SOUR 


- 


உணவும் ஊட்டமும் 


( திருத்தங்களும் சேர்க்கையும் ) 


5 


ம் 
. 


T 


தி . வெங்கடகிருஷ்ணய்யங்கார் 


4 


பாடநாடு 


-- 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் - 118 


உணவும் ஊட்டமும் 


( திருத்தங்களும் சேர்க்கையும் ) 


( பல்கலைக்கழக பி.எஸ்சி . பட்டப்படிப்புப் பாடத் 

திட்டத்தை ஒட்டி எழுதப்பெற்றது ) 


ஆசிரியர் 
தி . வெங்கடகிருஷ்ணய்யங்கார் , 
எம்.ஏ. ( தமிழ் ) , எம்.ஏ. , பி.ஓ.எல் . ( இந்தி ) , 

எப்.ஏ.எச் . ( ஹோமியோபதி டாக்டர் ) , 
ஓய்வுபெற்ற இந்திப் பேராசிரியர் , 

விருது நகர் . 


பாடநூல் 


19 


தமி 


னம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition April , 1966 
Revised Repriot - June, 1978 


Number of Copies- 1000 


T.N.T.B.S. ( C.P.) No. 118 


C Government of Tamilnadu 


FOOD AND NUTRITION 


DR . T. VENKATAKRISHNIENGAR 


Price Rs . 11-25 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored Scheme 
of Production of books and literature in 
regional languages at the University level, of 
the Government of India in the Ministry of 
Education and Social Welfare (Department 
of Culture ), New Delhi. 

This book has been printed on concessional 
paper made available by the Government of 
India . 


Printed by 
V. P. S. PRINTERS, 
Madras - 600 005 . 


அணிந்துரை 
( திரு . செ . அரங்கநாயகம் , தமிழகக் கல்வி அமைச்சர் ) 


தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினெட் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பட்டப் 
படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத் 
தையும் தமிழிலேயே கற்று வருகின்றனர் . நாடு முழுவதும் பரந் 
துள்ள மாணவர்களின் ஆர்வம் , தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல 
துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த 
உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித்தர 
முன்வந்துள்ள நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத்திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறை 
வும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 

வரலாற்றியல் , அரசியல் , உளவியல் , பொருளியல் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , மெய்ப்பொருளியல் , 
கணிதவியல், இயற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , 
புள்ளியியல் , விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டவியல் 
ஆகிய எல்லாத் துறைகளிலும் மூலநூல்கள் , மொழிபெயர்ப்பு 
நூல்கள் என்று இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் 
நிறுவனம் நூல்களை வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான உணவும் ஊட்டமும் என்னும் இந்நூல் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் சார்பில் வெளியான 
118 ஆவது வெளியீடாகும் . தமிழ் மக்களின் பேராதரவினாலும் 
தமிழைப் பயிற்சிமொழியாகக் கொண்டவர்களின் நல்லூக்கத் 
தினாலும் இதன் முந்தைய பதிப்புப் படிகள் அனைத்தும் விற்பனை 
யாகிவிட்டன . ஆதலின் , இப்பொழுது இந் நூல் மீண்டும் 
வெளிவருகிறது . இந்நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் 
வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கலையியற் பாடங்களை 
யும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் பாடங் 
களையும் பயிலுகின்ற மாணவர்கள் அவற்றைத் தமிழில் பயில் 
வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளர வேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் அறிவு 
ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது தான் . 
எதிலும் தமிழ் ; எங்கும் தமிழ் என்னும் குறிக்கோளை நிறை 
வேற்ற வேண்டிய கடப்பாடு தமிழகத்து ஆசிரியப் பெரு 
மக்களையும் மாணவர்களையும் சார்ந்ததாகும் . தமிழ்நாட்டுப் 
பல்கலைக்கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக் 
கும் நம் மனம் கலந்த நன்றி உரித்தாகுக ! 

செ . அரங்கநாயகம் 


பொருளடக்கம் 


பக்கம் 


: 


... 


1 
17 
29 
35 
55 
80 


92 


110 
118 
127 
147 


153 
174 


194 


1. உயிர்களும் உணவும் 
2. உணவின் சத்துகள் ( அ ) புரதம் 
3. மாவுப்பொருளும் கொழுப்பும் 
4 . உலோகச் சத்துகள் 
5. வைட்டமின்கள் 
6. உஷ்ண அளவு எண்கள் 
7. நடைமுறையில் உஷ்ண அளவு 

எண்களும் 
உணவுச் சத்துகளும் 
8 . உணவுப் பொருள்களை பலவகைகளில் பக்குவப் 

படுத்துவதும் , அவற்றைப் பல நாள்கள் கெடா 

மல் சேகரித்து வைப்பதும் 
9. உணவும் சமையலும் 
10. உணவு செரிப்பதும் உடலுடன் சேருவதும் 
11 . உணவு ஒழுக்கங்கள் 
12. வேலை செய்யத் திறனளிக்கும் சில பொருள்கள் : 

கொழுப்புச் சத்தும் மாவுப் பொருளும் உள்ள 

உணவுப் பொருள்கள் 
13. புரதம் மிகுந்த பொருள்கள் 
14. உலோகச் சத்துகள் , வைட்டமின் A , C ஆகிய 

வற்றிற்காக உண்ணப்படும் உணவு 
15 . தாளிப்புப் பொருள் களும் சுவைக்காக உண்ணப் 

படும் பொருள்களும் 
16 . சுவையுள்ள சில பானங்கள் 
17. குழந்தைப் பருவத்திலும் பிள்ளைப் பருவத்திலும் 

உணவு ஊட்டுவது பற்றிய சில செய்திகள் ....... 
18. உடல் நலத்திற்கேற்றதாக உணவைப் 

காத்தல் 
19. இரத்தமும் இரத்த மண்டலமும் 
20. நோய்க்கிருமிகளும் அவற்றால் வரும் நோய்களும் 
21. மூச்சு மண்டலம் 
22. சிறுநீரகங்கள் 
23 . நாளமில்லாச் சுரப்பிகள் 
24. தோல் 
25. நரம்பு மண்டலம் 
26. பல்வேறு நோய்களின் போது கொடுக்கத் தக்க 

உணவு 
27. சிறப்பான பொறிகள் 
28 . இனப்பெருக்கம் 
29 . சைவ உணவும் ஊன் உணவும் 
30. குடும்பக் கட்டுப்பாடு 

பிற்சேர்க்கை 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


203 
206 


214 


பாது 


243 
250 
290 
295 
302 
309 
320 
323 


334 
361 
372 
388 
397 
401 
409 
410 


1. உயிர்களும் உணவும் 


இவ்வுலகில் கண்ணுக்குப் புலப்படாத நுண்ணுயிர்களி 
லிருந்து யானை , திமிங்கிலம் போன்ற மிகப் பெரிய உயிரினங்கள் 
வரை உள்ளன . நாம் உயிர் என்னும் பொருளைக் கண்ணால் 
காண்பதில்லை . ஆனால் , அவ்வுயிரின் காரணத்தால் ஏற்படும் 
இயக்கத்தைக் காண்கிறோம் . 


உயிர்த்தாது ( Protoplasm ) : எல்லா 

எல்லா வகையான 
களின் பௌதிக அடிப்படைப் 

பொருள் உயிர்த்தாது 
( Protoplasm ) என்பதாகும் . ஆயிரக்கணக்கான அணுக்களைக் 
கொண்ட பெரிய மூலக்கூறுகள் ( Molecules ) சிக்கலான 
முறையில் அமைந்து உயிர்த் தாதுவை உண்டாக்குகின்றன . 
உயிரினங்களின் உடல் இதனாலேயே அமைந்துள்ளது . இதில் 
புரதங்களின் ( Proteins ) நீர்த்த கரைசலும் , சிறு அளவில் மாவுப் 
பொருள்களும் ( Carbohydrates ) , கொழுப்புப் ( Fat ) போன்ற 
பொருளும் , பொட்டாசியம் , சுண்ணாம்பு ( Calcium ) , சோடியம் 
போன்ற தாதுப் பொருள்களும் ( Mineral salts ) அடங்கியுள்ளன . 
இவ் வுயிர்த்தாது பலவகைப்படும் . இதுதான் 

எண்ணற்ற 
இரசாயன மாற்றங்களுக்கும் , சிதைவிற்கும் இடமாக உள்ளது . 
உயிர்த் தாதுவில் நான்கு அடிப்படை இயல்புகள் உள்ளன . 
அவையாவன : 

( 1 ) தாக்குதலை உணர்தல் ( Excitability or 
Irritability ) , ( 2 ) உணர்ச்சியைக் கடத்துந் தன்மை 
( Conductivity ) , ( 3 ) உணவினின்று கிடைக்குந் திறனைச் 
சூடு , இரசாயனம் , மின்சாரம் போன்ற திறனாக ( energy ) 
மாற்றும் ஆற்றல் , ( 4 ) வளர்ச்சி . 


அடினோஸைன் ட்ரைஃபாஸ்ஃபேட் ( A.T.P. -- Adenosine 
triphosphate ) : உயிரினங்களின் உணவு தன் மயமாக்கப்பட்டுப் 
புரோட்டோபிளாசம் ஆகிறது . இதற்கு இது உட்கொள்ளும் 
உயிரகம் ( Oxygen ) உதவுகிறது . 

தன்மயமாக் 
கப்படுவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது . இதற்கு வளர்மாற்றம் 
( Anabolism ) 

பெயர் . உயிரகம் சேரும் பொழுது 
( Oxidation ) ஒரு பொருள் சிதைவுற்று அதிலிருந்து திறன் 


உணவு 


என்று 


2 


உணவும் ஊட்டமும் 


( evergy ) , கழிவுப் பொருள் முதலியன வெளிப்படுகின்றன . 
இதைச் சிதைமாற்றம் ( Katabolism ) என்பர் . இவ் விரண்டு 
மாற்றங்களும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருப்பதால் , இவ் 
விரண்டின் இரசாயன மாற்றத்தையும் ஒன்றாகக் குறிப்பதற்கு 
" வளர்சிதை மாற்றம் ( Metabolism ) என்னுஞ் சொல் பயன் 
படுத்தப்படுகிறது . இந்த வளர்சிதை மாற்றம் நடைபெறும் 
போது உண்ணும் உணவுப் பொருள்களிலிருந்து திறன் திரட்டி 
வைக்கப்படுகிறது . இத் திறனைக் கொண்டு கரி அணுக்களை 
உண்டாக்கி , அவற்றிலிருந்து பிற உயிர்மப் பொருள்கள் ( Organic 
matters ) உண்டாக்கப்படுகின்றன . அவை எரிக்கப்படும் 
பொழுது உண்டாகும் திறன் ( energy ) அவ் வுயிரினத்தின் 
உடலில் இயக்கங்கள் நடைபெற உதவுகிறது . இவ்வாறு 
உண்டாகும் திறனில் , தேவைக்கு மிகுதியாகவுள்ள திறன் 
பாஸ்ஃபேட்டுகளுடன் ( Phosphates ) சேர்ந்து மேலான திறன் 
வாய்ந்த 

பொருளாகிய " அடினோஸைன் ட்ரைஃபாஸ் 
ஃபேட்டைத் ( Adenosine triphosphate ) தோற்றுவிக்கிறது . இப் 
பொருளினின்றும் , திறன் தேவைப்படும் பொழுது எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


நொதிகள் ( Enzymes ) : மேலே குறித்தவாறு உண்ணும் 
உணவைச் சிதைத்துத் திறனைத் தோற்று வித்து , உணவின் 
சீரணத்தை விரைவுபடுத்தும் வேலைகளை நொதிகள் ( Enzymes ) 
என்பன செய்கின்றன . இந் நொதிகள் , உயிருள்ள செல்களால் 
தோற்றுவிக்கப்படும் புரதத்தை விரைவில் சீரணிக்கச் 
செய்யும் பொருள்கள் ஆகும் . செரிப்புப் பாதையில் ( Digestive 
tract ) உணவுப் பொருள்களை எளிதான கூட்டுப் பொருள்களாகப் 
பிரித்து அவற்றை இரத்தத்துடன் கலக்கச் செய்து , உடலின் 
திசுக்களாக ( tissues ) மாற்றுவதற்கு இந் நொதிகள் உதவு 


கின்றன . 


செல் ( Cell ) : மேலே கூறப்பட்ட உயிர்த் தாதுவைத் 
( Protoplasm ) தன்னகத்தே கொண்டுள்ள 

அடிப்படைப் 
பொருளைச் செல் என்கிறார்கள் . இச்செல்லில் படத்திற் காட்டி 
யுள்ளது போன்று பல பொருள்கள் இருக்கின்றன . உயிரினங் 
களின் செல்லின் வெளிப்பகுதி ஒரு சவ்வினால் ( membrane ) மூடப் 
பட்டிருக்கிறது . இதற்குப் பிளாஸ்மாச் சவ்வு ( Plasma membrane ) 
என்று பெயர் . இப் படலத்தின் உள்ளே உயிர்த் தாது ( Proto 
plasm ) உள்ளது . உயிர்த்தாது , உட்கரு ( Nucleus ) , உட்கருச் 
சுற்றுப்பசை ஆகிய இரண்டின் கூட்டாகும் , 


உயிர்களும் உணவும் 


3 


பிளாஸ்மாப் படலம் : இது செல்லின் விளிம்பு போன்றது . 
இது செல்லின் வாழ்வுக்கு மிகவும் தேவையானது . இப் படலம் 
பல அடுக்குகளாலானது . 

இதில் 

துவாரங்கள் 


பல 


நுண் 


*2 


- 


* 4 


5 


ONW 


1. ஸென்ட்ரியோல் 
2. பிளாஸ்மாப் படலம் 

உள் வெளி 
4. உட்கருச் சுற்றுப்பசை 

(Cytoolasen ) 
5 . கோல்கை உறுப்பு 

( Golgi body ) 
6. ஸென்ட்ரோஸோம் 

( Centrosomes ) 
7 . 

கரு ( Nucleus ) 
8. கருவுட்கரு ( Nucleolus : 

எண்டோபிளாஸ்மிக் வலை 
10. மைட்டோகோண்ட்ரியா 

(( Mitochondria ) 
11. லைசோசோம் ( Lysosome ) 


99 
10 
11 


9 . 


படம் 1 
செல் ( Cell ) 


உள்ளன . இவற்றின் மூலம் நீர் , காற்றுப் போன்றவை உட்புகவும் , 
வெளியேறவும் முடிகின்றன . புரதம் { Protein ) , மாவுப் பொருள் , 
கொழுப்பு ( Fat ) முதலியவற்றின் மூலக்கூறுகள் ( Molecules ) இந்த 
நுண் துவாரங்களை விடப் பெரியனவாக 

பெரியனவாக இருப்பதால் இவை 
செல்லின் உள்ளேயோ , வெளியேயோ செல்லமுடியா . ஒரு 
படலம் , எல்லா மூலக்கூறுகளையும் தன்னை ஊடுருவ விடாமல் , 
ஒரு சில குறிப்பிட்ட மூலக்கூறுகளையே ஊடுருவிச் செல்லவிடு 
வதால் , அப் படலத்தை ‘ வேறுபட்ட ஊடுருவுப் படலம் 
( Differentially permeable membrane ) என்பர் . இத்தகைய 
தன்மை பிளாஸ்மாப் படலத்திலும் இருப்பதால் , அதுவும் 
ஒரு வேறுபட்ட ஊடுருவுப் படலம் ஆகும் . இப் படலம் 
கொழுப்புப் பொருளாலும் புரதப் பொருளாலும் ஆனது . 
தண்ணீரும் , பிற கரைசல்களுமே ( solutions ) இப் படலம் மூலம் 
செல்லினுள் ஊடுருவிச் செல்ல முடியும் . 


லான 


இது தவிர இப் படலத்தில் அமைந்துள்ள பல உட்குழிகளா 

"" பைனோசைட்டிக் குழிகளின் ( Pinocytic vesicles ) 
மூலமாகவும் தண்ணீரும் , பிற கரைசல்களும் செல்லினுட் செல்ல 
முடியும் . உட் செல்ல வேண்டிய மூலப் பொருள்கள் இக் குழிகளை 
அடைந்தவுடன் , இக்குழிகள் தாமாகப் பிரிந்து செல்லினுள் அப் 


4 


உணவும் ஊட்டமும் 


பொருள்களை விழச் செய்யும் . ஒவ்வொரு குழியும் ஒரு நுண் 
குமிழியைப் போன்று இருக்கும் . இந்தக் குமிழியின் வெளிச்சுவர் 
உடைந்து இதனுள்ளிருக்கும் மூலக்கூறுகள் உட்கருச் சுற்றுப் 
பசையுடன் கலக்கும் . இந்த முறைக்குப் " பைனோ 
சைட்டோஸிஸ் ( Pinocytosis ) என்று பெயர் . 


உட்கருச் சுற்றுப்பசை : இது உட்கருவிற்கும் பிளாஸ்மாப் 
படலத்துக்கும் இடையில் உள்ள பகுதியாகும் . இதில் இரு 
பிரிவுகள் உள்ளன 

அவையாவன : ( 1 ) புறப்பிளாசம் 
( ectoplasm ) . இது பிளாஸ்மாப் படலத்தை ஒட்டியிருக்கும் . இது 
அடர்த்தியற்றதாக இருக்கும் . ( 2 ) அகப்பிளாசம் ( endoplasm ) . 
இது உட்கருவைச் சுற்றி அதிக அடர்த்தியுடன் அமைந்திருக்கும் . 
இந்தப் பகுதியில் உயிருள்ள பொருள்களும் , உயிரில்லாப் 
பொருள்களும் இருக்கின்றன . 


இதிலுள்ள உயிருள்ள பொருள்களாவன : ( 1 ) மைட்டோ 
கோண்ட்ரியா ( Mitochondria ) , ( 2 ) லைசோசோம்ஸ் ( Lysosomes) , 
( 3 ) ரைபோசோம்ஸ் ( Ribosomes ) , ( 4 ) கோல்கை உறுப்புகள் 
( Golgi bodies ) , ( 5 ) சென்ட்ரோசோம்ஸ் ( Centrosomes ) , 
( 6 ) எண்டோபிளாஸ்மிக் வலை ( Endoplasmic reticulm ) . 


உடையன் . 


1. மைட்டோகோண்ட்ரியா : ஒரு செல்லில் இது நூற்றுக் 
கணக்காகக் 

காணப்படும் . இவை குச்சி போன்ற உருவம் 

ஆயினும் வளையுந்தன்மையன . ஒவ்வொரு 
மைட்டோ கோண்ட்ரியாவின் நீளம் சுமார் 15,000 ஆங்ஸ்ட்ராம் 
( Angstrom ) , குறுக்களவு சுமார் 5000 ஆங்ஸ்ட்ராம் இருக்கும் 
( ஓர் ஆங்ஸ்ட்ராம் என்பது ஒரு மிலி மீட்டரில் 100 இலட்சத்தில் 
ஒன்றாகும் ) . இதன் சுவர் இரண்டு அடுக்குகளால் ஆனது . 
அடுக்குகளுக்கும் இடையில் ஒரு திரவம் உள்ளது . 


மைட்டோகோண்ட்ரியாவின் 
உட்புறத்தில் பல பைகள் 
போன்ற பகுதிகள் இருக்கின்றன . இவைகளைக் கிரிஸ்டாக் 
( Cristac ) என்பர் . இதைச் சுற்றி ஆயிரக்கணக்கான நுண் 
குமிழிகள் இருக்கின்றன . இவை 

வை மைட்டோகோண்ட்ரியாவில் 
ரசாயனச் செயல்கள் நடக்க உதவுகின்றன . 


மைட்டோகோண்ட்ரியாவின் வேலைகள் 

( 1 ) செல் மூச்சுவிடுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது . 
( 2 ) ஆக்ஸிகரணம் 

( Oxidation ) நடைபெறச் செய்து , 
அதனால் குளூகோஸை ( Glucose ) உடைத்து அதி 


உயிர்களும் உணவும் 


5 


லிருந்து திறனை வெளிப்படுத்த உதவியாக உள்ளது . 
இதனால் இதைச் செல்லின் திறன் நிலையம் ( Power 

house ) என்று கூறலாம் . 
( 3 ) 

நொதிகளை ( Enzymes ) உற்பத்தி செய்து , அவற்றால் 
மாவுப் பொருள்களை ( Carbohydrates ) செரிக்கச் செய் 

கிறது . 
( 4 ) சுரப்பியிலுள்ள ( Glands ) செல்களிலிருந்து திரவம் 

சுரக்க உதவுகிறது . 
( 5 ) பெண் இனவிருத்திச் செல்லின் அணுவான கருவணு 

அல்லது அண்டம் ( Ovum ) அல்லது முட்டையில் 
மஞ்சள் கரு ( Yolk ) ஆகியவற்றை உண்டாக்கப் பயன் 

படுகிறது . 
2. லைசோசோம்ஸ் ( Lysosomes ) : கல்லீரலில் உள்ள செல் 
களில் இவை அதிக அளவில் உள்ளன . அடர்த்தியான சிறு 
பைகள் போன்று பல உருவங்களில் காணப்படுகின்றன . இவை 
நொதிகளை உற்பத்தி செய்ய மிகவும் பயன்படுகின்றன . 
நொதிகளை உண்டாக்கிப் பின்னர் உடைத்து அவற்றை வெளி 
யேற்றித் தாம் அழிந்துவிடுவதால் இவற்றைத் தற்கொலைப் 
பைகள் ( Suicide bags ) எனக் கூறுவர் . 


3. ரைபோசோம்ஸ் ( Ribosomes ) : இவை மிக நுண்ணிய 
துகள்களாகப் பெரும் அளவில் உட்கருச் சுற்றுப் பசையில் 
காணப்படுகின்றன . இவை எண்டோபிளாஸ்மிக் வலையைச் 
சுற்றி மிகுதியாகக் காணப்படுகின்றன . இவற்றில் பெருமளவில் 
ரைபோ நியூகிளியிக் அமிலம் ( R.N.A.-- Ribo Nucleic Acid ) 
இருக்கிறது . ஆகையால் இவை அமினோ அமிலங்களின் 
சேர்க்கையால் , புரதங்களைத் தயாரிக்கப் பயன்ப . லாம் என 
விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் . 


4. கோல்கை உறுப்புகள் : இவை உட்கருவைச் சுற்றிலும் 
காணப்படுகின்றன . சுரப்பிகளின் செல்களில் இவை பெருமள 
வில் காணப்படுவதால் , சுரப்பிகள் சுரப்பதற்கு இவை உதவு 
கின்றன எனக் கருதுகிறார்கள் . 


5. ஸென்ட்ரோசோம்ஸ் : இவை உட்கருவின் அருகில் 
இருக்கின்றன . இதில் ஜெல்லி போன்ற பொருள் இருக்கிறது . 
இப்பொருள் மாறுபட்ட உட் கருச் சுற்றுப் பசையாகும் ( Modited 
cytoplasm ) . இதற்கு ஸென்ட்ரோஸ்ஃபியர் ( Centrosphere ) என்று 
பெயர் . இதனுள் இரு குமிழ் வடிவங்கள் உள்ள இரு ஸென்ட்ரி 


உணவும் ஊட்டமும் 


யோல்கள் ( Centrioles ) இருக்கின்றன . செல் பிரிவதற்கு இவை 
காரணமாகும் . தாவரச் செல்களில் இவை கிடையா . 


6. எண்டோபிளாஸ்மிக் வலை ( Endoplasmic reticulum ) : 
இதில் பல குழாய்கள் கொண்ட பகுதி இருக்கிறது . இக் குழாய் 
கள் எல்லாம் இணைந்து வலைபோல் காணப்படுகிறது . இவை 
உட்கருவுடனும் , பிளாஸ்மாப் படலத்தினுடனும் இணைந்திருக் 
கும் . செல்லில் உண்டாகும் பொருள்களை உட்கருச் சுற்றுப் 
பசையின் ( Cytoplasm ) மற்றப் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல 
இவை உதவலாம் என எண்ணுகின்றனர் . 


தன் 


உள்ளது . 


பல 


உட்கரு ( Nucleus ) : செல் உயிரோடு இருப்பதற்கும் அது 

வேலைகளை நன்றாகச் செய்வதற்கும் இது தான் மூல 
காரணம் . வட்டவடிவமாக 

பிளாஸ்மாப் 
படலத்தைப் போன்று இதைச் சுற்றியும் இரண்டு அடுக்குகளால் 
ஆன துவாரங்கள் உள்ள உட்கருப் படலம் ( Nuclear 
membrane ) உள்ளது . இந்த நுண்ணிய துவாரங்கள் வழியாக 
உட்கருவிலிருந்தும் , உட்கருச் சுற்றுப் பசையிலிருந்தும் , 
பொருள்கள் ஊடுருவிச் செல்லுகின்றன . 

உட்கருவினுள் பல நுண்ணிய இழைகள் போன்ற குரோமோ 
ஸோம்கள் இருக்கின்றன . செல் இரண்டாகப் பிரியும் பொழுது 
தான் இவை நன்கு புலப்படும் .. இவை ஒன்றோடொன்று 
சேர்ந்து வலையை ஏற்படுத்தாமல் , தனித்தனி இழைகளாகவே 
இருக்கும் . இவை DNA ( Deoxy Ribonucleic Acid ) புரதமும் 
சேர்ந்த டி ஆக்ஸிரைபோ நியூக்ளியோ புரதம் ( D : oxyribo 
nucleo protein ) என்னும் பொருளால் ஆனவை . குரோமோ 
ஸோம்களின் D.N.A. , செல்லின் பல்வேறு வேலைகளைக் கட்டுப் 
படுத்துவதோடல்லாமல் R.N.A. உண்டாகக் காரணமாகவும் 
உள்ளது . D.N.A. யின் உதவியால் உண்டான பலவகையான 
R.N.A.- க்கள் , உட்கருச் சுற்றுப் பசையுடன் கலந்து , அதிலுள்ள 
ரைபோஸோம்களுடன் இணைந்து விடுகின்றன , இந்த R.N.A. 
செல்லினுள் புரதங்களையும் நொதிகளையும் தயாரிக்க உதவு 
கிறது . செல்லில் நடைபெறும் எல்லா இரசாயனச் செயல் 
களுக்கும் இந் நொதிகளே காரணமாகும் . 
பரம்பரைக் குணங்களைக் 

குரோமோஸோம்கள் மூலம் 
பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவது 
முக்கிய இயல்பாகும் . செல் பிரிவதற்கும் இது தான் காரணம் . 
செல்லை விட்டு இதைப் பிரித்தால் செல் இறந்துவிடும் . ஆதலால் 
இதுவே செல்லின் உயிர் நாடி . 


கருவின் 


உயிர்களும் உணவும் 


-- 


கருவுட்கரு ( Nucleolus ) : இது கருவின் உள்ளிருக்கிறது . 
இதுவும் வட்டமாக இருக்கும் . R.N.A. ஐ இது சேகரித்து 
வைக்கிறது . செல் பிரியும்போது இந்தக் கருவுட்கரு மறைந்து 
போகும் . பின்னர்ப் புதுச் செல் தோன்றியதும் இது அதன் 
கருவினுள் மீண்டும் தோன்றும் . 


இவை தவிரச் செல்லில் , உட்கருப் பசையில் சேராத மாவுப் 
பொருளின் பொடிகள் , நிறமி ( Pigment ) , சுரக்கும் மணிகள் 
( Secretory granules ) போன்றவையும் உள்ளன . 


R 


அமீபா ( Amoeba ) அல்லது ஒரு செல் உயிர் : உயிரினங் 
களில் ஒரு செல்லுடைய உயிரிலிருந்து கோடிக்கணக்கான 
செல்களை உடைய உயிர்வரை உள்ளன . ஒரு செல்லாலான 


1 . 


உணவுப் பொருளுடைய 
உயிரணு உள் வெளி 


2. உட்கரு 

( Nucleus ) 
3. போலிக்கால்கள் 

( Pseudo podia ) 
4. உயிரணு உள்வெளி 

( Vacuole ) 


படம் 2 
ஒரு செல் உயிராகிய அமீபா 


உயிருக்கு அமீபா ( amoeba ) ஓர் எடுத்துக்காட்டாகும் . இவ் 
வுயிரைச் சாதாரணமாகக் கண்களால் காணமுடியாது . நுண் 
துலக்கியால்தான் ( Microscope ) பார்க்க முடியும் . 

முதலுயிர்கள் ( Protozoas ) என்று சொல்லப்படும் ஒரு 
செல்லுடைய உயிரினத்தில் , அந்த ஒரு செல்லே எல்லாச் 
செயல்களையும் செய்கிறது . தேவைக்கேற்ப , உயிர்த் தாதுவின் 
( Protoplasm ) பகுதிகள் தனித்தன்மை பெற்றுச் செயல்களைச் 
செய்கின்றன . இவ்வாறு தனித்தன்மை அடைந்த பகுதிகளுக்கு 
நுண்ணுறுப்புகள் ( Organelles ) என்று பெயர் . நகருவதற்கான 
போலிக்கால்களும் ( Pseudopodia ) , நீள் இழைகளும் ( Flagella ) , 
குறு இழைகளும் ( Cilia ) இவ்வாறு ஏற்பட்டவை . உணவுப் 
பொருள்களை உண்டு செரிக்கச் செய்ய ஊண் நுண்குமிழிகளும் 
( Food vacuoles ) , கழிவுப் பொருள்களை நீக்கவும் , ஊடுகலப் 
பொழுங்கை ( Osmoregulation ) நடத்தவும் சுருங்கும் நுண் குமிழி 
களும் { Contractile vacuole ) ஏற்பட்டன . வெளிப்புறத் தாக்குதலை 
உணர்ந்து அதற்கேற்பச் செயலாற்றும் இயல்பை உயிர்த் 


உணவும் ஊட்டமும் 


45 


தாதுவே பெற்றுள்ளது . இவற்றின் உடலைச் சுற்றியமைந்து 
உருவத்தைத் தருகின்ற மெல்லிய படலம் , திரவப் பொருள்கள் 
ஊடுருவிச் செல்லக்கூடிய தன்மையைப் பெற்றுள்ளது . 


திசுக்கள் 
( Tissues ) 


பல செல்கள் உள்ள உயிரினங்களில் , ஒவ்வொரு செல்லும் 
ஒருசெல் உள்ள பிராணியின் செல்லைப் போன்று பல செயல் 
களைச் செய்யாமல் , ஒன்றிரண்டு செயல்களையே செய்கிறது . 
இவ்வாறு சிறப்புத் தன்மை அடைந்த செல்கள் வேறெந்தச் 
செயல்களையுஞ் செய்யத் திறனற்றனவாக ஆகின்றன . 
இத்தகைய ஒரே மாதிரியான அமைப்பும் செயலுங் கொண்ட 
நூற்றுக்கணக்கான செல்கள் ஒன்றாகச் சேர்ந்து திசுக்க 
ளாகின்றன . திசுக்களின் சேர்க்கையினால் உறுப்புகள் அமை 
கின்றன . இதனால் செல்களையுடைய 

உயிரினங்களின் 
உடலமைப்பு மூன்று நிலைகளில் அமைந்துள்ளது . அந்நிலைக 
ளாவன : ( 1 ) செல்படலத்தின் நிலை , ( 2 ) திசு நிலை , ( 3 ) உறுப்பு 
நிலை . 

திசுக்களை ஆறு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 
1. வெளிப்புறத் திசு ( Epithelial tissue ) , 2. தசைத் திசு 
( Muscular tissue ) , 3. நரம்புத் திசு ( Nerve tissue ) , 4. தாங்கும் 
திசு ( Supporting tissue ) , 5. இரத்தத் திசு ( Blood or Vascular 
tissue ) , 6. இனப்பெருக்கத் திசு ( Reproductive tissue ) . 


பல 


1. வெளிப்புறத் திசுக்கள் 

இவை உடலின் வெளிப்புறத் தோலைக் காக்கின்றன . இவை 
சீரண உறுப்புகள் , சுவாச உறுப்புகள் , மூத்திரப்பாதை ஆகிய 
வற்றின் உட்பகுதிகளில் வெளிப்புறமாக அமைந்துள்ளன . 
மேலும் சீரண நீர் , தாய்ப்பால் , வியர்வை ஆகியவற்றைச் 
சுரக்கும் சுரப்பிகளும் , தைராய்டு , பாரா தைராய்டு பிட்யூட் 
டரியின் முன்பகுதி ஆகிய சுரப்பிகள் இத் திசுச் செல்களா 
லான வை . இத் திசுக்களின் செல்கள் மிகவும் நெருங்கி அமைந் 
திருக்கின்றன . இதனால் செல் இடைவெளி ( [ nter cellular space ) 
மிகவும் குறைவு . இந்த இடைவெளியில் மியூகோ புரதம் ( Muco 
protein ) என்னும் சாந்து போன்ற பொருள் நிரம்பி இருக்கிறது . 
வெளிப்புறத் திசுக்கள் எல்லாம் ஓர் அடித்தளச் சவ்வின்மேல் 
( Basement membrane ) அமைந்திருக்கின்றன . இத் திசுக்களை 
நான்கு வகைகளாகப் பிரிக்கலாம் . அவை : ( 1 ) காலம்னர் 


1 


உயிர்களும் உணவும் 


புறத்திசு ( Columner epithelium ) , ( 2 ) சிலியேட்டெட் புறத் 
திசு ( Celiated epithelium ) , ( 3 ) ஸ்க்வாமஸ் புறத்திசு ( Squamous 
Epithelium ) , ( 4 ) கிளாண்டுலர் புறத்திசு ( Glandular epithelium ) . 


( 1 ) காலம்னர் புறத்திசு : இதன் செல்கள் நீண்டு தூண் 
போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளன . ஒவ்வொரு செல்லின் 
நடுவிலும் ஓர் உட்கரு இருக்கும் . இத் திசுக்களின் முக்கிய 
வேலை திரவத்தைச் சுரத்தலும் , உறிஞ்சப்பட 

உறிஞ்சப்பட வேண்டிய 
பொருள்களை உள்ளிழுத்துக் கொள்ளுதலும் ஆகும் . 


( 2 ) சிலியேட் டெட் புறத்திசு : இதன் செல்கள் உருளை 
வடி வமாக இருக்கும் . இச் செல்களின் மேற்பகுதியில் சிலியா 
என்ற மயிரிழை போன்ற புரோட்டோபிளாச வெளி வளர்ச்சி 
கள் ( Protoplasmic outgrowths ) காணப்படும் . இச் சிலியா சில 
பொருள்களைக் கடத்துவதற்கும் , தூசிப் பொருள்களை அகற்று 
வதற்கும் பயன்படுகின்றன . இத் திசுக்கள் சுவாசப் பாதை 
யிலும் , மூச்சுக் குழாய்களிலும் ஃபாலோப்பியன் குழாய்களிலும் 
( Fallopiat tubes ) , கருப்பையிலும் ( uterus ) உள்ளன . 


( 3 ) ஸ்க்வாமஸ் புறத்திசு : இது தட்டையான 
செல்களாலானது . பார்ப்பதற்குப் பல செங்கற்களைப் பரப்பித் 
தளம் போட்டாற்போல் காணப்படுகின்றன . இதனால் இதைத் 
தளவரிசைப் புறத்திசு ( Pavement epithelium ) எனவும் கூறுவர் . 
இது ஓர் அடுக்காகவும் பல அடுக்குகளாகவும் அமைந்திருக்கும் . 
ஓர் அடுக்குச் செல்களால் அமைந்திருந்தால் சாதாரணத் தள 
வரிசைப் புறத்திசு ( Simple Squamous epithelium ) என்று 
சொல்லப்படும் . இத்தகைய புறத்தசை இருதயம் , இரத்தக் 
குழாய் , நுரையீரலில் 

காற்றறைகள் , நிண நீர் 
நாளங்கள் ( Lymphatic ducts ) ஆகியவற்றின் மேற்பரப்பில் 
உள்ளது . இருதயத்தைச் சுற்றியிருக்கும் இப் புறத்திசு எண்டோ 
கார்டியம் ( Endocardium ) என்றும் , பிற பாகங்களில் உள்ள 
தட்டையான அகத்திசு எண்டோதீலியம் ( Endothelium ) 
என்றும் கூறப்படும் . 


உள்ள 


| 


பல 


அடுக்குகளாலான தட்டையான புறத்தசைக்கு 
‘ ஸ்ட்ராடிஃபைய்டு புறத்திசு ( Stratified epithelium ) என்று 
பெயர் . இது கடினமானது . வாயின் உட்புறத்திலும் , தோலி 
லும் , விழியின் வெண்படலத்திலும் ( cornea ) இவை உள்ளன . 
உறுப்புகளைப் பாதுகாத்தல் இவற்றின் வேலை . 


10 


உ 


உணவும் ஊட்டமும் 


( 4 ) கிளாண்டுலர் புறத்திசு ( Glandular epithelium ) : 
இது கூம்பு ( cove ) வடிவமான செல்களால் ஆனது . சுரத்தல் 
இதன் வேலை . இது உமிழ்நீர்ச் சுரப்பிகள் , வேர்வைச் சுரப்பி 
கள் , பால் சுரப்பிகள் , குடற் சுரப்பிகள் , தைராய்டு சுரப்பிகள் 
ஆகியவற்றில் உள்ளது . 


இவை தவிர , உணர்ச்சியை அறிய உணர்வுப் புறத்திசுக் 
களும் , இனப்பெருக்கம் செய்யும் செல்களை உண்டாக்க இனப் 
பெருக்கத் திசுக்களும் உள்ளன . 


2 . தசைத் திசுக்கள் ( Muscular tissues ) 

இவை நீண்டு சுருங்கும் இயல்புடையன . இதனால் இவற் 
றைச் சுருங்கு திசுக்கள் ( Contractile tissues ) எனவும் 
கூறுவர் . இவற்றின் செல்கள் நீண்ட இழைகளாக மாறுபட்டு 
இருக்கின்றன . எனவே , இச் செல்களைத் தசை நார்கள் ( Tissue 
Fibres ) என்று சொல்லலாம் . இத் திசுக்களை மூன்று பிரிவாகப் 
பிரிக்கலாம் . அவை : ( 1 ) வரியுடைத் தசை ( Striped muscle ), 
( 2 ) வரியில்லாத் தசை ( Urstriped muscle ), ( 3 ) இருதயத் 
தசை ( Cardiac muscle ) ஆகும் . 


( 1 ) வரியுடைத் தசை : இத் தசை நார்கள் உருளை 
வடிவம் உடையன . வை எலும்புகளுடன் இணைந்திருப்பதால் 
இவற்றிற்கு எலும்புத் தசைகள் ( Skeletal muscles ) என்னும் 
பெயருமுண்டு . ஒவ்வொரு தசை நாரும் பல செல்களால் அமைந் 
துள்ளது . எனினும் அச் செல்களுக்கிடையில் குறுக்குச் சுவர் 
கிடையாது . ஆதலால் புரோட்டோபிளாஸம் அந்த நார் 
முழுவதிலும் ஒரு சீராகப் பரவியிருக்கும் . இதனுள் பல உட்கருக் 
களும் உண்டு . இத்தகைய அமைப்பிற்குச் சின்சிடியம் 
(Syncytium ) என்று பெயர் .. இத் தசைகள் எலும்புகளுடன் 
நேரடியாகவோ , தசைநாண்களின் ( tendons ) மூலமாகவோ 
இணைந்திருக்கும் . இவ் வரியுடைத் தசைகள் நமது விருப்பத்துக் 
குட்பட்டுச் செயல்படுவதால் இவற்றிற்கு ‘ இயக்கு தசைகள் ’ 
( Voluntary muscles ) என்று பெயர் . 


( 2 ) வரியில்லாத் தசை : இத் தசை நார்களின் செல்கள் 
தறியிலுள்ள ஓடம் அல்லது தக்கிளியைப் போன்றுள்ளன . 
இவற்றில் வரிகள் இல்லை . இவை உடலின் பல பகுதிகளில் 
மெல்லிய பாய் போன்றமைந்திருக்கின்றன . இரத்தக் குழாய் 
கள் , நிணநீர்க் குழாய்கள் , மூச்சுக் குழாய் , உணவுக் குழாய் 


உயிர்களும் உணவும் 


il 


ஆகியவை இத்தகைய தசை நார்களால் ஆனவை . இவை நம் 
விருப்பத்குக்குட்பட்டு இயங்காதலால் இவற்றை “ இயங்கு 
தசைகள் ( Involuntary muscles ) என்பார்கள் . 

( 3 ) இருதயத் தசை : இதன் ஒவ்வோர் இழையும் , மற் 
றொன்றுடன் கிளைகளால் இணைக்கப்பட்டிருக்கிறது . இதுவும் 
இயங்கு தசையேயாகும் . 


3. நரம்புத் திசு ( Nerve tissue ) 

நரம்புகள் , நரம்புச் செல்கள் அல்லது நியூரான்களாலும் 
( Neurons ) நரம்பு இழைகளாலும் ஆனவை . உணர்வதும் , 
உணர்வை எடுத்துச் செல்வதும் நரம்புத் திசுக்களின் முக்கிய 
வேலையாகும் . 

நரம்புச் செல் அல்லது நியூரான் : இது நரம்பு 
மண்டலத்தின் அடிப்படையாகும் . இந்தச் செல் சாதாரணச் 
செல்லினின்று அமைப்பில் வேறுபடுகிறது . இதன் செல் அல்லது 
சைட்டான் ( Cyton ) வட்டமாகவோ , முட்டை வடிவமாகவோ , 
நட்சத்திர வடிவமாகவோ இருக்கும் . இதன் நடுவில் ஓர் 
உட்கரு இருக்கிறது . அதைச் சுற்றியுள்ள சைட்டோபிளாசத் 
தில் பல கரிய துகள்கள் உள்ளன . அவற்றிற்கு நிஸில்ஸ் 
துகள்கள் ( Nisils granules ) என்று பெயர் . மேலும் , நியூரோ 
இழைகள் ( Neurofibrils ) என்னும் நுண்ணிய இழைகள் பலவும் 
இருக்கின்றன . 

செல்லின் உடலினின்று பல புரோட்டோபிளாச வெளி 
வளர்ச்சிகள் வெளிச் செல்லுகின்றன . இவற்றிற்கு டெண்ட்ரான் 
கள் என்று பெயர் . ஒவ்வொரு டெண்ட்ரானும் குறுகியதாகவும் 
கிளைகளுடனும் காணப்படும் . கிளைகளுக்கு டெண்ட்ரைட் 
( Dendrite) 6T 60T பெயர் . உணர்ச்சியைச் செல் உடலின் 
உள்ளே கொண்டு வருதல் டெண்ட்ரான்களின் வேலையாகும் . 
ஆக்ஸான் : 

நீண்ட கிளைகள் அற்ற புரோட்டோபிளாச 
வெளிவளர்ச்சிக்கு ஆக்ஸான் என்று பெயர் . ஒரு நியூரானில் 
ஒரே ஆக்ஸான் இருக்கும் . இது 

இது செல்லின் உடலிலிருந்து 
உணர்ச்சியை வெளியே எடுத்துச் செல்கிறது . 

நரம்பிழைகளை இருவகையாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 
( 1 ) உணர்ச்சி நரம்பிழை ( Sensory nerve fibre ), ( 2 ) மோட்டார் 
நரம்பிழை ( Motor cerve fibre ) . உணர்ச்சி நரம்பிழை உடம்பின் 

பாகங்களிலிருந்தும் உணர்ச்சியை மூளைக்கு எடுத்துச் 
செல்கிறது . மோட்டார் நரம்பிழை மூளை ஏவும் வேலைகளை 
உடலின் பல பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்கிறது . 


பல 


12 


உணவும் ஊட்டமும் 


(இ 


4. தாங்கும் திசுக்கள் ( Supporting tissues ) 

உடம்பின் வெவ்வேறு பகுதிகளை இணைப்பதற்கும் , உடலைத் 
தாங்குவதற்கும் இவை உதவுகின்றன . இத் திசுக்களின் 
செல்கள் செல் இடைப் பொருள்களின் ஊடே அமைந்திருக்கும் . 
செல் இடைப்பொருள் திரவமாகவோ , ஜெல்லி போன்ற பொரு 
ளாகவோ அல்லது பல இழைகளாகவோ இருக்கும் . தாங்குந் 
திசுக்கள் நால்வகைப்படும் . அவையாவன : ( 1 ) இணைப்புத் திசு 
( Connective tissue ) , ( 2 ) அடிபோஸ் திசு ( Adipose tissue ), 
( 3 ) குருத்தெலும்பு ( Cartilage), ( 4 ) எலும்பு ( Bone ) . 

( 1 ) இணைப்புத் திசு : இதில் செல் இடைப்பொருள் அல்லது 
மேட்ரிக்ஸ் ( Matrix ) மிகுதியாக இருக்கும் . இச் செல் இடைப் 
பொருள் ஜெலாட்டின் ( Gelatine ) எனும் பொருளாலானது . 
இதில் பல இழைகள் இருக்கின்றன . உடலிலுள்ள பல திசுக்களை 
யும் உறுப்புகளையும் இணைத்து உடலுக்கு வலுவையும் , பாது 
காப்பையும் , வளையுந்தன்மையையும் இது அளிக்கிறது . 

( 2 ) அடிபோஸ் திசு : இது தோலின் அடிப்பகுதியிலும் ,, 
இருதயம் வயிறு ஆகிய பகுதிகளிலும் மஞ்சளான எலும்பு 
மஜ்ஜையிலும் ( yellow bone marrow ) உள்ளது . இத் திசுவில் 
செல் இடைப் பொருள் இல்லை . கொழுப்பு அதிக அளவில் 
செல்லினுள் இருப்பதால் , கருவும் கருச் சுற்றுப்பசையும் மிகவும் 
குறைவாக ஒருபுறம் நசுங்கியிருக்கும் . இத் திசு உணவு சேமிப்புப் 
பொருளாக உள்ளது . 

( 3 ) குருத்தெலும்பு : இதன் செல்லிடைப் பொருள் 
அல்லது மேட்ரிக்ஸ் நீளக்கூடிய காண்ட்ரின் என்னும் பொருளா 
லானது . 

செல் இடைப் பொருளில் பல இடைவெளிகள் 
உள்ளன . இவை லாகுனா ( Lacusa ) எனப்படும் . இவற்றினுள் 
பல குருத்தெலும்புச் செல்கள் இருக்கின்றன . குருத்தெலும்புக்கு 
இரத்தஞ் செல்லாததால் அவை தேவையான உணவைத் 
தங்களைச் சுற்றியுள்ள மற்றத் திசுக்களிலிருந்து பெற்றுக் 
கொள்கின்றன . 

( 4 ) எலும்பு : இதில் கால்சியம் ( சுண்ணாம்புச்சத்து ) அதிக 
அளவில் இருக்கிறது . 

எனவே மிகக் கடினமாக இருக்கிறது . 
நரம்பு , இரத்தக் குழாய் ஆகியவை எலும்பினுள் உண்டு . இவை 
எல்லாம் ‘ ஹவர் சியன் ( Haversian ) குழாயினுள் இருக்கும் . 
ஒவ்வொரு ஹவர்சியன் குழாயைச் சுற்றிலும் , பல எலும்பு 
அடுக்குகள் வட்ட வடிவமாக இருக்கும் . 

வடிவமாக இருக்கும் . ஒவ்வோர் எலும்பு 
அடுக்குக்கும் ‘ லாமெல்லா ( Lamella ) என்று பெயர் , 
லா மெல்லாக்களுக்கு இடையில் சிறு இடைவெளிகள் இருக் 


இரு 


உயிர்களும் உணவும் 


18 


கின்றன . இவ் விடைவெளிக்கு லாகுனா ( Lacuna ) என்று 
பெயர் , ஒவ்வொரு லாகுனாவினுள்ளும் ஓர் ஆஸ்டியோ 
பிளாஸ்டு ( Ostioblast ) அல்லது எலும்புச் செல் இருக்கிறது . 
லாகுனாக்கள் பல கனாலிகுலி ( Canaliculi ) என்னும் நுண்ணிய 
குழாய்களுடன் இணைக்கப்பட்டுள்ள்ன . ஹவர்சியன் குழாய் , 
லாமெல்லா , கனாலிகுலி ஆகியவை சேர்ந்து ஒரு ஹவர்சியன் 
மண்டலம் (Haversian system ) ஆகும் . எலும்பு மஜ்ஜை , 
கொழுப்பு , இணைப்புத் திசு , இரத்தம் ஆகியவற்றால் ஆகி 
யுள்ளது : 
5. இரத்தம் அல்லது திரவத் திசு 

இரத்தத்தில் செல்லின் இடையிலுள்ள பொருள் திடமின்றித் 
திரவமாக இருப்பதால் இதைத் திரவத்திசு என்கிறார்கள் . இதில் 
இரு பகுதிகள் இருக்கின்றன . இதில் 55 % பிளாஸ்மா என்ற 
திரவப்பகுதி , 45 % கார்பசில்கள் ( Corpuscles ) என்னும் அணுக்கள் 
நிறைந்த திடப்பகுதி . அணுக்கள் ( Corpuscles ) அல்லது வடிகங் 
கள் பிளாஸ்மாவில் மிதந்து கொண்டிருக்கும் . 


6. இனப்பெருக்கத் திசுக்கள் ( Reproductive tissues) 

உயர்தர உயிரினங்களில் இனப்பெருக்கத் திசுக்கள் 
விந்து சுரப்பி ( Testis ), அண்டச் சுரப்பி ( Ovary ) ஆகியவற்றில் 
காணப்படுகின்றன . விந்து சுரப்பி விந்து அணுக்கள் அல்லது 
ஸ்பர்ம்களையும் ( Sperm ) , அண்டச் சுரப்பி அண்டம் அல்லது 
முட்டையையும் ( Ovum ) உண்டாக்குகின்றன . விந்து அணு 
ஆணின் இனப்பெருக்கச் செல்லாகும் . அண்டம் அல்லது 
முட்டை பெண்ணின் இனப்பெருக்கச் செல்லாகும் . 

உணவின் இன்றியமையாமை : இவ்வாறு பலவகைச் செல் 
களாலும் திசுக்களாலும் ஆகியது நமது உடம்பு . மனித உடம்பில் 
சுமார் 60,000,000,000,000 ( அறுபது லட்சம் கோடி ) செல்கள் 
உள்ளன வென்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் . இத்தனை செல் 
களும் உயிருடனிருந்து , தம்தம் வேலையைச் சரிவரச் செய்ய 
வேண்டுமானால் உணவு 

உட்கொள்வது மிகவும் தேவையா 
கிறது . 

உணவின் வேலைகள் : சிறந்த உணவை உட்கொள்ளுவ 
தால் கீழ்க்கண்ட பலன்கள் ஏற்படுகின்றன : 

( 1 ) உடல் உறுதியடைகிறது . ( 2 ) பலவித உடலுறுப்புகள் 
நன்கு வளர்ந்து , சிறந்த நிலைமையில் இருக்கின்றன ; உடலின் 
உறுப்புகளில் ஏற்படும் குறைபாடுகள் பழுதுபார்க்கப்படுகின்றன . 


14 


உணவும் ஊட்டமும் 


( 3 ) உடலில் ஏற்படும் இரசாயன வளர்சிதைமாற்றம் ( Chemical 
metabolism ) நன்கு நடைபெறுகிறது . ( 4 ) நோய்களினின்றும் 
உடல் காப்பாற்றப்பட்டுச் சிறந்த நலத்துடனிருக்கிறது . 

குறைந்த உணவு உண்பதால் உடல் திறனற்றதாகிவிடு 
கிறது . பலவகை நோய்களுக்கு அது எளிதில் இலக்காகி விடு 
கிறது . நாட்டில் பஞ்சம் ஏற்படும்போது , உணவுக்குறைவினால் 
பல்லாயிரக்கணக்கான மக்கள் மடிவதைப் பார்க்கிறோம் . இவ் 
வாறே , 

திறனளிக்கும் நல்லுணவு கிடைக்காவிட்டால் , 
மக்களின் உடல் நலம் கெட்டுவிடுகிறது . எனவேதான் , அன்ன 
மயம் பிராணாஹு ( உயிரினங்கள் உணவு வயப்பட்டுள்ளன ) 
என்று கூறுகிறார்கள் . 

மக்களுக்கும் விலங்கினங்களுக்குமுள்ள வேறுபாடு , 
விலங்குகள் சிந்திக்கும் திறனைப் பெற்றிராமலிருப்பதும் , மக்கள் 
அத் திறனை மிகுதியாகப் பெற்றிருப்பதுமேயாகும் . விலங்கு , 
பறவை முதலிய உயிரினங்களின் இக் குறையை நீக்கும் 
பொருட்டு , ஆண்டவன் அவைகளுக்குச் சில இயற்கையான 
இயல்புகளைக் கொடுத்திருக்கிறான் . 

இவைகளை 

நாம் பிறப் 
பியல்புகள் ( Natural instincts ) என்கிறோம் . அவற்றின் இவ்வரிய 
இயல்புகளால் , அவை தங்களுக்கு வேண்டிய உணவைத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்ளுகின்றன . இவ் வியல்புகள் மக்களிடம் 
காணப்படுவதில்லை . ஆனால் , 

மக்கள் தங்களுடைய பகுத் 
தறிவின் உதவியால் , தங்களுக்கு நன்மை தரும் உணவுப் 
பொருள்களை ஆராய்ந்து பயன்படுத்திக் கொள்ளுகின்றனர் . 

இம்மாதிரியான உணவு ஆராய்ச்சி , முதன் முதலில் விஞ் 
ஞான முறையில் மேலை நாடுகளிலேயே ஏற்பட்டது . இந்தியா 
விலும் , பழைய காலத்தில் சில உணவுப் பொருள்களின் தன்மை 
களைப்பற்றிய ஆராய்ச்சி ஏற்பட்டது . ஆயினும் , இம் மாதிரி 
யான ஆராய்ச்சிகள் பொருள்களை மருந்துக்குப் பயன்படுத்துவது 
பற்றியே பெரிதும் ஏற்பட்டன . எடுத்துக்காட்டாக , தமிழில் 
உள்ள ‘ பதார்த்த குண சிந்தாமணி என்ற நூலில் , பலவகைப் 
பட்ட பொருள்களின் இயல்புகள் கூறப்பட்டுள்ளன . இதில் 
கூறப்பட்டுள்ள செய்திகள் , பொதுவாகக் காணப்படும் செய்தி 
களேயன்றி , ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் உட்கொண்டு , 
அதன் விளைவைக் கொண்டு கூறப்படும் செய்திகள் அல்ல . 
ஆனால் , இதற்கு மாறாக மேலை நாட்டு விஞ்ஞானிகள் , ஆய்வுக் 
கூடத்தில் ( Research Laboratories ) பொருள்களை ஆய்ந்து , 
பரிசோதனை செய்து , பின்னர் அவற்றின் இயல்புகளைப் பாகுபாடு 
( analysis ) செய்து , வெவ்வேறு பொருள்களில் காணப்படும் 
வெவ்வேறு உணவுச் சத்துகளின் அளவை அறுதியிட்டுள்ளனர் . 


உயிர்களும் உணவும் 


15 


போன்ற 


இவ்வாறான உணவுப் பொருள்களைப்பற்றிய புதிய ஆராய்ச்சி 
நமது பாரத நாட்டில் அண்மையிலேயே ஏற்படலாயிற்று . 
ஆய்வுக் கூடங்களில் 

சுண்டெலி , புறா , முயல் 
உயிரினங்களுக்கு , மிகுந்த கண்காணிப்பில் குறிப்பிட்ட 
உணவு , குறிப்பிட்ட அளவு கொடுக்கப்படுகிறது . பிறகு அதன் 
விளைவை உற்றுநோக்குகிறார்கள் . 

மாதிரிப் பலவகை 
உணவுப் பொருள்களின் தன்மைகளும் நன்கு அறிந்து கொள்ளப் 
படுகின்றன . இத்தகைய ஆய்வின் பயனாக ஏற்படும் முடிவு 
களையும் கொள்கைகளையும் உணவியல் ( Dietetics ) என்று கூற 
லாம் . இக் கொள்கைகளுக்கேற்ப உணவைத் தேர்ந்தெடுப்பு 
தாலோ , அல்லது சமைப்பதாலோ , அது திறனளிக்கவல்ல 
தாக இருக்கிறது . அதில் எந்தெந்தச் சத்துகள் எவ்வெவ்வளவில் 
நமக்குக் 

கிடைக்கவேண்டுமோ , அவ்வவ்வளவில் கிடைக் 
கின்றன . அதனால் உடலுக்குப் போதிய நன்மை ஏற்படுகிறது . 


உணவை 


தேவையான சத்துப் பொருள்களை ஏற்ற அளவில் கொண் 
டுள்ள 

உண்ணும் குழந்தைக்கும் அவ்வாறின்றிக் 
குறைபாடுடைய உணவை உண்ணும் குழந்தைக்கும் உள்ள 
சில வேறுபாடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 


சிறந்த உணவு அருந்தும் குழந்தை 


குறைபாடுள்ள உணவு அருந்தும் 

குழந்தை 


உடல் மெலிந்திருக்கிறது . 


வலுக்குறைவாக இருக்கிறது . 


( 1 ) உடல் , கட்டுவிடாமலிருக் 

கிறது . 
( 2 ) மிகுந்த திறனுள்ள தாக 

இருக்கிறது . 
( 3 ) எல்லா உறுப்புகளும் அழ 

காகவும் , ஏற்ற அளவிலும் 
உள்ளன . 


உறுப்புகள் அழகற்றவை 
யாகவும் பொருத்த 
மற்றவையாகவும் 
உள்ளன 
எப்பொழுதும் சோம்பலாக 
வும் படுத்துக்கொண்டும் 
இருக்கிறது . 
உடலின் எடை குறைகிறது . 


( 4 ) எப்பொழுதும் சுறுசுறுப் 

பாக இருக்கிறது . 


( 5) உடலின் எடை 

எடை போதிய 
அளவு இருக்கிறது . 
( 6 ) கண் , காது முதலிய உறுப் 

புகள் சரிவர வேலை செய் 


கண் முதலிய உறுப்புகள் 
தங்கள் வேலைகளைச் சரி 
வரச் செய்வதில்லை . 


கின்றன . 


16 


உணவும் ஊட்டமும் 


நம் நாட்டில் பலருக்குச் சத்துணவு கிடைக்காததற்கான 
முக்கியக் காரணங்கள் வருமாறு : 
( 1 ) வருமானக் குறைவு . இதன் காரணத்தால் ஊட்டப் 

பொருள்களை வாங்க இயலாமை . 
( 2 ) ஊட்ட உணவின் தேவையை அறியாமை . 
( 3 ) சாதாரணமாகக் கிடைக்கும் உணவுப் பொருள்களில் 

உள்ள ஊட்டச் சத்தை உணராமை . 
( 4 ) சில தீய பழக்கங்களும் அவற்றைக் கைவிட முடி 

யாமையும் . 


வருமானக் குறைவு : நம் நாட்டின் சராசரி வருமானம் 
மிகக் குறைவு . அதிலும் ஒரு குடும்பத்தில் பெரும்பாலும் ஒருவரே 
சம்பாதிப்பதால் , ஊட்ட உணவை வாங்க அவ் வருமானம் 
போதியதாக இல்லை . மேலும் விலைவாசிகளும் விண்ணை முட்டிக் 
கொண்டிருப்பதால் போதிய ஊட்ட உணவைப் பெறுவது 
அரிதாக உள்ளது பொதுவாக இந் நாள்களில் மக்களிடம் 
திரைப்படம் பார்க்கவும் , காபி , தேநீர் அருந்தவும் செலவழிப் 
பதை முக்கியமாகக் கருதும் இயல்பு இருப்பதால் அவர்கள் 
நாட்டம் சத்துணவில் செல்வதில்லை . 


அறியாமை : காபி , தீமை பயக்கும் என்று அறியாமல் 
அதைக் குழந்தைகளுக்குக் கொடுக்கிறார்கள் . 

அதை ஒரு 
நாளில் பலமுறை குடிக்கின்றனர் . தயிர் , ஆரஞ்சு முதலிய 
வற்றைக் கொடுத்தால் குழந்தைகளுக்கு நீர்க்கோள் ஏற்படும் 
என்னும் தவறான எண்ணத்தால் குழந்தைகளுக்கு இவற்றைக் 
கொடுப்பதில்லை . 


குறைபாடுகளைப் போக்கினால் சத்துணவைக் 
குழந்தைகள் பெற்றுக் குழந்தைப் பருவத்தில் ஏற்படும் சாவு 
குறையும் . 


மேற்கூறியவற்றால் , உடலின் நலத்திற்கு உணவு மிக்க 
இன்றியமையாததெனவும் , அவ்வுணவில் பல்வேறு சத்துகளும் 
தகுந்த அளவில் இருக்கவேண்டுமென்பதும் பெறப்படும் . 


2. உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 

( Protein ) 


உடலின் நலத்திற்கு உணவு இன்றியமையாததென்று 
சென்ற பாடத்தில் பார்த்தோம் . அவ்வுணவிலும் பலவகைச் 
சத்துக்களும் ஏற்ற அளவிலிருக்க வேண்டுமென்றும் கண்டோம் . 
உணவில் சேர வேண்டிய வெவ்வேறு சத்துக்கள் யாவை என் 
பதை ஈண்டு விரிப்போம் . உணவு நூல் விஞ்ஞானிகள் எவ் 
வகை உணவுப் பொருளிலும் கீழ்க்கண்ட ஆறு சத்துக்களில் 
ஏதாகிலும் ஒன்றோ அல்லது அதற்கு மேலோ கட்டாயம் இருக்கு 
மென் 

கண்டுள்ளார்கள் . அவையாவன : ( 1 ) புரதம் 
( protein ), ( 2 ) மாவுப் பொருள் ( carbohydrates ) , ( 3 ) கொழுப்பு 
(fat ), ( 4 ) உலோகப் பொருள்கள் ( mineral elements ), ( 5 ) நீர் 
( water) , ( 6 ) வைட்டமின் (vitamin) . முடிவில் கூறப்பட்டுள்ள 
வைட்டமின் என்பது உணவுப் பொருள்களுடன் கலந்தே இருக் 
கிறது . இவ் வைட்டமின்கள் , உடல் நல்ல நிலையிலிருக்க மிகவும் 
இன்றியமையா தனவாகும் . இச் சத்துக்களைப் படம் 3 - ன் மூலம் 
நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளலாம் . இனி , ஒவ்வொரு 
சத்துப் பொருளையும் பற்றிப் பார்ப்போம் . 


புரதம் : உடலின் வளர்ச்சிக்கு இது மிகவும் வேண்டிய 
தாகும் . உடலின் உறுப்புகளிலுள்ள நுண்ணறைகளைப் ( cells ) 
பழுதுபார்த்துப் புதுப்பிப்பதற்கு இது மிகவும் பயன்படுகிறது . 
பொதுவாக , 

எல்லா உணவுப் பொருள்களிலும் இச் சத்துச் 
சிறிதளவாகிலும் இருக்கிறது . ஆனால் , எல்லா உணவுப் பொருள் 
களிலும் இது போதிய அளவில் இருப்பதில்லை . குழந்தைகளின் 
வளர்ச்சிப் பருவத்தில் இது மிகவும் இன்றியமையாதது . இதன் 
குறைவு காரணமாகக் குழந்தைகள் நன்றாக வளர்வதில்லை . 
அவைகளுடைய வளர்ச்சி மிகவும் தடைப்படுகிறது . 


எல்லா உயிரினங்களிலும் இச் சத்துக் காணப்படுகிறது . 
இறந்த பின்புங் கூட நகம் , மயிர் முதலியவைகளில் இது காணப் 
படுகிறது . 

என வே , இப் புரதமின்றி வாழமுடியாதென்று கூட 
நாம் கூறலாம் . 

2 


18 


உணவும் ஊட்டமும் 


3456 


புரதத்தின் இரசாயன அமைப்பு ( Chemical Composition ) 
புரதங்களிலிருக்கும் பலவகையான மூலப்பொருள் களின் ( ele 

ments ) சேர்க்கை விகிதத் 
தைக் கொண்டு , அவைகள் 
வெவ்வேறு பெயர்களால் 
அழைக்கப்படுகின்றன . எனி 
னும் , எல்லாவகைப் புர தங் 

களிலும் , கீழ்க்கண்ட மூலப் 
1 

பொருள்கள் , வெவ்வேறு விகி 
தத்தில் 

காணப்படுகின்றன . 
இம் மூலப் பொருள்களாவன : 
( 1 ) கரிச்சத்து ( carbon ) ( 2 ) 
நீரகம் ( hydrogen ) , ( 3 ) உயிர 
கம் ( oxygen ) , ( 4 ) கந்தகம் 

( sulphur ) , ( 5 ) வெடியுப்பு 
படம் .1 

வாயு ( nitrogen ) , ( இது ஒரு 

வகை மந்தமான உப்பு வாயு ) , 
உணவுச் சக்கரம் ( 6 ) பாஸ்வரம் ( phosphorus ) 
1. புரதம் , 2. மாவுப் பொருள் , ( இது விரைவில் எரியும் ஒரு 
3. கொழுப்பு , 4. உலோகச் சத்துகள் , 

பொருள் ) அல்லது 
5. வைட்டமின்கள் , 6. நீர் . 

இரும்புச் சத்து ( iron ) . 


வகைப் 


பங்கு 


பொதுவாகப்புரதத்தில் 100 - க்கு 55 பங்கு கரிச்சத்தும் , 21 
பங்கு உயிரகமும் , 16 பங்கு வெடியுப்பு வாயுவும் , 7 பங்கு நீரகமும் , 
1 

கந்தகமும் காணப்படுகின்றன . சில புரதங்கள் 
தண்ணீரில் கரைகின்றன ; மற்றும் சில நீரில் கரைவதில்லை . 
கோழிமுட்டையின் வெள்ளைக் 

ஒருவகையான புரதமே 
யாகும் . 


கரு 


உடலின் நுண்ணறைகளுக்குப் ( cells ) புரதம் மிகவும் இன்றி 
யமையாததாகும் . ஏதாவது ஒரு பொருள் உயிரகத்துடன் 
சேரும்போது , அது மெதுவாக எரிந்த உருமாற்றம் அடை 
கிறது . இம்மாதிரியாக உயிரகத்தின் சேர்க்கையால் பொருள் 
களில் ஏற்படும் இரசாயன விளைவை ( chemical action ) உயிரகச் 
சேர்க்கை ( oxidation ) என்கிறார்கள் . புரதத்துடன் உயிரகம் 
சேர்ந்து இம்மாதிரியான விளைவு ஏற்படும்பொழுது , புரதத்தி 
னின்றும் யூரிக் அமிலம் , அமோனியா , நீர் முதலிய பல பொருள் 
கள் உண்டாகின்றன . அப்பொழுது வெப்பத்தின் 

வெப்பத்தின் வடிவில் 
திறன் வெளிப்படுகிறது . ( மேற்கூறிய , யூரியா , யூரிக் அமிலம் , 
அமோனியா ஆகியவை சிறுநீரில் காணப்படுகின்றன ) 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


19 


உடல் நலத்துடனிருக்கும் மனிதனின் சிறு நீரில் , புரதம் 
இருப்பதில்லை . சிறு நீரகங்களின் ( kidneys ) எரிச்சல் அல்லது 
இருதய நோய்கள் ( heart diseases ) முதலியன ஏற்படுமாயின் , 
சிறுநீரில் ஒருவகைப் புரதம் காணப்படும் . 


புரதத்தில் அமினோ அமிலம் ( amino acid ) என்ற ஒரு பொருள் 
உள்ளது . இதுவே புரதத்தின் முக்கியமான பகுதியாகும் . இப் 
பொருள் கரியமில வாயு ( carbon - di - oxide ) , நீர் , அமோனியா , 
நைட்ரைட் ( nitrite ) அல்லது நைட்ரேட்டுகள் ( Ditrates ) ஆகிய 
வற்றின் சேர்க்கையால் அமைகிறது . இப் பொருள் களின் 
சேர்க்கையால் புரதத்தை உண்டாக்கும் திறன் தாவரங்களுக்கு 
இருக்கிறது . ஆனால் , இத் திறமை மக்கள் , விலங்குகள் , பறவை 
கள் பெற்றில . எனவே , புரதத்தைப் பெற , இவ் வுயிரினங்கள் 
தாவரங்களையே சார்ந்திருக்கின்றன . இந்தப் புரதங்களை நாம் 
தாவரங்களிட மிருந்து நேரிடையாகவோ , அல்லது அவற்றை 
உண்ணும் பிராணிகளிட மிருந்தோ பெறுகிறோம் . இதிலிருந்து 
உணவு நிலை சீரடைய , 

மரஞ்செடிகளும் வேளாண்மையும் 
எவ்வளவு இன்றியமையாதன என்று விளங்குகிறதல்லவா ? 


புரதங்களில் 

பெரிய பெரிய மூலக்கூறுகள் ( molecules ) 
உள்ளன . 

இவைகள் நீரகத்தின் மூலக்கூறுகளைக் காட்டிலும் 
35,000 முதல் 210,000 மடங்குவரை பழுவுடையன . இம் 
மூலக் கூறுகள் , அமினோ அமிலம் என்ற அடிப்படையளவுகள் 
( units ) கொண்டவையாகும் . 

ஒருவகைப் 

புரதத்திலுள்ள 
அமினோ அமிலம் , மற்றவகைப் புரதத்தினின்றும் எண்ணிக்கை , 
தன்மை , விகிதாசாரம் , அமைப்புமுறை இவைகளால் வேறுபடு 
கிறது . 

எனவே இவ் வேறுபாடுகளுக்கேற்ப புரதத்திலும் 
வேறுபாடு ஏற்படுகிறது . புரதத்தில் பொதுவாக 20 அமினோ 
அமிலங்கள் உள்ளன . இவை இரசாயன அமைப்பில் ஒன்றி 
னின்றும் மற்றவை வேறுபடுகின்றன . ஆனாலும் , இவை ஒவ் 
வொன்றிலும் உள்ள அமினோ அமிலத்தில் அமில அமைப்பும் , 
( COOH ) கரி அணுவை அடுத்த அடிப்படை அமினோக் கூட்டமும் 
உள்ளன . 


பெரும்பாலான புரதங்கள் இருபது அமினோ அமிலங்களால் 
ஆக்கப்பட்டுள்ளன . அவையாவன : 1. அர்ஜினைன் ( Arginine ) , 
2. ஹிஸ்டிடைன் ( Histidine ) , 3. லைசைன் ( Lysine ) , 4. டை 
ரோசைன் ( Tyrosine ) , 5. ட்ரிப்டோஃபான் ( Tr : ptophan ) , 
6. ஃபெனிலலனைன் ( Phenylalanire ) , 7 ஸிஸ்டைன் ( Cystine ), 
8. மெத்யோனைன் ( Methionine ) , 9. ஸெரைன் ( Serine ) , 


20 


உணவும் ஊட்டமும் 


அமிலம் 


10. த்ரியோனைன் ( Threonine ) , 11. லியூஸைன் ( Leuxine) , 
12. ஐஸோலியூஸைன் ( [ soleucine ) , 13. வலைன் (Valine ) , 
14. க்ளூடாமிக் அமிலம் ( Glutamic acid ) , 15. அஸ்பார்டிக் 
( Aspartic acid ) , 16 . க்ளிஸைன் 

(Glycine ), 
17. அலனைன் ( Alanine ) , 18. ப்ரோலைன் ( Proline ) , 18. ஹைட் 
ராக்ஸிப்ரோலைன் ( Hydroxyproline ) , 20. அஸ்பராஜைன் 
( Asparagine ) . 


கீழ்க்கண்ட அமினோ அமிலங்கள் எல்லாப்புர தங்களிலும் 
காணப்படுகின்றன . 1. அர்ஜினைன் , 2 . ஹிஸ்டிடைன் , 
3. ஐஸோலியூஸைன் , 4. லியூஸைன் , 5. லைஸைன் , 
6. மித்யோலைன் , 7. ஃபெனிலலனைன் 8. - த்ரியோனைன் 
9. ட்ரிப்டோஃபான் , 10. வலைன் . ( இது ஹென்றி C. ஷெர்மன் 
அவர்களுடைய கருத்தை ஒட்டியதாகும் . ) 


2 


அறிஞர்களின் கருத்துப்படி 1. ஐசோலியூஸைன் , 
2. லியூஸைன் , 3. லைஸைன் , 4. மித்யோனைன் , 5. ஃபெனில 
லனைன் , 6. த்ரியோனைன் , 7. ட்ரிப்டோஃபான் , 8. வலைன் 
ஆகியவை மனிதனின் உணவுக்கு மிகவும் தேவையாகும் .. 
இந்த முக்கிய அமினோ அமிலங்களை உடல் பெறுமாயின் , 
இவற்றின் உதவியால் பிற அமினோ அமிலங்களை உடல் 
தயாரித்துக் கொள்ள முடியும் . இவ்வமினோ அமிலங்களில் 
மித்தியோனைனின் குறைவினால் , கல்லீரல் (liver ) பற்றிய நோய் 
ஏற்படலாம் . இந்த அமினோ அமிலம் பாலில் மிகுதியாக 


உள்ளது 


வெவ்வேறு வகைப் பொருள்களில் காணப்படும் புரதங்களை 
வெவ்வேறு பெயர்களால் வழங்குகிறார்கள் . எடுத்துக்காட்டாக , 
மாமிசத்திலுள்ள புரதத்தை மாமிசப் புரதம் ( meat protein )) 
என்றும் , கோழி முட்டையின் வெள்ளைக் கருவிலுள்ள புரதத்தை 
முட்டைப் புரதம் ( albumin ) என்றும் கூறுகிறார்கள் . பாலில் 

ருவிதப் புரதங்கள் உள்ளன . பாலை உறையச்செய்து தயிராக் 
கும் தயிரிலுள்ள புரதத்தை ‘ கேளீன் ( casein ) என்றும் , தயிர்த் 
துண்டுகளைப் பிழிந்து எடுத்துவிட்டால் , மீதியிருக்கும் தண்ணீர் 
போன்ற மோர்த் தெளிவிலுள்ள ( whey ) புரதத்தைப் பால் 
புரதம் ( lactalbumin ) என்றும் வழங்குகிறார்கள் . கோதுமையி 
லுள்ள புரதத்தைக் கோதுமைப் புரதம் ( wbeat protein ) 
என்றும் , கடலை , பட்டாணி போன்றவைகளிலுள்ள புரதத்தைப் 
‘ பயிற்றுப் புரதம் ( millet protein ) என்றும் கூறுகிறார்கள் . 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


21 


சிலவகைப் புரதங்களின் 

புரதங்களின் அமைப்பின் விவரங்கள் கீழே 
தரப்பட்டுள்ளன . (இவை ஓஸ்போர்ன் அவர்கள் கருத்துப்படி 
யுள்ளன ) : 


வெடி 


கரிச் 
சத்து 


நீரகம் 


- யுப்பு 


பாஸ் 
வரம் 


பெயர் 


உயிரகம் 

சத 
விகிதம் 


கந்தகம் 

சீத 
விகிதம் 


f கிதம் 


விகிதம் 


விகிதம் 


விகிதம் 


52.75 


7.10 


1551 


23.024 


1.616 


கோழி முட்டைப் 
புரதம் 


பால் புரதம் 


52,19 


7 18 


15-77 


23 13 


173 


கேளீன் 


53.13 


7.06 


1578 


22.37 


0.8 


086 


கோதுமைப் 


52,72 


6 86 


17.66 


21.73 


1,02 


புரதம் 


பால் , முட்டை , மாமிசம் , மீன் போன்ற உயிரினங்களிட 
மிருந்து கிடைக்கும் பொருள்களிலுள்ள புரதம் முதல் தரமான 
தாகக் கருதப்படுகிறது . தாவரங்களிலிருந்து கிடைக்கும் புரதங் 
கள் தரக் குறைவான புரதங்களாகக் கருதப்படுகின்றன . 


நாள் 


நாடோறும் தேவைப்படும் புரதத்தின் அளவு : 
தோறும் நமது உடலிலிருந்து ஏறக்குறைய 18-20 கிராம் புரதம் 
வெளியேற்றப்படுகிறது . இப் புரதம் , நகம் , தோல் முதலிய 
வற்றின் வளர்ச்சிக்கும் , அவற்றைச் செப்பனிடுவதற்கும் பயன் 
படுகிறது . சில சுரப்பிகள் ( glands ) மூலம் வெளியேற்றப்படும் 
திரவங்கள் வழியாகவும் சிறிதளவு புரதம் வெளியேற்றப்படுமிறது . 
மலம் , சிறுநீர் வழியாகவும் சிறிதளவு புரதம் வெளியேறுகிறது . 


மிகுந்த அளவில் புரதத்தை உட்கொள்ளுவதால் , சிறுநீரகங் 
களுக்குக் (kidneys ) கேடு உண்டாகிறதென்றும் , இரத்த 
அழுத்தம் ( blood - pressure ) கூடுகிறதென்றும் சில அறிஞர்கள் 
கருதுகிறார்கள் . ஆனால் , இக் கருத்தைச் சரியென்று சொல்லி 
விட முடியாது . 

ஏனெனில் , மிகப் பழங்கால மக்கள் மாமிசத் 
தையே தங்களுடைய முக்கிய உணவாகக் கொண்டிருந்திருப் 
பார்கள் . எனவே , அவர்கள் மிகுதியான புரதத்தைக் கட்டாயம் 
உண்டேயிருக்க வேண்டும் . அவர்களுடைய வழித்தோன்றல் 
களாகவே இப்பொழுதுள்ள மக்கள் இருப்பதால் , மேற்கூறிய 
கூற்றுப் பொருத்தமுள்ள தெனக் கூறுவதற்கில்லை . 


22 


உணவும் ஊட்டமும் 


அனைத்து நாட்டுச் சங்கம் ( League of Nations ) , அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளின் தேசிய ஆராய்ச்சிக்குக் குழு ( National 
Research Council U.S.A. ) ஆகியவைகளின் கருத்துப்படி , வயது 
வந்த மனிதனுக்கு அவனுடைய உடலின் எடையில் , ஒரு 
கிலோகிராமுக்கு 

ஒரு 

கிராம் விகிதம் நாடோறும் புரதம் 
தேவைப்படுகிறது . அதாவது , உடல் நிறையில் 1/1000 பங்கு 
புரதம் தேவைப்படுகிறது . இந்த அளவு ஒரு சராசரி அளவே 
யாகும் . முதல் தரப் புரதம் , தரக்குறைவான புரதம் என்ப 
வற்றை கருத்திற்கொண்டு , இவ்வளவுக்குக் கூடுதலாகவோ 
அல்லது குறைவாகவோ உண்ணலாம் . 


கி.பி. 1933 ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து உடல் நலப் 
பாதுகாப்பு அமைச்சுக் குழு { Ministry for health ) , வயது வந்தவர் 
களுக்கு நாள்தோறும் முதல் தரமான் புரதத்தில் 37 கிராம் 
போதுமென்ற கருத்தைத் தெரிவித்தது . 


3 


வயதுவந்த பெண்களுக்கும் , ஆண்களைப் போன்றே , அதே 
அளவு புரதம் தேவையாகும் . ஆயினும் , இவ் அளவில் சிறிது 
மாறுபாடு ஏற்படினும் , அதனால் மிகுந்த கேடு ஒன்றும் ஏற்படுவ 
தில்லை . ஆனால் , கருவுற்றிருக்கும் பெண்களுக்குப் புரதத்தின் 
மிகுந்த அளவு தேவைப்படுகிறது . கருவிலிருக்கும் குழந்தை , 
தனது தாயினிடத்திலிருந்தே தனக்கு வேண்டிய புரதத்தைப் 
பெற்றுக்கொள்வதால் , அதற்கும் சேர்த்துத் தாயார் மிகு தியாகப் 
புர தம் உட்கொள்ளவேண்டியிருக்கிறது . எனவே , கருவுற்றிருக் 
கும் பெண்கள் அதிக அளவு புரதத்தை உண்பதுடன் , முதல் 
தரமான புரதத்தை உட்கொள்வதும் இன்றியமையாததாகும் . 

மெகன்ஸி , விட்டோஸன் , வெர்டன்ரோ ஆகிய அறிஞர்கள் 
கருவுற்றிருக்கும் பெண்கள் , முதல் ஐந்து மாதங்களுக்குப் பிறகு 
நாள்தோறும் 90 கிராம் புரதம் உண்ண வேண்டும் என்று கருது 
கிறார்கள் . இதுபற்றி அனைத்து நாட்டுச் சங்கம் , கருவுற்ற முதல் 
மூன்று மாதங்களில் , உடல் எடையில் ஒரு கிலோகிராமுக்கு ஒரு 
கிராம் வீதமும் , நான்காவது மாதம் முதல் ஒன்பதாவது மாதம் 
வரை இதைவிட ஒன்றரை மடங்கு கூடுதலாகவும் , குழந்தை 
பிறந்தபின் குழந்தைகளுக்குப் பால் கொடுக்கும் நாட்களில் , 
இருமடங்குப் புரதமும் நாள்தோறும் தேவைப்படுகிறதென்று 
கருதுகிறது . 

சுருவுற்றிருக்கையில் பிந்திய ஐந்து மாதங்களில் நாள்தோ 
றும் 85 கிராம் புரதமும் , குழந்தைக்குப் பாலூட்டும் நாட்களில் 
100 கிராம் புரதமும் உட்கொள்ள வேண்டுமென்று அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளின் தேசிய ஆராய்ச்சிக் குழு கருதுகிறது . 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


23 


குழந்தைகளுக்கு நான்தோறும் தேவையான புரதத்தின் 
அளவு : உடல் வளர்ச்சிக்குப் புரதம் மிகவும் தேயைான தென்று 
முன்னரே கூறினோம் . எனவே , குழந்தைகளுக்குத் தேவை 
யான புரதத்தின் அளவைத் தெரிந்து கொள்ள , வெவ்வேறு 
பொருள்களிலுள்ள புரதத்தைப் பயன்படுத்திக் குழந்தையின் 
வளர்ச்சியை ஆராய்வது இன்றியமையாததாகும் . இம்மாதிரி 
யான ஆராய்ச்சி , அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் , ரஷ்யாவிலும் 
நடைபெற்றுள்ளது . இவ்வாராய்ச்சி மூலம் 17 மாதக் குழந்தை 
முதல் 22 மாதக் குழந்தை வரையில் , அவைகளின் உடல் 
நிறையில் ஒரு கிலோகிராமுக்கு 21 கிராம் வீதம் புரதம் நாடோ 
றும் தேவையாகிறதென்று தெரியவந்தது . இந்த அளவுப்படி 
புரதம் கிடைத்தாலும் , கோடை நாட்களில் தான் குழந்தை 
நன்றாக வளர்கிறது ; குளிர்காலங்களில் இவ் அளவை 3 ! 
கிராமாக உயர்த்தினால்தான் , குழந்தை நன்றாக வளர்கிறதென் 
றும் தெரியவந்தது . எனவே , ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் 
வரையில் குழந்தைகளின் எடையில் , ஒரு கிலோகிராமுக்கு 4 
கிராம் வீதம் புரதம் கொடுப்பது தான் நன்று என்று ரஷ்ய 
விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் . 


அனைத்து நாட்டுச் சங்கம் , ரஷ்யா இவற்றின் கருத்துப்படி , 
தேவையான புரதத்தின் புள்ளிவிவரங்கள் கீழே தரப்பட் 
டுள்ளன . 

ஹட்சிசனுடைய உணவும் , உணவு 
விஞ்ஞானக் கொள்கைகளும் என்ற புத்தகத்தைத் தழுவியது . ) 


உடலின் எடை கிலோகிராமிலும் , அதற்குத் தேவையான 

புரதம் கிராமிலும் உள 


வயது 


அனைத்து நாட்டுச் 
சங்கத்தின் கருத்து 
புரதம் - கிராம் 


ரஷ்ய 
விஞ்ஞானியின் கருத்து 

புரதப - கிராம 


.. 


15 


35 per kg . - body weight 
30 
30 
2.5 
25 
2.5 
2.5 
2.5 
23 


3 
4 
5 
6 
7 
8--12 
13 
14 
15 
16 
17 
18 


40 per k.g - body weight 
3.8 
35 
3.2 
2.95 
2.7 
2.5 
26 
26 
2.6 
2.5 
20 


22 


1 , 


3 } 


20 
1 : 5 
1-5 


92 


24 


உணவும் ஊட்டமும் 


மேற்குறித்த இரண்டு விவரங்களிலும் சிறிது வேறுபாடு 
காணப்படினும் , குழந்தைக்கு நான்கு ஆண்டுகள் வரையில் 
அதிக அளவுப் புரதம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை 
இரண்டும் வலியுறுத்துகின்றன . பிறகு பதினான்கு ஆண்டுகள் 
வரையில் இதைவிடச் சிறிது குறைவாகக் கொடுத்தால் போது 
மானதாகும் . இந்தக் காலம் தான் உடலின் வளர்ச்சிக்கு மிகவும் 
ஏற்றதாகும் . எனவே , இப்பொழுது , குழந்தைகளுக்குப் 
போதிய அளவு புரதம் கிடைக்கவேண்டும் . 


உடல் நலத்துறை வெளியீடு 23 - ன்படி ( Health Bulletin - 23) , 
நாள்தோறும் தேவையான புரதத்தின் அளவு கீழே தரப் 
பட்டுள்ளது : 


வயதும் பால் பிரிவும் 


ஒரு நாளுக்குத் 
தேவையான புரதம் 

65 கிராம் 


ஆண் 


18-60 


பெண் 


18-60 


55 


23 


80 


சிறுமி 


70 


சிறுவன் 10-17 

10-17 
குழந்தை 6-9 
குழந்தை 2-6 


3 ) 


60 


33 


40-50 


வளர்ச்சிக் 

காலத்தும் , கருவுற்றிருக்கும் காலத்தும் , 
பாலூட்டும் காலத்தும் முதல்தரமான புரதம் சிறிதளவாவது 
கட்டாயம் உட்கொள்ளவேண்டும் . சிறப்பாக வளரும் நாட் 
களில் , உட்கொள்ளப்படும் மொத்தப் புரத அளவில் முதல்தர 
மான புரதம் குறைந்தது - பாகமாவது இருக்கவேண்டும் . 


ஐக்கிய நாட்டுப் புரத ஆலோசனைக்குழு ( The United 
Nations Protein Advisory group ) ஆசியா , ஆப்ரிக்கா , லாட்டின் 
அமெரிக்கா ஆகிய நாடுகளில் உள்ள 5 வயதுக்குட்பட்ட 
குழந்தைகளில் 20 சதவீதம் புரதக் குறைவினால் நோயுறுவதாக 
வும் 120,000,00 குழந்தைகள் ஆண்டுதோறும் இறப்பதாகவும் 
அறிவிக்கிறது . இதற்கு மாறாகச் சிறந்த புரத உணவு கொடுக்கப் 
பட்டதால் ஜப்பானியக் குழந்தைகளின் உயரம் சராசரி இரண் 
டங்குலம் கூடியதென்றும் அறிவிக்கிறது . 


ஓராண்டு முதல் ஐந்தாண்டு வரையிலுள்ள குழந்தை 
களுக்குப் போதிய புரதம் கிடைக்கச் செய்ய வேண்டும் . ப் 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


25 


பருவத்தில் தான் குழந்தையின் மூளை உருவாகிறது . 
சமயத்தில் புரதக் குறைவால் ஏற்படும் கேட்டைப் பின்னால் 
எவ்வளவு முயன்றாலும் ஈடு செய்வது அரியதாகும் . 


நம் நாட்டிலுள்ள மா நிலங்களுள் தமிழ் நாட்டில்தான் 
சராசரி நபர் நாள் தோறும் உண்ணும் புரத அளவு மிகவும் குறை 
வாகவுள்ளது . இந்தியா முழுவதிலும் சராசரி ஒரு நபர் ஒரு 
நாளில் உட்கொள்ளும் புரதத்தின் சராசரி 53 கிராம்களாகும் . 
ஆனால் 

தமிழ்நாட்டில் இவ்வளவு 36 கிராம்களே என்று 
ஆய்வாளர் கூறுகின்றனர் . 


இவ்வாறு ஊட்ட உணவின் குறைவால் நம் மாநிலத்தில் 
பிறக்கும் குழந்தைகளின் சராசரி எடை , பிறந்தவுடன் 2.73 
கிலோகிராமே ஆகும் . உயிரோடு பிறந்த குழந்தைகளில் 
10,000 க்கு 625 இறந்து விடுகின்றன என்றும் , இச்சாவில் 
மூன்றிலொரு பங்கு ஊட்ட உணவுக் குறைவினால் ஏற்படுகிற 
தென்றும் புள்ளி விவரங்கள் புகலுகின்றன . 


பால் , 


வளர்ச்சிக் காலத்தைக் கடந்துள்ள குழந்தைகளைக் காட்டி 
லும் 

வளர்கின்ற குழந்தைகளுக்கு முதல் தரமான 
முட்டை , மீன் போன்ற - புரதச் சத்துக்கள் கொடுக்கவேண்டி 
யது மிகவும் இன்றியமையாததாகும் . இதேபோன்று நன்கு 
ஓடியாடி 

விளையாடும் உடற்பயிற்சியாளர்களுக்கும் , நோயி 
னின்று அண்மையில் குணமடைந்துள்ளவர்களுக்கும் முதல்தரப் 
புரதச் சத்து மிகுதியாகத் தேவை . எனவே , இவர்கள் பால் , 
தயிர் , முட்டை , மாமிசம் முதலியவற்றைப் போதிய அளவு 
உண்ணவேண்டும் . 


புரதத்தைப் பெறுவதற்கான பொருள்கள் : சீனிபோன்ற 
சில பொருள்களைத் தவிர , மற்றப் பொருள்களில் புரதம் ஓரளவு 
இருக்கிறது . ஆனால் , எல்லாப் பொருள் களிலும் இது போதிய 
அளவு கிடைப்பதில்லை . ஆகையால் , நமக்கு நாளொன்றுக்குத் 
தேவைப்படும் புரதம் கிடைப்பதற்கு , எப் பொருளில் குறைந்தது 
பத்து சதவீதமாவது ( 10 % ) புரதம் இருக்கிறதோ , அதை உட் 
கொள்ள வேண்டும் . இதை விடக் குறைந்த அளவுப் புரதம் 
உள்ள பொருள்களை உண்ணுவதால் , உடலுக்கு வேண்டிய 
புரதம் கிடைப்பதற்கு , அப்பொருள்களை அதிக அளவு உண்ண 
நேரிடும் . அவ்வாறு செய்வதால் உணவைச் செரிக்கும் வேலை 
யில் ஈடுபட்டிருக்கின்ற உறுப்புகளுக்கு மிகுந்த இடையூறு 
ஏற்படும் . 


26 


உணவும் ஊட்டமும் 


கடலை , பட்டாணி முதலியவற்றில் மிகுதியாகப் புரதமிருக் 
கிறது . இவை பச்சையாக இருக்கும்பொழுது , இவற்றில் 21.4 
சதவீதம் புரதமிருக்கிறது . ஆனால் , இவற்றைச் சமைத்த 
பின்னர் , இவற்றில் 6.6 சதவீதம் புரதம்தான் கிடைக்கிறது . 
மேலும் , இவற்றில் கொழுப்புப் பொருள் மிகுதியாக இருக்கிறது . 
எனவே , புரதத்தைப் பெற இவற்றை மட்டுமே பயன்படுத் 
தினால் , உணவு செரிப்பது கடினமாகிவிடும் . உடலுக்கும் ஊறு 
நேரிடும் . 


உணவுப் பொருள்களைத் தேர்ந்தெடுப்பதில் 10 சதவீதம் 
புரதமுள்ள உணவையே தேர்ந்தெடுக்க வேண்டுமென்ற 
கொள்கையைக் கடைபிடிப்போமாயின் , காய்கறிகள் பயன் 
படா தனவாக ஆகிவிடும் . ஏனெனில் , இவற்றில் புரதம் மிகவும் 
குறைவாக இருக்கிறது . முட்டை , இறைச்சி , மீன் இவைகளில் 
புரதம் மிகவும் உள்ளது . எனவே , இவைகள் மூலமாக ஊன் 
உணவு அருந்துபவர்கள் மிகவும் எளிதில் போதிய புரதத்தைப் 
பெறமுடியும் . ஆனால் , மரக்கறி உணவு அருந்துபவர்களுக்கு 
இது முடியாததாகவுள்ளது . வா தாங்கொட்டை போன்ற பருப்பு 
வகைகளில் புரதம் மிகவும் உள்ளது . அவற்றின் உதவியால் , 

உணவு அருந்துபவர்களும் இக் குறைபாட்டை நீக்க 

ஆயினும் , இப் பொருள்கள் எளிதில் சீரணமாகக் 
கூடியவையல்ல . 

மேலும் , அவற்றின் மூலம் கிடைக்கும் 
புரதமும் முதல் தரமானது அல்ல . ஆயினும் , பற்பல உணவுப் 
பொருள்களைத் தகுந்த முறையில் தேர்ந்தெடுத்து உண்பதால் , 
சைவ உணவு உண்பவரும் போதிய புரதத்தைப் பெறமுடியும் 
என்பது பல உணவியல் விஞ்ஞானிகளின் முடிவாகும் . 


சைவ 


முடியும் . 


புரதம் நிறைந்த உணவை எப்பொழுது உண்ணவேண்டும் ? 
சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை , இங்கிலாந்தில் , பொதுப் 
பள்ளிக்கூடங்களில் , நண்பகலுணவில் , இறைச்சி முதலிய 
புரதம் நிறைந்த உணவை மாணவர்களுக்குக் கொடுத்து 
வந்தனர் . காலைச் சிற்றுண்டியிலும் , இரவு உணவிலும் மாவுப் 
பொருளும் , கொழுப்பும் நிறைந்த உணவைக் கொடுத்து 
வந்தனர் . 

ந்த உணவு முறையினால் , உடலின் உஷ்ண 
அளவு எண்கள் ( calories ) வீணாக்கப்பட்டன . 

( உடலின் 
உஷ்ண அளவு எண் என்பது உடலில் , உணவுப் பொருள்கள் , 
உயிரகத்துடன் சேர்ந்து மாறுவதால் ஏற்படும் சூட்டைக் குறிப் 
பிடும் ஓர் அளவு ஆகும் . இதுபற்றிய முழு விவரங்கள் பின்னால் 
கொடுக்கப்பட்டுள்ளன ) ஆகவே , இவ்வாறு பெரும் அளவில் 
புரதத்தை உண்பதற்குப் பதில் , சிறிசிறிதாகப் பல உணவுப் 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


27 


பொருள்களுடன் - மாவுப் பொருள் , கொழுப்புப் பொருள் முதலிய 
வற்றுடன் - அதையும் சேர்த்து உட்கொள்வது பயனுள்ள 
தாகும் . 


புரதப் பொருளையும் , மாவுப் பொருளையும் ஒன்றாகச் சாப் 
பிடுவதால் சீரணம் சரிவர நடப்பதில்லையென்று சில ஆண்டு 
களுக்கு முன் வரையில் உணவியல் 

விஞ்ஞானிகள் கருதி 
வந்தனர் . புரதம் செரிக்கப்படுவதற்கு அமிலமும் , மாவுப் 
பொருள் செரிக்கப்படுவதற்குக் காரப் பொருளும் ( alkali ) இன்றி 
யமையாதனவாக வேண்டு மென்று இவர்கள் கூறினார்கள் . இவ் 
விரண்டு பொருள்களின் சீரணத்திற்கு இரு வேறு பொருள்கள் 
தேவையா தலால் , இவ்விரண்டு வகைச் சத்துப் பொருள் 
களையும் ஒன்றாக உண்பதால் செரிக்கும் வேலை சரிவர நடை 
பெறாது என்று அவர்கள் எண்ணினார்கள் .. ஆனால் , இக் 
கருத்துத் தவறானதென்று கண்டுபிடிக்கப்பட்டது . மாவுப் 
பொ ருளினின்றிப் புரதப் பொருளை மாத்திரம் உட்கொள்வதால் , 
உடலிலுள்ள புரதத்தைப் பழுது பார்ப்பதற்கும் , அதை 
உண்டாக்குவதற்கும் பயன் ஏற்படுவதில்லை 
பரிசோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளது . ஆகையால் , 
புரதத்துடன் 

குறைந்தது 4 பங்காவது மாவுப் பொருளும் 
உண்ண வேண்டியது இன்றியமையாததாகும் . இன்றேல் , 
புர தம் வீணாக்கப்படுகிறாது . 

புரதங்கள் , சிறுகுடலில் , அமினோ அமிலங்களின் வடிவில் 
செரிக்கப்படுகின்றன . அதே வடிவில் அவை இரத்தத்தில் 
எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . இந்த இரத்தம் பிறகு நேராகக் 
கல்லீரலில் (liver ) செல்லுகிறது . இங்கு அமினோ அமிலங்களி 
னின்றும் , வெடியுப்பு வாயு பிரித்தெடுக்கப்படுகிறது . புரதங்கள் 
பயனற்றுக் கிடக்கின்றன . ஆனால் , புரதத்துடன் மாவுப் 
பொருளையும் உண்பதால் , இவைகள் வீணாவதில்லை . இவைகள் 
நன்கு செரிக்கப்பட்டு , உடலுள் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றன . 


என்று 


பல 


இனி , நாம் நாள் தோறும் எவ்வளவு புரதம் உண்ண 
வேண்டுமென்பதையும் , இதற்கும் கொழுப்பு , மாவுப் பொருள் 
ஆகியவற்றை உட்கொள்வதற்கும் என்ன விகிதம் இருக்க 
வேண்டுமென்பதையும் பார்ப்போம் . இதற்கு முன்னால் சில 
அறிஞர்கள் இவ் விகிதத்தை 1 : 1.4 என்று கருதினார்கள் . 
ஆனால் , இதை மெய்ப்பிக்க ஒருவிதச் சோதனையும் நடத்த 
வில்லை . இந்த அளவில் சிறிது மாறுபாடு ஏற்பட்டாலுங்கூட 
அதைச் சரிப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் நமது உடலுக்கு 
உண்டு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் . 


28 


உணவும் ஊட்டமும் 


மிகப் பழங்காலத்தில் மனிதன் குகைகளில் வசித்து விலங்குகளை 
வேட்டையாடித் தன் வயிற்றை வளர்த்தபோது , அவனுடைய 
முக்கிய உணவு புரதம் நிறைந்ததாகவே ( இறைச்சி ) இருந்தது . 
பிறகு அது மாறி , மேய்த்தல் தொழிலில் ஈடுபட்டு , விலங்குகளை 
வளர்த்து அவற்றின் பால் முதலியவற்றை உட்கொண்டபோதும் , 
அவனுடைய உணவு புரதம் மிகுந்ததாகவே இருந்தது . அதன் 
பிறகுதான் , பயிரிடும் வாழ்க்கை மிகுதியாக மிகுதியாக , 
உணவுப் பழக்கமும் மாறி , இப்பொழுது நமது உணவு மாவுப் 
பொருள் மிகுதியுள்ள தாக ஆகியுள்ளது . எனவே , புரதம் , 
கொழுப்பு , மாவுப் பொருள் இவற்றின் விகிதம் , பின் வரும் 
சூத்திரத்தினின்றும் வேறுபடாமலிக்கும் வரையில் ஒருவிதக் 
கேடும் நேரிடாதென்ற முடிவுக்கு நாம் வரலாம் . 


சூத்திரம் : கொழுப்பு = 2 பங்கு மாவுப் பொருள் + 

புரதம் 

. 

2 
அதாவது , நமது உணவில் 12 கிராம் கொழுப்பு இருந்து , மாவுப் 
பொருள் 5 கிராம் இருக்குமானால் , புரதம் 4 கிராம் இருக்க 

4 
வேண்டும் . அப்படியானால் , 12 = 5 x 2 + 

2 

என்பது சரியாக 
இருக்கும் . எவ்வாறாயினும் , முன்னர்க் கூறியது போன்று , 
வயதுவந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நாள் ஒன்றுக்கு 37 கிராம் 
புரதம் தேவையெனக் கருதப்படுகிறது . 


கீழ்க்கண்ட பொருள்களில் புரதம் மிகுந்த அளவில் காணப் 
படுகிறது : 

1. பருப்பு வகை : பாசிப்பயறு , துவரை , உளுந்து , 
பட்டாணி , கடலை முதலியன . 

2. உலர்ந்த பழவகை : வாதாம் பருப்பு , பிஸ்தா , தேங் 
காய் பால் முதலியன . 

3. இறைச்சி வகை : கோழி , முயல் , குதிரை , பன்றி , 
மாடு , மான் , மீன் , ஆடு , முட்டை முதலியன . 


பழவகை : 


பேரீச்சை , அத்தி முதலியன . 


புரதக் குறைவின் காரணத்தால் உடல்வலுக் குறைகிறது ; 
தசைகள் இறுகுவதில்லை ; உடல் வளர்ச்சி குன்றிவிடுகிறது . 
வேலை செய்வதற்குப் போதிய திறன் இல்லாமற் போய்விடு 
கிறது . இவ்வாறு புரதம் மிகவும் குறைந்துவிட்டால் , கல்லீரல் 
நோய் , இரத்த சோகை , வயிற்று வீக்கம் முதலிய நோய்கள் 
உண்டாகின்றன . 


3. மாவுப் பொருளும் கொழுப்பும் 


நமது உணவுப் பொருள்களில் மாவுச் சத்துதான் மிகுதி 
யாகக் காணப்படுகிறது . இச் சத்து , உடலிக்கு வலுவளிக்கும் 
ஒரு மலிவான பொருளாக மதிக்கப்படுகிறது . இச் சத்து , கரிச் 
சத்து , நீரகம் , உயிரகம் ஆகியவற்றின் சேர்க்கையாலானது . 
இவற்றுள் , பின்னால் கூறப்பட்ட இரு பொருள்களின் சேர்க்கை 
விகிதம் , நீரில் இருப்பது போன்று , 2 : 1 என்று இருக்கிறது . 
இம் மூன்று பொருள்களின் சேர்க்கை , வெவ்வேறு உணவுப் 
பொருள்களில் வெவ்வேறு விதமாக இருக்கிறது . 

உணவின் 
முக்கிய மாவுச் சத்துக்களில் நான் குவித , 
சாதாரணமான 
சர்க்கரைகள் உள்ளன . இவைகளில் கரியின் 6 அணுக்கள் 
இருக்கின்றன . இந் நான்கு சர்க்கரைகளாவன : 


( 1 ) குளுகோஸ் ( glucose) , ( 2 ) ஃப்ருக்டோஸ் ( frectose ) , 
( 3 ) காலக்டோஸ் ( galactose ) , ( 4 ) மானோஸ் ( manose ) . 

( 1 ) குளுகோஸ் சர்க்கரை : இது எல்லா உயிரினங்களின் 
இரத்தத்திலும் சிறிதளவு காணப்படுகிறது . பழங்கள் , செடிகள் 
இவற்றின் சாற்றில் இது மிகுதியாக உள்ளது . 


( 2 ) ஃப்ருக்டோஸ் சர்க்கரை : இது 

து குளூகோஸுடன் 
சேர்ந்து பழச்சாற்றில் காணப்படுகிறது . தேனில் இது மிகுதி : 
யாக உள்ளது . 


( 3 ) காலக்டோஸ் சர்க்கரை : இது குளூகோஸினின்றும் 
உண்டாகிறது . இது பாலில் காணப்படுகிறது . உடலிலுள்ள 
பால் சுரப்பிகளில் ஊறும் நீரின் உதவியால் இது குளூகோஸி 
னின்றும் வேறுபடுத்தப்படுகிறது . 


( 4 ) மானோஸ் சர்க்கரை : இது பலவசைப் புரதங்களில் 
காணப்படுகிறது . மேலே குறிப்பிடப்பட்ட 

மேலே குறிப்பிடப்பட்ட இச் சர்க்கரைகள் 
எல்லாம் ஆங்கிலத்தில் மானோசாக்கிரைட்ஸ் ( monosaccharides ) 
என்று வழங்கப்படுகின்றன . இச் சர்க்கரையெல்லாம் கரையக் 
கூடியவை ; படிகங்களாக மாறக் கூடியவை . இவை உடலிலுண் 
டாகும் சீரண நீர்களிலுள்ள நொதிகளால் ( enzymes ) பாதிக்கப் 
படுவதில்லை . இவை உயிரினங்களின் உடலில் க்ளைகோஜன் 


30 


உணவும் ஊட்டமும் 


( clycogen ) என்ற பொருளை உண்டாக்கவும் , இரத்தத்தில் 
தேவையான சர்க்கரையின் ( glucose- குளூகோஸின் ) அளவைக் 
குறையாமல் இருக்கச் செய்யவும் பயன்படுகின்றன . இவற்றுள் 
இரண்டு சர்க்கரைகள் சேர்ந்து , கரும்பிலுள்ள சர்க்கரை ( cane 
sugar or sucrose ) , பார்லியிலுள்ள சர்க்கரை ( maltose ) , பாலிலுள்ள 
சர்க்கரை (lactose ) ஆகியவைகளாக ஆகின்றன . பல மானோ 
சாக்கிரைட்டுகள் சேர்ந்து மாவுச் சத்து ( starch ) , க்ளைகோஜன் , 
டெக்ஸ்டிரின் ( dextrin ) ஆகியவைகளாகின்றன . 

இவைகள் 
பாலிசாக்கிரைட்டுகள் ( polysaccharides ) என வழங்கப்படு 


கின்றன . 


என்பது 


[ விளக்கம் : க்ளைகோஜன் 

வெண்மையான , 
வாசனையும் சுவையுமில்லாப் பொடியாகும் . இது தண்ணீரில் 
கரைவது போலத் தோன்றுகிறது . இது உயிரினங்களின் உடலில் 
எல்லாப் பகுதிகளிலும் காணப்படுகிறது ; சிறப்பாக இது 
கல்லீரலில் மிகுதியாக உள்ளது . து உயிரினங்களின் மாவுப் 
பொருள் ( carbohydrate of the animal origin ) என்றும் கூறப்படு 
கிறது . 


டெக்ஸ்டிரின் ( dextrin ) என்பது ஒருவகை மாவுப் பொருள் . 
ஆனால் , இது பிற மாவுப் பொருள்களை விட மிகவும் விரைவில் 
கரையக் கூடியதாகவும் , செரிக்கக் கூடியதாகவும் இருக்கிறது . 


சாராயத்தில் 


பாலிசாக்கிரைட்டுகள் , 
ஆனால் , நீரில் கரைகின்றன . ) 


கரைவதில்லை . 


உருளைக்கிழங்கிலுள்ள மாவுப் பொருளில் ‘ அமிலோபெக்டின் 
( amylopectin ) என்ற பொருள் இருக்கிறது . இப் பொருளில் 
பாஸ்வர அமிலம் ( phosphoric acid ) கலந்துள்ளது . 

ஆகை 
யால் , உருளைக்கிழங்கைப் பச்சையாக உண்டால் அது நன்கு 
செரிக்கப்படுவதில்லை ; வயிற்றில் வலியும் உண்டாகிறது . 


மானோசாக்கரைட்டுகளில் , குளூகோஸ் சர்க்கரையானது , 
திராக்ஷை , காய்கறிகள் , தேன் ஆகியவற்றில் இயற்கையாகவே 
கிடைக்கிறது . 

ஃப்ருக்டோஸ் சர்க்கரை , பழங்களிலும் 
தேனிலும் கிடைக்கிறது . ஆனால் , காலக்டோஸ் பொதுவாகத் 
தனியாகக் கிடைப்பதில்லை . கரும்புச் சர்க்கரை , கரும்பில் 
அகப்படுகிறது . கடைகளில் விற்கப்படும் சர்க்கரையில் நூற்றுக்கு 
நூறு வீதம் கரும்புச் சர்க்கரையே உள்ளது . உடல் நலத்திற்குச் 
சர்க்கரையைவிட வெல்லம் மிகவும் மேலானதாகும் . ஆனால் , 
அது மிகவும் தூய்மையாகச் செய்யப்படுவதில்லை . அது நன்கு 


மாவுப் பொருளும் கொழுப்பும் 


31 


செய்யப்பட்டால் அதை மக்களும் மிகுதியாக விரும்பிவார்கள் . 
மால்டேஸ் பார்லியிலும் , லாக்டோஸ் பாலிலும் கிடைக் 
கின்றன . 


மாவுச் சத்து ( Starch ) : இது எல்லா உணவுத் தானியங் 
களிலும் , பருப்பு வகைகளிலும் , உருளைக் கிழங்கு முதலியவற் 
றிலும் உள்ளது . இது தண்ணீரில் கரைவதில்லை . ஆனால் , 
வெந்நீரில் கரைகிறது . 


உயிரினங்களில் காணப்படும் ஒரே மாவுப் பொருளாகிய 
க்ளை கோஜன் , கல்லீரல் , கூட்டு மீன் ( shellfish ) ஆகியவற்றில் 
சுமாராகவும் , தசைகளில் மிகவும் குறைவாகவும் காணப்படு 


கிறது . 


இவைகளைத் தவிர , தாவர இனங்களிலிருந்து ஒருவகை 
மாவுச் சத்துக் கிடைக்கிறது . இதை ஆங்கிலத்தில் ஸெல்லு 
லோஸ் ( cellulose ) என வழங்குகிறார்கள் . இப் பொருள் , 
உணவுப் பொருள்களை உணவுப் பாதையில் விரைவாகச் 
செலுத்தி , மலம் கழிவதற்குப் பெரிதும் உதவுகிறது . 


மாவுப் பொருள் உயிரகத்துடன் சேர்ந்து எரிந்து மாற்றம் 
அடையும்போது , கரியமில வாயுவும் ( carbon - di - oxide gas ) ,, 
நீரும் , திறனும் ( energy ) உண்டாகின்றன . நமது உணவுப் 
பொருளின் முக்கியப் பகுதி மாவுப் பொருளாகவே இருக்கிறது . 
இச் சத்து மிகவும் எளிதில் கிடைக்கிறது . இச் சத்துப் பெரும் 
பாலும் எல்லா உணவுப் பொருள்களிலும் இருக்கிறது . 


மாவுப் பொருள் உடலுக்குத் திறன் அளிக்கும் சத்தாக இருப் 
பதனால் , காமாலை போன்ற கல்லீரல் பற்றிய நோய் ஏற்பட்டு , 
கொழுப்பு செரிக்கப்பட முடியாதபொழுது மாவுப் பொருளையே 
உட்கொண்டு உடல் திறனைப் பெறவேண்டியிருக்கிறது . 
தகைய காலங்களில் இச் சத்து மிகவும் பயன்படுகிறது . 


பிரிப்பும் , இணைப்பும் 
( Catabolism and anabolism ) 


மாவுப் பொருள் உயிரகத்துடன் சேர்ந்து மெதுவாக எரியும் 
போது சூடு ஏற்படுகிறது . இது நமக்கு வேலை செய்யத் திறனை 
அளிக்கிறது உடலுக்கு எரி பொருளாக உதவும் முக்கியமான 
பொருள் குளூகோஸ் ( glucose ) ஆகும் . வேறு எவ்வகையான 
மாவுப் பொருளாக இருப்பினும் செல்கள் அதைப் பயன்படுத்து 


32 


உணவும் ஊட்டமும் 


முன் அது குளுகோஸாகத்தான் மாற்றப்படுகிறது . குளூகோஸும் 
பிற கூட்டுப் பொருள்களும் பிரிக்கப்படும் செயலுக்கு ‘ பிரிப்பு 
( Catabolism ) என்று பெயர் . இதற்கு மாறாகப் பெரிய மூலக் 
கூறுகளாக இணைக்கப்படும் செயலை இணைப்பு ( anabolism ) 
என்பர் . 


குளுகோஸ் உண்மையான எரிபொருளாகும் . அது திசுக் 
களில் எரிக்கப்படுகிறது . இதனால் இறுதியில் வெளிப்படுவன . 


C , H ,, 0. + 60 , -- 6 CO . + 6 Hz0 


சாதாரணமாகப் பொருள்கள் வெளியே எரிவதற்கும் , உடம் 
பினுள் உயிரகத்துடன் சேர்ந்து எரிவதற்கும் வேறுபாடு உண்டு . 
வெளியே பொருள்கள் எரியும்போது நெருப்பு உண்டாகிறது . 
ஆனால் , உடம்பினுள் அவ்வாறு உண்டாகாமல் உஷ்ணம் 
மட்டும் வெளிப்படுகிறது . உடலில் உயிரகச் சேர்க்கை ஏற்படும் 
பொழுது , இச் செயலை விரைவு படுத்தும் ஊக்கிகள் ( Catalysts ) 
தேவைப்படுகின்றன . 


கொழுப்பு ( fat ) : இதுவும் , மாவுப் பொருளைப்போன்று 
உடலுக்குத் திறனளிக்கும் சத்தாகும் . இதன் மூலம் , மாவுப் 
பொருளைக் காட்டிலும் 21 பங்கு கூடுதலாகத் திறன் கிடைக் 
கிறது . ஆகையால் , இதை உட்கொள்வதன் மூலம் புரதம் மீத 
மாகும் . அவ்வாறு மிஞ்சிய புரதம் உடலின் பழுதுபார்க்கும் 
வேலைகளிலும் , ஆக்கவேலை களிலும் பயன்படுத்தப்படலாம் .. 
குளிர் நாடுகளில் வசிப்பவர்களுக்கு , வெப்ப நாடுகளில் இருப்ப 
வர்களுக்கு வேண்டிய புரதத்தைவிட மிகுதியான புரதம் 
தேவைப்படுகிறது . ஏனெனில் , அவர்களுடைய உடலின் வெப் 
பத்தைக் குறையாமல் வைத்திருக்கவும் , வெளியேயுள்ள குளிரி 
னின்றும் உடலைப் பாதுகாக்கவும் மிகுதியான வெப்பம் செல 
விடப்பட வேண்டிய தாகிறது . இவ்வாறு கூடு தலாகத் தேவைப் 
படும் வெப்பத்தைப் பெற மாவுப் பொருளைக் காட்டிலும் கொழுப்பு 
மிகவும் ஏற்றதாகும் . 


உடலின் தேவைக்கு மிகுதியாக உள்ள கொழுப்பு , உடலின் 
பல பாகங்களிலும் திரட்டி வைக்கப்படுகிறது . இதனால் உடலின் 
வனப்புக் கூடுகிறது . ஆயினும் , இவ்வாறான கொழுப்பு 
அளவுக்குமேல் இருந்தாலும் , அது உடலின் அழகைக் குறைத்து 
விடுகிறது . 

இப்படிச் சேர்த்துவைக்கப்படும் கொழுப்பு , 
தேவைப்படும்பொழுது பயன்படுகிறது . எடுத்துக்காட்டாக , 
காய்ச்சல்போன்ற நோய் ஏற்பட்டு , உடலின் தேவைக்கேற்ற 


உணவின் சத்துக்கள் ( அ ) புரதம் 


உணவு உட்கொள்ள முடியாத நிலையில் உடலுக்கு வேண்டிய 
குறைந்த அளவுத் திறனைப் பெற , இக் கொழுப்பே பயன்படு 

எனவேதான் , அச் சமயம் நோயாளியின் உடல் 
கரைந்து மெலிந்து கொண்டே வருகிறது . 


கிறது . 


சில வைட்டமின்கள் கொழுப்பில் கரைகின்றன . இவ் 
வைட்டமின்கள் கொழுப்பின் மூலம் உடலுக்குக் கிடைக்கின்றன , 
எடுத்துக்காட்டாக , காட் மீனின் கல்லீரல் எண்ணெய் 
[ cod liver oil ) மூலம் கொழுப்புச் சத்துடன் வைட்டமின் A- யும் 
D- யும் மிகுதியாகக் கிடைக்கின் மன . 


கொழுப்பின் அமைப்பு : பொதுவாகக் கொழுப்பு , க்ளிச 
ரால் ( glycerol ) என்ற பொருளின் அணுக்கலானது . 

இதில் 
கொழுப்பு அமிலங்களும் (fatty acids ) இருக்கின்றன . ப்யூடிரிக் 
அமிலம் (butyric acid ) , பால்மிடிக் அமிலம் ( palmitic acid ) , ஸ்டிய 
ரிக் அமிலம் (stearic acid ) , ஒலியிக் அமிலம் ( oleic acid ) என்பன 
இக் கொழுப்பு அமிலங்கள் ஆகும் . 


ஆலிவ் எண்ணெய் ஒலியிக் அமிலத்தின் மூன்று அணுக் 
களுடன் க்ளிசரால் சேர்வதால் உண்டாகிறது . கொழுப்பு 
அமிலங்களின் வேறுபாட்டின் காரணமாகப் பல்வேறு உயிரினங் 
களிலிருந்கு கிடைக்கும் கொழுப்பின் தன்மையும் , தாவரங்களி 
லிருந்து கிடைக்கும் கொழுப்பின் தன்மையும் வேறுபடுகிறது . 
எடுத்துக்காட்டாக , வெண்ணெயில் ப்யூடிரிக் அமிலம் இருக் 
கிறது . செம்மறியாட்டின் இறைச்சியில் பால்மிடிக் , ஸ்டியரிக் , 
ஒலியிக் அமிலங்கள் இருக்கின்றன . காட் மீன் முதலிய மீன் 
களின் எண்ணெய்களிலும் இவ்வுமிலங்கள் இருக்கின்றன . 


கொழுப்பில் , கரி . நீரகம் , உயிரகம் மூன்றும் உள்ளன . இம் 
மூன்றும் மாவுப் பொருளிலும் உள்ளன . ஆனால் , கொழுப்பில் 
கரியும் நீரகமும் , மாவுப் பொருளிலிருப்பதைக் காட்டிலும் மிகுந்த 
அளவில் காணப்படுகின்றன . எனவே , இது எரிந்து வெப்பத் 
திறன் ( heat energy ) தரும் முறையில் மாவுப் பொருளை விடச் 
சிறந்ததாகிறது .. 


கொழுப்பு எரியும் தன்மையுடையது . உயிரகத்துடன் 
சேர்ந்து இது எரிந்து நமக்குத் திறனைத் தருகிறது . இது நீரை 
விடக் கனக் குறைவானது . கொழுப்பு , உயிரகத்துடன் எரிந்து 
மாறுதலடையும்போது , கரியமிலவாயுவும் தண்ணீரும் வெளிப் 
படுகின்றன . வெப்ப வடிவில் திறன் கிடைக்கிறது . கொழுப்பு , 
தண்ணீரில் கரைவதில்லை . ஆனால் , அது க்ளோரோஃபாம் 


உணவும் ஊட்டமும் 


( chloroform ) , ஈதர் ( ether ) , சாராயம் ( alcohol ) ஆகியவற்றில் 
கரைகிறது . 


உயிரினங்களுக்கு , மாவுப் பொருளிலிருந்துகூடக் 
கொழுப்பை உண்டாக்கிக் கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது . கால் 
நடைகளுக்கு , மாவுப் பொருள் உள்ள உணவைமட்டும் மிகுந்த 
அளவில் கொடுத்துச் சில நாட்கள் சோதனை செய்து பார்த்ததில் , 
அவை நன்கு பருத்திருந்தன . இதனின்றும் மேற்சொன்ன 
உண்மை வெளிப்படுகிறது . இதற்குமுன் , விஞ்ஞானிகள் மாவுப் 
பொருளினின்று கொழுப்பை உண்டாக்கிக் கொள்ளும் ஆற்றல் 
தாவரங்களுக்குத்தான் உண்டென்று கருதி வந்தார்கள் : 
ஆனால் , இப்பொழுது , பல பரிசோதனைகள் மூலம் இவ் வாற்றல் 
உயிரினங்களுக்கும் உள்ளது என்று தெரியவந்துள்ளது . 


கொழுப்பின் மூலம் உடல் வேலைச் செய்யத் திறன் பெற்று 
உறுதியுடன் இருக்கிறபடியால் , இச்சத்தை நாம் போதிய அளவு 
பெற வேண்டும் . டாக்டர் அக்ராயிட் என்பவர் நமது உடலுக்கு 
ஒவ்வொரு நாளும் 40 முதல் 50 கிராம் வரை கொழுப்புத் தேவை 
எனக் கருதுகிறார் . ஆயினும் , இதைவிடச் சற்றுக் குறைவாக 
உண்டாலும் கேடு ஒன்றும் உண்டாகாது . ஏனெனில் உடல் , 
மாவுச் சத்து - புரதம் ஆகியவற்றின் உதவியைக் கொண்டு 
கொழுப்பின் குறைபாட்டை விரைவில் சரிகட்டி விடுகிறது . 


கொழுப்பைப் பெறுவதற்கான பொருள்கள் : கொழுப்பைத் 
தாவரங்களிலிருந்தும் , உயிரினங்களிலிருந்தும் பெறலாம் . 
தாவரங்களிலிருந்து இது விதை , எண்ணெய் , தாவர நெய் 
ஆகிய வடிவில் நமக்குக் கிடைக்கிறது . 

நமக்குக் கிடைக்கிறது . எண்ணெய்களில் , 
கடலை எண்ணெய் , நல்லெண்ணெய் , தேங்காயெண்ணெய் 
முதலியன முக்கியமானவைகள் உயிரினங்களிலிருந்து 
கொழுப்பு , பால் , வெண்ணெய் , நெய் , முட்டை , இறைச்சி , 
கல்லீரல் , மீன் , மீணெண்ணெய் ஆகியவற்றின் மூலம் கிடைக் 
கிறது . உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் கொழுப்பு , தாவரங் 
களிலிருந்து கிடைக்கும் கொழுப்பைவிட மேலானதாகக் கருதப் 
படுகிறது . இதில் 

தில் வைட்டமின் ஈ - யும் கே - யும் கிடைக் 

( இவ் வைட்டமின்களைப்பற்றிப் பின்னால் தெரிந்து 
கொள்ளலாம் . ) 


கின்றன . 


4. உலோகச் சத்துக்கள் 

( Mineral Matters ) 


நமது உடலில் பலவகை உலோகச் சத்துக்கள் கலந்துள் 
ளன , புகழ்பெற்ற இரசாயன அறிஞரான ஷெர்மனின் ( Sherman ) 
ஆராய்ச்சிப்படி , ஏறக்குறைய 154 பவுண்டு எடையுள்ள ஒரு 
மனிதனின் உடலில் , பலவகைப்பட்ட உலோகச் சத்துக்கள் 
அடியிற்கண்ட அளவில் காணப்படுகின்றன . 


13 


சுண்ணாம்புச் சத்து ( calcium ) 1,050 கிராம் 
பாஸ்வரம் ( phosphorus ) 

700 
பொட்டாசியம் ( potassium ) 245 
கந்தகம் ( sulphur ) 

175 
க்ளோரின் ( chlorine ) 

105 
சோடியம் ( sodium ) 

105 
மக்னீசியம் ( magnesium ) 

35 
இரும்பு ( iron ) 

2.8 
மாங்கனீஸ் ( manganese ) 

0.21 
அயோடின் ( iodine ) 

0.028 


33 


23 


13 


வை 


தவிர , கோபால்ட் ( cobalt ) , சிலிகன் ( silicon ) , 
அலுமினியம் ( aluminium ) , ஆர் ஸனிக் ( arsenic ) , செம்பு ( copper ) 
போரன் ( boron ) , ஃப்ளூவரைன் ( flourine ) , நிக்கல் ( nickel ) , 
துத்தநாகம் ( Zinc ) ஆகியவைகளும் மிகவும் குறைந்த அளவில் 
( அடையாளங்கள் மட்டும் ) காணப்படுகின்றன . 


இவைகளைத் தவிர உயிரகம் , கரிச்சத்து , நீரகம் , வெடியுப்பு 
வாயு முதலிய வாயுப் பொருள்களும் உடலில் உள்ளன . மேற் 
கூறிய இவ்வுலோகச் சத்துகள் , நமது உடலுக்கு மூன்று வகை 
களில் பயன்படுகின்றன : ( 1 ) இவை எலும்பு , பல் ஆகியவை 
களின் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன . இவை , அவை 
களை வலுவுள்ளனவாக ஆக்குகின்றன . ( 2 ) இவை , தசைகள் , 


86 


உணவும் ஊட்டமும் 


இரத்தம் , நுண்ணறைகள் ( cells ) ஆகியவற்றிலும் இருக்கின்றன . 
( 3 ) உடலிலுள்ள பலவிதச் சுரப்பிகளின் ( glands ) நீரில் கரைந்து 
வெவ்வேறு நீர்களுக்கு அவற்றின் தன்மையான அமிலத் 
தன்மையையோ அல்லது காரத்தையோ ( alkaline ) கொடுத்து , 
நரம்புகள் , தசைகள் ஆகியவற்றில் அந் நீர்களின் குறிப்பிட்ட 
விளைவை உண்டாக்கச் செய்கின்றன . இவற்றின் விளைவாகச் 
சீரணிக்கும் திறனுமுண்டாகிறது . 

பொதுவாக , உடல் நலமுள்ள மனிதனின் உடல் , ஒவ்வொரு 
நாளும் 20 முதல் 30 கிராம் வரையில் உலோகச் சத்துக்களைக் 
கழிவுப் பொருள்கள் மூலம் வெளியேற்றுகிறது . இம்மாதிரியாக 
வெளியேற்றப்படும் பொருள்களில் முக்கியமானவை சோடியம் , 
பொட்டாசியம் , மக்னீசியம் , கால்சியம் க்ளோரைட் , 
ஸல்ஃபேட் , பாஸ்ஃபேட்ஸ் முதலியனவாகும் . 


யது 


உலோகச் சத்துக்களில் இரும்பு , இரத்தத்திற்குச் செந் 
நிறத்தைக் கொடுக்கிறது இரத்தத்தினுடைய ஹீமோக்ளோ 
பின் ) ( haemoglobin ) ( வடிகங்கள் ) உடைய 

உட்கருவாக 
( nucleus ) இருக்கிறது . பால்வரம் உடலிலுள்ள எல்லா நுண்ணறை 
களிலுமே உட்கருவாக இருக்கிறது . எலும்பு , தசைகள் , ஆகிய 
வற்றின் அமைப்பில் மக்னீசியம் பயன்படுகிறது . உணவில் 
இது குறையுமானால் எலும்புகளும் பற்களும் கெட்டுவிடும் . 

சுண்ணாம்புச்சத்து ( calcium ) , எலும்புகள் , இருதயம் 
இவற்றைச் சேர்ந்த தசைகள் சரியானபடி இயங்குவதற்கு 
மிகவும் இன்றியமையாதது . இரத்தத்தில் இது இருக்கவேண்டி 

மிகவும் இன்றியமையாததாகையால் , இதைக் கண் 
காணித்துக் கொள்வதற்கென்றே கேடயச் சுரப்பித்துணை 
( parathyroid ) என்ற நான்கு சுரப்பிகள் கழுத்தின் அருகில் 
இருக்கின்றன . பொதுவாக 100 கன சென்டிமீட்டர் அளவுள்ள 
இரத்தத்தில் 8-10 மில்லிகிராம் சுண்ணாம்புச் சத்து காணப்படு 
கிறது . உணவில் போதிய சுண்ணாம்புச் சத்து இல்லாவிட்டால் , 
மேற்கூறிய சுரப்பிகள் எலும்புகளினின்றும் இச் சத்தைத் 
தயாரித்து , இரத்தத்தில் சுண்ணாம்புச் சத்து இருக்கவேண்டிய 
விகிதத்தைச் சரிப்படுத்திவிடுகின்றன . சுண்ணாம்புச் சத்தின் 
குறைபாடு மிகுதியாக ஏற்படுமாயின் , அதாவது 100 
சென்டிமீட்டர் இரத்தத்தில் 4 அல்லது 5 மில்லிகிராமையும் விடக் 
குறைவாக இருப்பின் , டெட்டனி ( tetany ) ( ஈர்ப்புவாதம் ) 
என்ற நோய் உண்டாகிறது . இந் நோய் ஏற்படின் , தசைகள் 
விறைத்துப்போய்த் 

வேலைகளைச் சரிவரச் செய்ய 
முடிகிறதில்லை . 


கன 


தங்கள் 


உலோகச் சத்துக்கள் 


87 


பாஸ்வரம் மாவுச் சத்தைச் செரித்து உடலில் சேர்ப்பதில் 
பயன்படுகிறது . தசைகள் சுருங்குவதற்கும் இது இன்றியமை 
யாததாகும் . செம்பு , குருதியிலுள்ள வடிகங்கள் ( baemoglobin ) 
விரைவில் உண்டாவதற்கு உதவிசெய்கிறது . கணையத்தில் 
( pancreas ) ஊறும் மிகுதியான நீரினின்றும் - இன்ஸுலின் 
( insulin ) என்ற பொருளை உண்டாக்குவதற்குத் துத்தநாகம் 
பயன்படுகிறது . உரத்திலுள்ள செவ்வடிகங்களில் ( red corpus 
cles ) காணப்படும் அன்ஹைட்ரேஸ் ( anhydrase ) 

என்ற 
என்ஸைமிலும் ( enzyme ) துத்தநாகம் சேர்ந்துள்ளது . இந்த 
என்ஸைம் மூச்சு மண்டலம் ( respiratory system ) நல்ல நிலைமை 
யிலிருப்பதற்கு மிகவும் இன்றியமையாததது . இனி , ஒவ்வோர் 
உலோகச் சத்தையும்பற்றி விரிவாகப் பார்ப்போம் . 


உ 


கன 


சுண்ணாம்புச் சத்து ( Calcium ) : இம்மூலப் பொருள் 
பாஸ்ஃபேட்ஸ் ( phosphates ) , கார்பனேட் ( carbonate ) ஆகிய 
வற்றின் வடிவில் எலும்புகள் , பற்கள் ஆகியவற்றின் அமைப்பில் 
சேர்ந்திருக்கிறது . இச் சுண்ணாம்புச் சத்து சிறுகுடலின் மூலம் 
உறிஞ்சப்பட்டு உட்கலக்கிறது ( obsorption ) . இவ்வாறு இச் 
சத்து உடலுடன் கலப்பதற்கு , உணவில் வைட்டமின் - டீ ( D ) 
இருப்பது மிகவும் உதவியாக இருக்கிறது . சுண்ணாம்புச் சத்து , 
ரத்தத்துடன் சேர்ந்து உடலின் எல்லாப் பகுதிகளுக்கும் 
செல்லுகிறது . ஆங்காங்கே இது எலும்புகளில் சேகரித்து 
வைக்கப்படுகிறது . 100 

சென்டி மீட்டர் இரத்தத்தில் 
இம் மூலப்பொருள் 110 மில்லிகிராம் இருக்கிறது . இதைவிடக் 
கூடுதலாகவுள்ள சுண்ணாம்புச் சத்து சிறுநீர்மூலம் வெளியேற்றப் 
படுகிறது . 

சில 

ஆண்டுகளுக்குமுன் வரையில் , உடலின் 
தேவைக்கு மேற்பட்ட சுண்ணாம்புச் சத்து , செரிக்கப்பட்டாலுங் 
கூடப் பெருங் குடகன் வழியாக வெளியேற்றப்படுகிறது என்று 
விஞ்ஞானிகள் எண்ணிவந்தார்கள் . ஆனால் , இது தவறென 
இப்பொழுது தெரியவந்துள்ளது . மலத்தில் காணப்படும் 
சுண்ணாம்புச் சத்து உடலுடன் கலக்காமல் வெளியேற்றப்பட்ட 
சுண்ணாம்புச் சத்தேயாகும் . குடலில் உணவுப் பொருள்களை 
விரைவில் செலுத்துகின்ற பேதிமருந்து போன்ற பொருள்களை 
உண்பதால் , சுண்ணாம்புச் சத்து உடலுடன் கலப்பதில் 
இடையூறு ஏற்படுகிறது . மிகுதியான பாஸ் வரச் சத்தும் , 
உறிஞ்சப்படாத கொழுப்பு அமிலங்களும் (fatty acid ) , சுண்ணாப் 
புச் சத்து உடலுடன் உட்கலப்பதற்குத் தடை செய்கின்றன . 
பசலைக்கீரையிலுள்ள ( spinach ) கால்சியம் ஆக்ஸலேட்டிலிருக்கும் 
( calcium oxalate ) சுண்ணாம்புச் சத்து உடலுட் கலப்பதில்லை . 
ஆடை நீங்கிய பாலிலுள்ள சுண்ணாம்புச் சத்தில் 90-100 சத 


உணவும் ஊட்டமும் 


வீதமும் , முட்டைக்கோசு , அதைப் போன்ற காய்கறிகள் 
பசுமை இலை களிலுள்ள சுண்ணாம்புச் சத்தில் 80-100 சதவீத 
மும் உடலுட் கலக்கிறது . ஆனால் , பசலையிலிருந்து அதிலுள்ள 
சுண்ணாம்புச் சத்தில் 15-20 சதவீதமே உடலுக்குக் கிடைக் 
கிறது . எனவே , மிகுதியான பாஸ்வரச் சத்தும் , கொழுப்பு 
அமிலங்களும் , இச் சத்து உடலுட் கலப்பதற்கு இடையூறு 
செய்கின்றன என்பதை அறியலாம் . 


சுண்ணாம்புச் சத்து , சிறிதும் ஐயமின்றி உடலுடன் சேரு 
வதற்கு நமது உணவில் எளிதில் செரிக்கக்கூடிய சுண்ணாம்புச் 
சத்து அடங்கியிருக்க வேண்டும் . இம்மா திரியான சுண்ணாம்புச் 
சத்து பாலிலும் பாலாடைக் கட்டியிலும் இருக்கிறது . எளிதில் 
செரிக்கக்கூடிய சுண்ணாம்புச் சத்து , உணவில் இருக்கவேண்டி 
யாதுமல்லாமல் , வைட்டமின் - டீ ( D ) யும் இருக்க வேண்டியது 
இன்றியமையாததாகும் . வைட்டமின் - டீ யுடன் 

சிறிதளவு 
சுண்ணாம்புச் சத்துடன் கூடிய உணவை அருந்துவது , இவ் 
வைட்டமின் இல்லாமல் மிகுந்த அளவில் சுண்ணாம்புச் சத்தைக் 
கொண்டுள்ள உணவை உண்பதைக் காட்டிலும் மிகுந்த பய 
டைதாகும் . சுண்ணாம்புச் சத்தின் குறைவினால் எலும்பு பற்றிய 
நோய்கள் உண்டாகின்றன . வைட்டமின் - டீயின் குறைவினால் 
கணநோய் ( எலும்புருக்கி நோய் ) ( rickets ) உண்டாகிறது . இந் 
நோய் ஏற்படின் , எலும்புகள் வலுவின்றியும் வளைந்தும் போகின் 
றன . வயதான கிழவர்களுக்கு ஏற்படும் எலும்பின் வலுக்குறை 
வும் , சில வாதநோய்களும் , பல நாட்களாக உணவில் ஏற்பட்ட 
சுண்ணாம்புச் சத்தின் குறைவின் காரணத்தாலே உண்டா 
கின்றன என்று பேரறிஞரான ‘ லையால் என்பவர் கருதுகிறார் . 


மேற்கூறியவைகளிலிருந்து , சுண்ணாம்புச் சத்து சிறியவர் 
கள் , பெரியவர்கள் ஆகிய அனை வருக்கும் இன்றியமையாத 
தென்பதை அறியலாம் . வயதுவந்த ஒவ்வொருவருக்கும் , 
நாளொன்றுக்கு 550 மில்லிகிராம் சுண்ணாம்புச் சத்துத் தேவைப் 
படுகிறது என்று ‘ லீட்ச் என்ற விஞ்ஞானி கூறுகிறார் . இது 
குறைந்தபட்ச அளவேயாகும் . எனவே , இந்த அளவு சுண்ணாம் 
புச் சத்துள்ள பொருளை உட்கொள்வது போதியதன்று . ஏனெ 
னில் , நாம் உட்கொண்ட சண்ணாம்புச் சத்து முழுவதும் , 
அப்படியே சிறிதும் குறையாமல் உடலில் கலந்துவிடுமென்று 
கூறுவதற்கில்லை . ஆகையால் , இந்த அளவைப்போல 13 மடங்கு 
சுண்ணாம்புச் சத்துள்ள உணவை உண்பதால் , தேவைப்படும் 
சத்துக் கிடைக்குமென்று கூறமுடியும் . எனவே , நாள்தோறும் 
ஒரு மனிதனின் 825 மில்லிகிராம் சுண்ணாம்புச் சத்து உண்ண 


உலோகச் சத்துக்கள் 


89 


வேண்டும் . ஆனால் , 680 மில்லிகிராம் சுண்ணாம்புச் சத்து 
நமக்குப் போதியதாகுமென்று ஷெர்மன் என்பவர் கருதுகிறார் . 
எவ்வாறாயினும் சரி , இச் சத்தைப் போதிய அளவு பெறுவதற்கு 
நாம் நாளும் 20 அவுன்ஸ் பால் குடிக்கவேண்டும் . இந்த அளவு 
பாலில் 680 மில்லிகிராம் சுண்ணாம்புச் சத்து கிடைக்கிறது . 


கருவுற்றிருக்கும் பெண்களுக்குக் கடைசி மூன்று மாதங்களில் 
மிகுதியான சுண்ணாம்புச் சத்தத் தேவைப்படுகிறது . இவ்வமயம் 
அவர்களுக்குப் போதிய சுண்ணாம்புச் சத்துக் கிடைக்கவில்லை 
யானால் , கருவில் வளரும் குழந்தையின் எலும்பிற்குத் தேவை 
யான இச் சத்துத் தாயின் எலும்புகளிலிருந்து எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . கருவுற்றிருக்கும் கடைசி 21 மாதங்களில் , 
கருவிலிருக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் போதிய சுண்ணாம்புச் 
சத்துக் கிடைப்பதற்குத் தாயார் நாளும் 1.6 கிராம் அளவு இச் 
சத்தை உண்ண வேண்டும் என்று , அமெரிக்க விஞ்ஞானிகள் 
ஆராய்ச்சியின் மூலம் கண்டுள்ளார்கள் . இந்த அளவை அனைத்து 
நாட்டுச் சங்கத்தின் வல்லுநர் குழுவும் ( League of Nations Tech 
pical Committee )) ஒப்புக் 

கொண்டுள்ளது . இவ்வளவு 
சுண்ணாம்புச் சத்தைப் பெறுவதற்குப் 

மிகுதியாக 
அருந்தவேண்டும் . தற்பொழுது நம் நாட்டு மக்களில் பலரும் 
பாலின் சிறப்பை நன்கு அறிந்துள்ளனர் . நாளுக்கு நாள் அதை 
மிகுதியாக அருந்தியும் வருகிறார்கள் . அரசாங்கமும் இதன்மீது 
கவனம் செலுத்தி , ஏழைக் கர்ப்பிணிகளுக்கு இலவசமாகப் பால் 
கிடைக்குமாறு செய்யவேண்டும் . இக் காலத்தில் , பல இடங் 
களிலும் , தாய்சேய் நல விடுதிகள் அமைக்கப்படுவது குறித்து 
நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும் . இவ்விடங்களில் ஏழைகளுக்கு 
இலவசமாகப் பால் கொடுக்கப்படுகிறது . செல்வர் களும் , நல்ல 
அருளுள்ள மும் அறக்குணமும்கொண்டு இப் பணிபுரிய முன் வரு 
வார்களாயின் , இம்மாதிரியான விடுதிகள் இன்னும் மிகுதியாகத் 
தோன்றி நாட்டிற்கு நன்மை பயக்கும் . 


பாலை 


குழந்தைகளுக்குத் தாய்ப்பால் கொடுக்கும் பருவத்திலும் , 
தாய்க்கு மிகுதியான சுண்ணாம்புச் சத்துக் கிடைக்கவேண்டும் . 
ஒரு தாய் , தன் குழந்தைக்கு ஒரு நாளில் , ஏறக்குறைய 
35 அவுன்ஸ் பால் கொடுப்பதாக வைத்துக்கொண்டு , அப் 
பாலில் 0.48 கிராம் சுண்ணாம்புச் சத்து இருப்பதாகக் கொள்வோ 
மாயின் , அவளுடைய உடலிலிருந்து நாளென்றுக்கு 480 மிலி 
கிராம் சுண்ணாம்புச் சத்து வெளியேற்றப்படுகிறதாகக் கொள்ள 
வேண்டும் . இத்துடன் அவளுடைய உடலின் தேவைக்கான 
சுண்ணாம்புச் சத்தையும் சேர்த்தால் , அவள் ஒவ்வொரு நாளும் 


46 


உணவும் ஊட்டமும் 


ஒரு கிலோ 


குறைந்தது 1,160 மிலி கிராம் சுண்ணாம்புச் சத்தை உட்கொள்ள 
வேண்டிவரும் . இவ்வளவு சத்தைப் பெற 35 அவுன்ஸ் பாலை 
அருந்தவேண்டும் . எனவே , கைக் குழந்தைக்காரிகள் மிகுந்த 
அளவில் பால் குடிக்கவேண்டியது இன்றியமையாததாகும் .. 
பாரதத்தில் , பொதுவாக , எல்லாப் பகுதிகளிலும் வெற்றிலை 
தின்னும் வழக்கம் இருந்துவருவது ஈண்டுக் குறிப்பிடற்குரியது . 
வெற்றிலையில் சுண்ணாம்பைத் தடவித் தின்பதனால் , அதன் 
மூலம் சுண்ணாம்புச் சத்து ( calcium oxide ) சிறிது கிடைக்கிறது . 
சிறப்பாக , வெற்றிலை போடும் வழக்கம் கருவுற்றிருக்கும் தாய்மார் 
களிடத்திலும் , அண்மையில் பிள்ளைப்பேறு அடைந்த பெண் 
களிடத்தும் மிகுதியும் காணப்படுகிறது . இது சிறந்த ஒரு நற் 
பழக்கமேயாகும் . 

குழந்தைகளுக்கு எவ்வளவு சுண்ணாம்புச் சத்துத் தேவை 
என்பதை அவைகளின் உடலின் எடைக்கும் , அவைகளின் 
எலும்புகளின் எடைக்கும் உள்ள விகிதத்தைக் கொண்டும் , 
எலும்புகளிலுள்ள சுண்ணாம்புச் சத்தின் விகிதத்தைக் கொண்டும் 
கணக்கிடுகிறார்கள் . இவ்வாறு ஆராய்ந்து கணக்கிட்ட பேரறி 
ஞர்கள் , பிறந்த குழந்தையின் உடலின் எடையில் 
கிராமுக்கு 8 கிராம் வீதம் சுண்ணாம்புச் சத்து இருப்பதாக முடிவு 
கண்டுள்ளார்கள் . இந்த அளவுள்ள சுண்ணாம்புச் சத்தை 
அப்படியே குறையாது வைத்திருக்க , குழந்தை பிறந்தபின் , 
முதல் ஆறு மாதங்களுக்கு , ஒவ்வொரு மாதமும் , நாள் தோறும் 
முறையே , 104 , 248 , 200 , 192 , 176 , 135 மில்லிகிராம் 
சுண்ணாம்புச் சத்து அதற்குக் கிடைக்கவேண்டும் . தாய்ப்பாலின் 
மொத்த அளவு குழந்தையின் எடையில் ஒரு கிலோகிராமுக்கு 
175 கன சென்டி மீட்டரைவிடக் கூடுதலாக இருந்து , அதில் 
ஒரு மிலி கிராமிக்கு 0.3 மிலி கிராம் வீதம் சுண்ணாம்புச் சத்து 
இருந்தால் மட்டுமே , மேற்சொன்ன அளவு போதுமானதாகும் . 

குழந்தைகளுக்குப் பசுவின் பாலை மாத்திரம் கொடுத்து 
வந்தால் அவைகளுக்குப் போதிய சுண்ணாம்புச் சத்துக் கிடைப் 
பதில்லை . ஏனெனில் , பசுவின் பாலில் சுண்ணாம்புச் சத்து மிகுதி 
யாக இருந்தாலும் , அது வயிற்றில் சென்று தயிராக மாறியதும் 
எளிதில் செரிக்கப்படுவதில்லை . இக் குறையைப் போக்கப் பாலை 
அமிலத்துடனோ, அல்லது கால்சியம் க்ளோரைட் ( calcium 
chloride ) சேர்த்துக் காட் மீன் எண்ணெயுடன் கலந்து கொடுக் 
கிறார்கள் . 

அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசிய ஆராய்ச்சிக் குழு , 
குழந்தைகளுக்குத் தேவையான சுண்ணாம்புச் சத்தின் 
அளவைப் பின் வருவாறு மதிப்பிட்டிருக்கிறது . 


உலோகச் சத்துக்கள் 


41 


( இது ஷெர்மன் அவர்களின் உணவின் இராசாயனம் 
( Chemistry of Food ) என்றதைத் தழுவியது . ) 


ஒரு நாளுக்குத் தேவையான 

சுண்ணாம்புச் சத்தின் அளவு 
9 ஆண்டுகள் வரை ( எல்லாக் குழந்தைகளுக்கும் ) 1.0 கிராம் 
10-12 

1 : 2 
13-15 

பெண்களுக்கு 1.3 
16-20 

1-0 
13-20 

ஆண்களுக்கு 1.4 


3 . 


மென்று 


இனி , இச் சுண்ணாம்புச் சத்தை எப்படிப் - பெறமுடியு 

பார்ப்போம் . பாலாடைக்கட்டி , முட்டைக்கோசு , 
கோதுமைமாவு முதலியவற்றை உட்கொள்வதால் நாம் போதிய 
சுண்ணாம்புச் சத்தைப் பெறலாம் . இயற்கையன்னை , நமக்கு 
இச் சத்தை எளிதில் பெறுவதற்கான பல பொருள்களை ஈந்திருக் 
கிறாள் . எனவே , அவற்றை நன்கு தெரிந்து கொண்டு பயன் 
படுத்தினால் இச் சத்தின் குறைபாடு ஏற்படாது . 


முன்பு கூறப்பட்டுள்ளதுபோலப் பாலிலும் , 

பாலிலும் , அதனாலான 
பொருள்களிலும் இச் சத்து மிகுதியும் உள்ளது . 

கடின நீரில் 
( hard water ) சுண்ணாம்புச் சத்துக் கரைந்திருக்கிறது . அந் 
நீரைக் கொதிக்க வைத்தவுடன் , சுண்ணாம்புச் சத்துத் தனியே 
பிரிந்து ஆடியில் தங்கிவிடுகிறது . எனவே , இம்மாதிரியான 
நீரில் கீரை , காய்கறிகளைச் சமைத்தால் , அவைகளின் மூலம் 
மிகுதியான சுண்ணாம்புச் சத்துக் கிடைக்கிறது . ( விளக்கம் : 
கடின நீர் என்பது சுண்ணாம்புச் சத்துக் கரைந்துள்ள நீராகும் . 
இதில் சோப்பு விரைவில் கரைவதில்லை . சோப்பை இத் 
தண்ணீரில் தேய்த்தால் நுரையும் மிகுதியாக வருவதில்லை . 
மென்னீர் ( soft water ) என்பது இதற்கு மாறானது ] ஆனால் , 
மென்னீரில் இச் சுண்ணாம்புச் சத்துக் கரைந்திருப்பதில்லை . 
அரிசியில் ச் சத்து மிகவும் குறைவாக 

இருக்கிறது . 
கோதுமையில் , அரிசியைவிடச் சிறிது அதிகமாக உள்ளது . 
சோளத்திலும் , அரிசியைவிட இச் சத்து கூடுதலாகவே காணப் 
படுகிறது . 


மீனில் இச் சத்து மிகுதியாக இருப்பதால் , புலால் உணவு 
புசிப்பவர்களுக்கு அது ஒரு சிறந்த உணவாகும் . மீனின் முது 
கெலும்பில் இது மிகுதியாக உள்ளது .. சுண்ணாம்புச் சத்தை 


42 


உணவும் உ 

ஊட்டமும் 


எளிதில் பெறுவதற்குச் சிறந்த வழி பால் , பாலாடைக் கட்டி 
ஆகியவற்றை மிகுதியாக உண்பதேயாகும் . 


சுண்ணாம்புச் சத்தின் குறைவினால் காசநோய் ( க்ஷயரோம் 
T.B. ) எளிதில் பற்றிக்கொள்ளலாம் என்று சில விஞ்ஞானிகள் 
கருதுகிறார்கள் . பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந் நோயால் 
அல்லலுறும் நம் நாட்டில் இதன்மீது கவனம் செலுத்தவேண் 
டியது இன்றியமையாததாகும் . சுண்ணாம்புச் சத்தைக் குறை 
யின்றி உட்கொள்வதால் , காசநோய்த் தடுப்பில் பெரிதும் முன் 
னேற்றம் ஏற்படலாம் . 


சில உணவுப் பொருள்களில் காணப்படும் சுண்ணாம்புச் 
சத்தின் அளவு அடுத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது . ( ஹட்சிசனின் 
உணவும் உணவுக் கொள்கைகளும் என்ற புத்தகத்தைத் 
தழுவியது . ) 


பொருள் 


1 


மொத்த 
அளவு 


கிடைக்கும் 
அளவு 


1. ரொட்டி ( மிஷினில் 

அரைத்த மாவாலா 
னது ) 

100 கிராமில் 18 மிலி கிராம் 
2. ரொட்டி ( முழுக் கோதுமை 
மாவாலானது ) 

25 
3. ஓட்ஸ் மாவு 

55 
4. அரிசி 

4 


காய்கறிகள் : 


1 . 


அவரை 


33 


2. உருளைக்கிழங்கு 


8 


3. காரட் 


48 


32 


4. பீட் கிழங்கு 
5. முட்டைக் கோசு 


65 


6. முள்ளங்கி 


44 


7. வெங்காயம் 


81 


உலோகச் சத்துக்கள் 


43 


பழவகை : 


நாவல் , கருப்புத் திராட்சை இவற்றைத் தவிர , மற்றப் 
பழங்களிளெல்லாம் 100 கிராமுக்கு 4-44 மிலிகிராம் வரை இச் 
சத்து இருக்கிறது . 


உலர்ந்த பழங்கள் : 


100 கிராமில் 284 மிலிகிராம் 


1. அத்தி 
2. திராட்சை 
3 . பேரீச்சை 


95 


68 


பாலு , பாலாலாகியப் பொருள்களும் : 


120 


124 


290 


1 . 

கறந்த பல் 
2. ஆடையெடுத்த புதிய பால் 
3. சர்க்கரை சேர்த்தே பால் கட்டி 

( condensed milk with sugar 

added ) 
4 . சர்க்கரை சேர்க்கப்படாத 

பால்கட்டி 


294 


5 . 


பாலாடைக்கட்டி 


810 


2, 


6 . 


வெண்ணெய் 


15 


4 


7 . 


895 


8 . 


சாதாரணப் பால் மாவு 
பாலாடை நீக்கப்பட்ட பால் 

மாவு 


1225 


பொருள் 


மொத்த 
அளவு 


கிடைக்கும் 
அளவு 


மீன்கள் : 


130 மிலிகிராம் 


707 


( 1 ) வறுத்த மீன்கள் ( டாப்கள் ) 100 
( Dabs ) 

கிராமில் 
( 2 ) வறுத்த மீன்கள் ( ஸ்ப்ராட்கள் ) 

முதுகெலும்புடன் 
( 3 ) வறுத்த மீன்கள் ( ஸ்மெல்ட்கள் ) , 

முதுகெலும்புடன் 
( 4 ) வறுத்த மீன்கள் ( ஒயிட் பெயிட் ) 


686 


859 


. 


44 


உணவும் ஊட்டமும் 


இறைச்சி : 


7-14 


13 


5 


( 1 ) மாட்டிறைச்சி 
( 2 ) ஆட்டிறைச்சி ( பச்சை ) 
( 3 ) பன்றியிறைச்சி 
( 4 ) கணையம் ( pancreas ) 
( 5 ) வயிறு ( tripe ) 
( 6 ) கல்லீரல் ( liver ) 


14 


127 


8-9 


பாஸ்வரம் ( Phosphorus ) : இந்த மூலப்பொருள் உடலின் பல 
வகைத் திசுக்களிலும் ( tissues ) திரவங்களிலும் காணப்படுகிறது . 
சதைகளிலும் கல்லீரலுள்ளும் நடைபெறும் இரசாயனச் செயல் 
களுக்கு இச்சத்து மிகவும் இன்றியமையாதது . எலும்பில் இது 
சுண்ணாம்புச் சத்துடன் 

( calcium phosphates ) CFTBS 
இருக்கிறது . இச் சத்து இரத்தத்திலும் காணப்படுகிறது . 
சுண்ணாம்புச் சத்து இப் பாஸ்வரமும் மிகவும் நெருங்கிய 
தொடர்புடையன . எனவே , உடலுக்குப் போதிய சுண்ணாம்புச் 
சத்துக் கிடைக்குமானால் , பாஸ்வரத்தின் குறைவும் ஏற்படாது . 


உணவுப் பொருள்கள் மூலம் போதிய பாஸ்வரம் கிடைக்கா 
விட்டால் , தேவைப்படும் பாஸ்வரம் எலும்புகளிலிருந்து எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . ஆகையால் , உணவில் 

இச் சத்துக் 
குறைந்துவிட்டால் , வளரும் உயிரினங்களின் வளர்ச்சி குன்றி 
விடுகிறது . உணவில் சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரம் ஆகியவை 
கள் இருக்க வேண்டிய சிறந்த விகிதம் ( optimal ratio ) 1 : 1 
அல்லது 1 : 1-5 ஆகும் . எலிகளுக்குச் சுண்ணாம்புச் சத்து , 
பாஸ்வரம் ஆகியவற்றை மேற்கூறிய விகிதத்தினின்றும் பெரிதும் 
மாறுபடக் கொடுத்துச் சோதனை செய்து பார்த்ததில் , அவை 
களுடைய வளர்ச்சி தடைப்பட்டதாகத் தெரியவந்தது . இத் 
துடன் வைட்டமின் D- யின் குறைவும் ஏற்படின் , கண நோயும் 
( rickets ) ஏற்படுகிறது . பாலில் , சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரம் 
ஆகியவற்றின் விகிதம் 1-27 : 1 ஆக இருக்கிறது . ஷெர்மன் 
என்ற விஞ்ஞானி , இவ் விகிதம் 1 : 1.94 ஆக இருக்கவேண்டு 
மென்று கருதுகிறார் . பல அறிஞர்களும் இதை ஒப்புக்கொள் 
கின்றனர் . 

எவ்வாறாயினும் , முற்கூறியபடி , போதிய 
சுண்ணாம்புச் சத்தை உட்கொண்டால் , இச் சத்தும் கிடைத்து 
விடும் . பால் , பாலாடைக்கட்டி , மீன் , முட்டை முதலியவற்றை 


உலோகச் சத்துக்கள் 


45 


உண்கிறவர்களின் உணவில் இச் சத்துக் குறைவதில்லை . இச் 
சத்து பாஸ்ஃபேட்டின் ( phosphate ) வடிவில் இரத்தத்துடன் 
சேருகிறது . 


பாஸ்வரம் மிகுதியாகவுள்ள பொருள்கள் : 

பொருள்கள் : பாலிலும் , 
அதனாலாகிய பொருள்களிலும் 
பொருள்களிலும் இது மிகுதியாக 

இது மிகுதியாக உள்ளது . 
முட்டையிலும் இது நிரம்ப இருக்கிறது . இறைச்சியிலும் மீன் 
களிலும் இது போதிய அளவு இருக்கிறது . தானியங்கள் , காய் 
கறிகள் , பழங்கள் ஆகியவைகளில் இது மிகவும் குறைவாக 
இருக்கிறது . வெவ்வேறு பொருள்களில் உள்ள இச் சத்தின் 
அளவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . ( ஹட்சிசனுடைய உண 
வும் உணவுக் கொள்கைகளும் என்ற புத்தகத்தைத் தழுவி 
யது . ) 100 கிராம் பொருளில் காணப்படும் பாஸ்வரத்தின் 
அளவு மிலிகிராமில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


94-140 மிலிகிராம் 


98-105 


பாலும் அதனாலாகிய பொருள்களும் : 
பால் ( கறந்த பால் ) முழுவதும் 

( ஆடையுடன் ) 
பால் ( பாலாடை எடுக்கப்பட்டது ) 
பால் பொடி ( சர்க்கரை சேர்க்காமல் ) 
பால்பொடி ( சர்க்கரை சேர்த்தது ) 
பால்பொடி ( பாலாடை எடுக்கப்பட்டு 
சர்க்கரை சேர்க்கப்பட்டது . ) 


254 


238 


270 


. 


பாலாடைக் கட்டி 


481- 544 


8.5 


புதிய பழங்கள் : 

ஆப்பிள் 
கருப்புத் திரட்சை 
தக்காளி 


43 


21 


92 


உலர்ந்த பழங்கள் : 

அத்தி 
கிஸ்மிஸ் 
திராட்சை 


33 


40 


55 


பேரீட்சை 


46 


உணவும் ஊட்டமும் 


உன்வகை ! 


- 


முட்டை ( ஒரு முட்டையில் ) 

124 மிலிகிராம் 
மாட்டிறைச்சி ( பச்சை ) 

276 
மாட்டிறைச்சி ( சமைத்தது ) 

803 
செம்மறியாட்டின் சிறுநீரகங்கள் ( பச்சை ) 204 
செம்மறியாட்டின் சிறுநீரகங்கள் 
( பொரித்தது ) 

430 
செம்மறியாட்டின் இறைச்சி ( பச்சை ) 195 
செம்மறியாட்டின் கொழுப்பைத் தவிர 
( சமைத்தது ) 

289 


மீன்கள் 


216 


ஹாடாக் ( பச்சை ) 
ஹாடாக் ( பொரித்தது ) 
ஹெர்ரிங் ( பச்சை ) 


247 


272 


சமைத்த மீன்களில் 29 மிலிகிராம் வரையில் பாஸ்வரம் 
இருக்கிறது . அரிசியில் சிறிதளவு சுண்ணாம்புச் சத்தும் பாஸ்வர 
மும் இருக்கின்றன . நாம் அரிசியைத் தண்ணீரில் நன்றாக 
கழுவும்போது இச் சத்துக்களில் சிறிதளவு தண்ணீரின் கரைந்து 
வெளியேறிவிடுகிறது சோறு சமைத்ததும் , கஞ்சி வடிக்கும் 
பொழுது , எஞ்சியுள்ள சுண்ணாம்பு , பாஸ்வரச் சத்துக்களும் 
சோற்றினின்று வெளியேறுகின்றன . இச் செய்திகளை நன்றாக 
மனத்தில் கொள்ளவேண்டும் . 

சமைக்கும்போது 
அரிசியை மிகவும் கழுவக்கூடாது . மேலும் , அரிசி நன்றாக வேக 
எவ்வளவு 

தண்ணீர் தேவையோ , அவ்வளவே தண்ணீர் 
வைத்துக் கஞ்சியை வடிக்காமல் பொங்க வேண்டும் . இவ்வாறு 
செய்தால் , இச் சத்துப் பொருள்கள் மிகுதியாகக் குறையா . 
பாலை மிகுந்த நேரம் கொதிக்க வைப்பதாலும் , அதிலுள்ள 
சுண்ணாம்புச் சத்துக் குறைகிறது . எனவே , அவ்வாறு செய்யக் 
கூடாது . 


சோறு 


இரும்பு : இச் சத்து நமது உடலில் மிகவும் குறைவாகவே 
காணப்படுகிறது . உடலின் எடையில் 13 பாகம் 
சத்திருக்கிறது . ஆயினும் , இது மிகவும் இன்றியமையாததாகும் . 


உலோகச் சத்துக்கள் 


47 


இது , உயிரகத்தை எடுத்துச் செல்லும் இரத்தத்தின் வடிகங்களில் 
(haemoglobin ) மிகவும் முக்கிய உறுப்பாக இருக்கிறது . 

கையால் , உடலில் இச் சத்தின் குறைவு ஏற்பட்டால் , 
இரத்தத்தில் உயிரகம் நன்கு எடுத்துச் செல்லப்படமாட்டாது . 
அப்பொழுது இரத்தக் குறைவு நோய் ( சோகை ) ஏற்படுகிறது . 


குழந்தை பிறக்கும்போது அதன் உடலில் 266 முதல் 937 
மிலிகிராம் வரை இரும்புச் சத்து இருக்கிறது . இச் சத்துப் பெரும் 
பாலும் இரத்தத்தின் சிவப்பு அணுக்களின் ( red corpuscles ) 
வடிகங்களின் ( haemoglobin ) வடிவத்திலிருக்கிறது . அப் 
பொழுது இச் சத்துத் தேவைக்கு மிகவும் கூடுதலாக உள்ளது . 
பிறந்த குழந்தையின் உடலில் இச் சத்துத் தேவையைவிட 
45 % மிகுதியாகக் காணப்படுகிறது . பிறகு இந்த மிகுதியான 
சத்துப் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது . 
ஏனெனில் , குழந்தை தனது தாய்ப்பாலை மட்டும் குடித்து 
வாழும்போது , அதற்கு வெளியிலிருந்து இரும்புச் சத்துக் 
கிடைக்க வாய்ப்பு இல்லை . முதல் 6 மாதங்களில் பால்மூலம் 
அதற்கு மிகவும் குறைந்த அளவிலேயே இச் சத்து கிடைக் 

ஆகையால்தான் , தாய்ப்பாலை மட்டும் அருந்தும் 
குழத்தைகளின் இரத்தந்தில் 30 % வடிகங்களே குறைவாக 
இருக்கும்போது , பசுவின் பாலை மட்டுமே நம்பியிக்கும் குழந்தை 
களின் இரத்தத்தில் இக்குறைவு 60 % வரையில் ஏற்படுகிறது . 
தாய்க்கு இரத்த சோகை இருப்பின் , குழந்தையின் இரத்தத் 
திலும் இவ் வடிகங்கள் குறைவுறுகின்றன . எனவே , குழந்தை 
யின் இரத்தத்தில் இச் சத்தை அதிகரிக்கச் செய்யவேண்டும் . 
குழந்தை பாலுடன் சோறு , ரொட்டி போன்ற உணவுகளையும் 
அருந்தத் தொடங்கும்பொழுது இரத்தத்தில் இச் சத்துக் கூடுத 
லடையத் தொடங்குகிறது . பொதுவாக , மக்களுக்கு இச் 
சத்தின் குறைவு ஏற்படுவதில்லை . ஏனெனில் , இதன் தேவை 
யான அளவு மிகவும் குறைவானதேயாகையால் , அது எப்படியும் 
கிடைத்துவிடுகிறது . மலேரியா போன்ற சில நோய்கள் வந் 
தால் , அந் நோய்க்கிருமிகளும் , மற்றும் பிற கேடு செய்யும் 
பொருள்களும் இரத்தத்தின் சிவப்பு வடிகங்களை அழித்துவிடு 
கின்றன . அத்தகைய நிலையில் இரத்த சோகை நோய் ஏற்படக் 
கூடும் . பெண்களுக்கு மாதாந்தோறும் வீட்டுவிலக்கு ஏற்படும் 
போது இரத்தம் வெளிச்செல்வதால் , ஏறக்குறைய 40 மிலிகிராம் 
இரும்புச் சத்து இதன் மூலம் குறைந்து போகிறது . 


கருவுற்றிருக்கையில் , பெண்களுக்குக் கூடுதலாக இரும்புச் 
சத்துத் தேவைப்படுகிறது . இக் காலத்தில் மாதவிடாய் நின்றி 


48 


உணவும் பட்டமும் 


ருந்து அதன் மூலம் இரத்தம் வெளியேறாத காரணத்தால் 
இருப்புச் சத்து மிச்சப்படுத்தப்படுகிறதென்றாலும் , கருவிலுள்ள 
குழந்தைக்கு இதனால் 400 மிலிகிராம் இரும்புச் சத்துதான் 
கிடைக்கிறது . ஆனால் , இச் சமயத்தில் குழந்தைக்கு ஊட்ட 
மளிக்க உதவும் நஞ்சுக்கு ( placenta ) 500 மிலிகிராம் இரும்புச் 
சத்துக் கிடைக்க வேண்டியிருக்கிறது . இதுவன்றியும் , குழந்தை 
பிறக்கும் போது , இரத்தத்துடன் அதிக இரும்புச் சத்து வெளி 
யேறிவிடுகிறது . இச் செய்திகளைக் கருத்திற்கொண்டு ஆராய்ச்சி 
செய்ததில் , ஏழைப் பெண்களில் பலர் , கருவுற்ற நிலையிலும் 
மகப்பேறு பெற்றவுடனும் , இரத்த சோகைக்கு இலக்காகிறார்கள் 
என்பது தெரியவந்தது . ஆகையால் , இத்தகைய காலங்களில் , 
பெண்களுக்குக் கூடுதலான இரும்புச் சத்துள்ள உணவுகளைக் 
கொடுக்கவேண்டும் . இதுவன்றி , இரும்புச் 

ரும்புச் சத்து 

உள்ள 
மருந்தைக் கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும் . 


ஒவ்வொரு மனிதனுக்கும் 

மனிதனுக்கும் ஒரு நாளுக்கு 12 மிலிகிராம் 
இரும்புச் சத்துக் கிடைத்தால் போதுமென்று , விஞ்ஞானி 
“ ஷெர்மன் கருதுகிறார் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசீய 
ஆராய்ச்சிக் குழுவும் இதை ஒப்புக் கொண்டுள்ளது . கருவுற்றிருக் 
கும் காலத்தில் , பிந்திய 5 மாதங்களில் , பெண்களுக்கு நாளொன் 
றுக்கு 15 மிலிகிராம் இருப்புச் சத்துக் கிடைப்பது போதிய தாகும் . 
குழந்தைக்குத் தாய்ப்பால் கொடுக்கும் நாட்களிலும் , தாய்மார் 
களுக்கு இதே அளவு இரும்புச் சத்துக் கிடைத்தால் போதுமான 
தாகும் . 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தேசீய ஆராய்ச்சிக் குழு 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுபடி குழந்தைகளுக்கு இரும்புச் 
சத்துத் தேவைப்படுகிறதென்று கூறியிருக்கிறது . 


நாளொன்றுக்குத் 
தேவையான 
இரும்புச்சத்து 
6 மிலிகிராம் 


ஒரு வயதிற்குக்கீழ் 


1-3 வயது 


7 


4-6 


8 


7-9 


10 


12 


10--12 ,, 
18-20 ,, 


15 


உலோகச் சத்துக்கள் 


வெவ்வேறு உணவுப் பொருள்களிலிருக்கும் 

இரும்புச் சத்தின் அளவு 


. 


பொருள் 


100 கிராமில் உள்ள 
இரும்பின் அளவு 


0.6 மிலிகிராம் 


0.6 


| 


புதிய பழங்கள் : 

வாழைப்பழம் 
தக்காளி 
கருப்புத் திராட்கை 
சிவப்புத் திராட்சை 
ஆரஞ்சு வகைகள் 
ஆப்பிள் 


1-27 


-1-22 


0.3 


0.3 


4.17 மிலி கிராம் 


1-38 


உலர்ந்த பழங்கள் : 

அத்திப் பழம் 
பேரீச்சை 
திராட்சை 
தேங்காய் 
பாதாம் பருப்பு 


1-82 


2.08 


4-23 


1.1 


14 


1-24 


பச்சைக் காய்கறிகள் : 

உருளைக்கிழங்கு 
வெங்காயம் ( இளவேனிற் பருவத்தது ) 
பட்டாணி ( உலர்ந்தது ) 
அவரை ( , ) 


6.0 


10.S 


2.0 


தானியங்கள் : 

அரிசி ( புழுங்கலரிசி ) 
பச்சரிசி 


1-5 


8.6 


ஓட்ஸ் மாவு 
பார்லி 
ரொட்டி (பழுப்பு ) 
ரொட்டி ( வெள்ளை ) 
4 


50 


உணவும் ஊட்டமும் 


புலால் முதலியன : 


முட்டை 


3.1 


மாட்டிறைச்சி 


3.0 


7.1 


எருமையின் சிறுநீரகங்கள் 
செம்மறியாட்டின் சிறுநீரகங்கள் 
செம்மறியாட்டின் கல்லீரல் 


7.9 


5-5-6.9 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து உணவுப் 
பொருள்களிலுள்ள இரும்புச் சத்தின் 

அளவை 

அறிந்து , 
வேண்டியவற்றைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 


ஆனால் , இப் பொருள்களில் காணப்படும் இரும்புச் சத்து 
அனைத்தும் அப்படியே 

அப்படியே உடலுள் கலப்பதில்லை 
நினைவில் வைத்துக் கொள்ளவேண்டும் . 


என்பதை 


சாப்பல் என்ற அறிஞர் விட்டோஸன் , மக்கன்ஸி என்ற 
இரு அறிஞர்களுடன் சேர்ந்து ஆராய்ந்து , சாதாரணக் கத்தி 
யால் காய்கறிகளைத் துண்டித்து , இரும்புப் பாத்திரங்களில் 
வைத்துச் சமைப்பதால் , அவைகளில் இரும்புச் சத்தின் அளவு 
கூடுகிறது என்பதைத் தெளிவுபடுத்திக் காட்டியுள்ளார் . 


1 


இரும்புச் சத்தின் குறைவினால் நோயுற்றவர்களுக்கு (ferrous 
sulphate ) அயக்கந்தக மருந்து உண்பது நல்ல பலனை அளிக்கும் . 
இரத்தத்திலிருக்கும் வடிகங்களின் 

அமைப்பில் இரும்பைத் 
தவிரச் செம்பும் தேவைப்படுகிறதென்பது அண்மையில் தான் 
தெரியவந்தது . செம்பு இவ் வடிகங்கள் உண்டாவதை விரைவு 
படுத்தவே பயன்படுகிறது . ஆயினும் , அதுவும் இன்றியமையாத 
தாகிறது . பொதுவாக , நமக்கு இப் பொருளின் குறைவு ஏற் 
படுவதில்லை . ஏனெனில் , நமக்கு வேண்டிய செம்பின் அளவு 
பழங்கள் , கீரைகள் , காய்கறிகள் , பட்டாணி , தானியங்கள் , 
விதைகள் முதலியன பொருள்களின் மூலம் கிட்டிவிடுகிறது . 


அயோடின் (Iodine ) உடலுக்கு மிகவும் தேவையான சத்து 
களில் இதுவும் ஒன்றாகும் . ஆனால் , இது மிகவும் குறைந்த 
அளவிலேயே நமக்குத் தேவைப்படுகிறது . முழு வளர்ச்சியடை 
ந்த ஒருமனிதனுக்கு , நாளொன்றுக்கு 1:17 ] மிலிகிராம் அயோடி 
னே தேவைப்படுவதாகப்பேரரறிஞர்கள் கருதுகிறார்கள் . வீட்டில் 


உலோகச் சத்துக்கள் 


51 


பயன்படும் உப்பில் இது மிகவும் கலந்திருக்கிறது . கடலின் 
அருகில் , உப்பின் மிகச் சிறிய துகள்கள் அங்குள்ள காற்றில் 
கலந்திருக்கின்றன . மழை பெய்யும்போது இவை நிலத்திற்குள் 
சென்று , அங்குண்டாகும் தாவரங்களால் எடுத்துக்கொள்ளப் 
பட்டு , அத் தாவரங்களை உண்ணும் மக்களுக்குக் கிடைக் 
கின்றன . உலகில் சில இடங்களில் இச் சத்துக் கிடைப்பதில்லை . 
இங்கிலாந்திலுள்ள பெனைன் மலையின் அண்மையிலும் , ஐரோப்பா 
வில் பிரனீஸ் , ஆல்ப்ஸ் மலைகளின் அண்மையிலும் , ஆசியாவில் 
காகஸஸ் , இமயமலை ஆகியவற்றின் பக்கங்களிலும் , அமெரிக்கா 
வில் ராக்கீஸ் மலை களுக்கு அண்மையிலும் இச் சத்துக் காணப் 
படுவதில்லை . இச் சத்தின் குறைவினால் தொண்டையினருகில் 
உள்ள கேடயச் சுரப்பிகள் ( thyroid glands ) வீங்கத் தொடங்கி , 
முன்கழுத்துக் கழலை ( goitre ) என்ற நோய் ஏற்படுகிறது . இந் 
நோயுற்றவரின் கழுத்தின் பக்கத்தில் சதை பெரிதாக வீ கித் 
தொங்கும் . அயோடின் சத்துள்ள உப்புகளை யோ ( iodized salts ) 
உணவுகளையோ உட்கொண்டு இந் நோயை எளிதில் போக்கி 
விடலாம் . மேற்கூறிய கேடயச் சுரப்பிகள் மிகவும் முக்கிய 
வேலைகளைச் செய்கின்றன . வளர்ச்சி , வேலை செய்யும் திறன் , 
பலவகையான இரசாயன வேலைகள் முதலியன சரிவர நடப் 
பதை இவை கண்காணிக்கின்றன . 


காட் மீன் , சால்மன் மீன் , கடலிலுள்ள புற்பூண்டுகள் ஆ ஆய 
வற்றில் இச் சத்து மிகுதியாகக் கிடைக்கிறது ; பச்சைக் கீரை 
கள் , வெங்காயம் , வெள்ளாட்டின் பால் ஆகியவற்றிலும் இது 
கிடைக்கிறது . உருளைக்கிழங்கிலும் பாலிலுல் மிகவும் குறைந்த 
அளவில் இது காணப்படுகிறது . 


கேடயச் சுரப்பிகள் வாலிபப் பருவத்திலும் , கருவுற்றிருக்கும் 
காலத்திலும் , மாதவிடாய் நின்றுபோகக்கூடிய வயதுவந்த 
காலத்திலும் மிகவும் விரைவாக வேலைசெய்கின்றன . எனவே , 
இந்தக் காலங்களில் உடலுக்குப் போதிய அயோடி சத்துக் 
கிடைக்க வேண்டும் . பொதுவாக , இந்தியாவில் உப்பு மிகுதியும் 
பயன்படுத்தப்படுவதால் , இங்குள்ளவர்களுக்கு இச் சத்துக் 
குறைவு ஏற்படுவதில்லை . 


சோடியம் ( Sodium ) நமது உடலினின்றும் இச்சத்து வியர்வை 
யின் மூலமாக வெளியேறுகிறது . மிகு தியாக வியர்வை வெளிப் 
படுவதால் இச் சத்துக் குறைவு ஏற்படும் . அவ்வாறு ஏற்பட்டால் , 


52 


உணவும் ஊட்டமும் 


அடிசன் நோய் ( Addison s disease ) என்று வழங்கப்படும் நோய் 
உண்டாதிறது . தசைகளின் வலுக்குறைவு , சோர்வு , சிறிது 
வேலை செய்தாலும் களைப்புத் தட்டுவது , சோம்பல் , மனக் 
கலவரம் , கண்ணைக் கட்டுதல் , தூக்கம் வருவது போன்ற 
உணர்ச்சி முதலியன இந் நோயின் சில அறிகுறிகளாகுப் . 
வெப்பமான இடங்களில் அதிக வியர்வை வெளிப்பட்டு , அதன் 
காரணமாக இச் சத்து மிகுதியும் வெளியேறி இந் நோய் வரக் 
கூடும் . இம்மாதிரி மிகுதியாக வியர்வை வெளிப்படுவதால் ஒரு 
நாளில் 3000-4000 மிலிகிராம் சோடியம் வெளியேறலாம் . 
மிகுதியாக உப்பை உண்பதால் இக் குறைவு நீக்கப்படலாம் . 


பொதுவாக , 

இச் சத்தின் குறைவு ஏற்படுவதில்லை . 
ஏனெனில் , நம் நாட்டில் , நாம் பல உணவுப் பொருள்களிலும் , 
உப்பைச் சேர்த்துக் கொள்கிறோம் . உப்பின்றி நமக்கு உணவுப் 
பொருள்கள் சுவையுள்ளனவாக இருப்பதில்லை . உப்பில்லாப் 
பண்டம் குப்பையிலே என்று சொல்கிறோம் . ஆயினும் , கடும் 
வெயிலில் மிகுந்த உடலுழைப்புச் செய்யும்போது மிகுந்த அள 
வில் வியர்வை வெளிப்படுகிறது . இதனால் சில சமயங்களில் 
இச் சத்துக் 
சத்துக் குறையலாம் . 
குறையலாம் . தண்ணீரில் சிறிது 

சிறிது உப்பைக் 
கரைத்துக் குடிப்பதால் இம் மாதிரியான உழைப்பாளிகளும் 
இக் குறைவை நீக்கிவிடலாம் . 


பொட்டாசியம் ( Potassium ) இச் சத்து நுண்ணறைகளில் 
( cells ) மிகுதியாகக் காணப்படுகிறது . 100 கிராம் தசையில் 320 
மிலி கிராம் பொட்டாசியம் காணப்படுகிறது . ஒரு நாளில் சிறு நீர் 
மூலம் ஏறக்குறைய 3 கிராம் பொட்டாசியம் உடலைவிட்டு வெளி 
யேறுகிறது . இருப்பினும் , இதன் குறைவு ஏற்படுவதில்லை . 
ஏனெனில் , நமது உணவுப் பொருள்களில் இது போதிய அளவு 
காணப்படுகிறது . தாவரங்களிலிருந்து கிடைக்கும் 
உணவு 
களிலெல்லாம் , இச்சத்து மிகுதியும் உள்ளது . தசைகளிலும் இது 
மிகுந்துள்ளது . ஆனால் , வெண்ணெய் , மாவு முதலியவைகளில் 
மிகவும் குறைவாக உள்ளது . 


E 


இதற்கு முன்பு குறிப்பிட்ட சோடியத்தின் குறைவால் உண் 
டாகும் அடிசன் நோயைப் போக்குவதற்குப் பொட்டாசி 
யத்தைக் குறைக்க வேண்டும் . எனவே , இந் நோயாளிகள் 
வெண்ணெய் , ரொட்டி ( மைதா மாவாலானது ) , அரிசி முதலிய 
வற்றையும் , மிகச் சிறிய துண்டுகளாக அறுக்கப்பட்டு , அதிக 


உலோகச் சத்துக்கள் 


88 


நீரில் வேகவைக்கப்பட்ட காய்கறிகளையும் உண்பதால் , 
பொட்டாசியம் மிகக் குறைந்த அளவில் கிடைக்கும் . இந் 
நோய் நீங்குவதற்கு உதவியாக இருக்கும் . 


சம்ப 


கந்தகம் ( Sulphur ) இச் சத்துப் பல புர தங்களில் , அமினோ 
அமிலம் , மித்தி யோனைன் முதலியவற்றின் வடிவத்தில் காணப் 
படுகிறது . இதே வடிவில் உடலுள் கலக்கிறது . வைட்டமின்- B ஐ 
( இதுபற்றி பின்னால் பார்க்க ) தயாரிப்பதில் கந்தகம் பயன் 
படுகிறது . இச் சத்துப் பித்த நீரிலுள்ள உப்புகளில் கரைந் 
திருக்கிறது . இது உணவிலுள்ள கொழுப்புச் செரிப்பதற்குப் 
பயன்படுகிறது . முட்டை , பால் , இறைச்சி , தானியங்கள் 
முதலியவற்றில் இது 1 % ஐவிடச் சிறிது கூடுதலாக உள்ளது .. 
எனவே , இதன் குறைவு ஏற்படுவதில்லை . 


மக்னீசியம் ( Magnesium ) எலிகள் , நாய்கள் ஆகியவற்றைக் 
கொண்டு பரிசோதனை நடத்திப் பார்த்ததில் , இச் சத்து மிகவும் 
முக்கியமான தென்று தெரியவந்தது . இதன் 

. குறைவினால் , 
இரத்தக் குழாயின் விரிவு ( vaso dilatation ) , நரம்பு எரிச்சல் , 
வலிப்பு முதலியனவும் , சில சமயத்தில் சாவும்கூட ஏற்படலாம் . 
நமது 

உணவுப் பொருள்களில் கலந்திருப்பதனால் , 
பொதுவாக இதன் குறைவு ஏற்படுவதில்லை .. நாளொன்றுக்கு 
நமது உடலிலிருந்து ஏறக்குறைய 200 மிலி கிராம் மக்னீசியம் 
வெளியேற்றப்படுகிறது . அவ்வாறிருந்தும் இதன் குறைவு ஏற் 
படுவதில்லை . தேவைக்கு மேற்பட்ட மக்னீசியம் சிறு நீர்மூலம் 
வெளியேற்றப்படுகிறது . 


குளோரின் ( Chlorine ) இச் சத்து , முக்கியமாக , வீட்டு 
உப்பின் (sodium chloride ) மூலம் உடலில் சேர்கிறது . மக்கள் 
சுவையின் 

பொருட்டு உணவுப் பண்டங்களில் உப்பைச் 
சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் . உலகத்தின் இரு முனை களிலும் 
( polar regions ) வாழ்பவர்கள் உப்பின்றியே உணவு 
அருந்துகிறார்கள் . குளிர் நாடுகளில் வாழ்பவர்களைக் காட்டிலும் , 
வெப்ப நாட்டிலுள்ளவர்ககளுக்கு இச்சத்து மிகுதியாகத் 
தேவைப்படுகிறது . இதிலும் குளோரினைக் காட்டிலும் உப்பில் 
சேர்த்துள்ள சோடியமே கூடுதலாகத் தேவைப்படுகிறது . 


வயிற்றில் ஊறும் சீரண நீரில் ( gastric juice ) இருக்கும் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ( hydrochloric acid ) உண்டாவ 
தற்கும் , திசுக்களில் 

திரவங்களில் , நுண்ணிய 


உள்ள 


54 


உணவும் ஊட்டமும் 


துவாரங்கள் வழியாகப் பாயும் சவ்வூடுபரவலின் அழுத்த 
சக்தியைக் ( osmotic pressure ) குறையாதிருக்கச் செய்யவும் , 
இரத்தத்தைக் கரியமில வாயுவை எடுத்துச் செல்லத் தகுதியுள்ள 
தாகச் செய்வதற்கும் இச் சத்து இன்றியமையாதது . 
சத்தின் தேவையான அளவு இரத்தத்திலிருந்தால் ஈர்ப்புவாதம் 
( tetany ) என்ற நோய் வராது . பெரும்பாலும் , மக்கள் , உண 
வுடன் உப்பைச் சேர்த்துக் கொள்வதால் இச் சத்துக் குறைவு 
அநேகமாக ஏற்படுவதில்லை . 


| 


மேலே கூறப்பட்ட உலோகச் சத்துக்களைத் தவிர நமது 
உடலில் அலுமினியம் , ஆன்டிமனி , ஆர்ஸெனிக் , போரான் , 
கோபால்ட் , ஃளூவரைன் , மாங்கனீஸ் , நிக்கல் , துத்தநாகம் 
முதலியவைகளும் மிகக் குறைந்த அளவில் ( அடையாளம் 
மட்டும் ) இருக்கின்றன . இப் பொருள்களின் குறைவு பெரும் 
பாலும் நமக்கு ஏற்படுவதில்லை . 


5. வைட்டமின்கள் க 

( Vitamins ) 


கி . பி . 1912 - ஆம் ஆண்டுவரை , உணவில் புரதம் , மாவுச் 
சத்து , கொழுப்புச் சத்து , உலோகத் சத்து ஆகிய நான்கு 
சத்துக்களும் போதிய 

அளவில் 

இருந்தால் , அவ்வுணவு 
சத்துள்ள உணவாகிவிடும் என விஞ்ஞானிகள் கருதி வந்தனர். 
ஆனால் , இக் கருத்துத் தவறானது என்பது பின்னர்த் தெரிய 
வந்தது . இவைகளைத் தவிர , இவைகள் உடலுடன் நன்கு 
கலந்து , உடல் செய்யவேண்டிய வேலைகளைச் சரிவர நடத்தும் 
படி இவைகளைத் தூண்டுவதற்கு வேறு சில சத்துக்களும் 
தேவை என்பது மெல்ல அறியப்படலாயிற்று . இதற்கு முன்னால் 
கூறிய நான்கு சத்துக்களையும் - புரதம் , மாவுச் சத்து , கொழுப்பு , 
உலோகச் சத்து - வீடுகட்ட உதவும் செங்கல் , சுண்ணாம்பு 
போன்ற பொருள்களுடன் ஒப்பிடலாமென்றால் , இப்பொழுது 
குறிப்பிட்ட புதிய சத்துப் பொருள்களை வீட்டைக் கட்டி 
முடிக்கும் கொத்தனுக்கு ஒப்பிடலாம் . எல்லாப் பொருள்களும் 
இருந்தாலும் , கொத்தன் இன்றேல் , வீடுகட்ட இயலாது . 
அதேபோல , நமது உணவில் இப் புதிய சத்துப் பொருள் 
களில்லாமல் , முன்கூறய எல்லாச் சத்துப் பொருள்களும் இருந் 
தாலும்கூட , அவ்வுணவு சத்துள்ள தாகமாட்டாது . இப் புதிய 
சத்துக்களை வைட்டமின்கள் ( vitamins ) என்கிறோம் . இவ் 
வைட்டமின்கள் உணவுப் 

உணவுப் பொருள்களில் சேர்ந்தே இருக் 
கின்றன . மிகுந்த ஆராய்ச்சியின் 

பயனாக , இப் பொருள் 
களுடைய இரசாயன அமைப்பும் ( chemical structure ) இப் 
பொழுது அறிந்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது . இவைகளின் 
செயலாற்று முறையும் ஓரளவு நமக்குத் தெரிவந்துள்ளது . 


மனிதனுக்கு வேண்டிய சத்துள்ள உணவுடன் , மிகவும் 
நெருங்கிய தொடர்புடைய வைட்டமின்கள் ஆறு உள்ளன . 
முதலில் இவைகளுடைய இரசாயன அமைப்புத் தெரியவில்லை . 
ஆகையால் , இவற்றிற்கு வைட்டமின் A , B , C போன்ற ஆங்கில 
நெடுங்கணக்கின் எழுத்துக்கள் முறையே கொடுக்கப்பட்டன . 
இப்பொழுது இவற்றின் இரசாயன அமைப்புத் தெரியவில்லை .. 


66 


உணவும் ஊட்டமும் 


சில 


இவைகளைச் செயற்கை முறையிலும் ( synthetic process ) உண் 
டாக்குகிறார்கள் . இச் சத்துகள் மிகவும் முக்கியமானவைகளாக 
இருப்பதால் , வைட்டமின்கள் ( vitamins ) என அழைக்கப் 
பட்டன . ஆனால் , ஹட்சிஸன் என்பார் இவற்றை உதவிச் 
சத்துகள் ( accessory factors ) என்று வழங்குவது சிறந்ததெனக் 
கருதுகிறார் . ஏனெனில் , வைட்டமின் என்ற சொல் , அப் 
பொருளில் வெடியுப்புக் கலந்துள்ளதைக் குறிக்கிறது . ஆனால் , 

வைட்டமின்களில் வெடியுப்புச் சேர்ந்திருக்கவில்லை . 
என்றாலும் , வைட்டமின் என்ற சொல் மக்களிடை மிகவும் பரவி 
விட்டது . அதையே எல்லோரும் எளிதில் அறிவார்கள் . இக் 
காலத்தில் வைட்டமின்களுடன் அவற்றில் காணப்படும் முக்கிய 
சத்துப் பொருளின் பெயரும் சேர்த்து வழங்கப்படுகிறது . இவ் 
வைட்டமின்கள் , இரசாயன அமைப்பிலும் தன்மையிலும் 
ஒன்றோடொன்று வேறுபடுகின்றன . ஒன்று தண்ணீரில் கரைந் 
தால் மற்றொன்று கரைவதில்லை . ஒன்று மிகுந்த வெப்பத்தால் 
அழிந்து போகிறதென்றால் , மற்றொன்று அதை எளிதில் 
பொறுத்துக் கொள்கிறது . இனி இவற்றைப்பற்றித் தனித் 
தனியே கவனிப்போம் . 


வைட்டமின்- A ( Vitamin - A ) வைட்டமின்- A ஒருவகையான 
சாராயமாகும் ( alchohol ) இதற்கு நிறமில்லை இதைக் கல்லீரல் ,, 
அதிலிருந்து செய்யப்படும் எண்ணெய் , வெண்ணெய் , பக்குவப் 
படுத்தி வைக்கப்பட்டுள்ள மார்ஜரீன் ( margarine ) , பாலாடை , 
முட்டை , பழரசங்கள் , தக்காளி , காரெட் , பசுங்கீரைகளுள்ள 
காய்கறிகள் ஆகியவற்றின் மூலம் பெறலாம் . இயற்கை 
உணவுடன் உட்கொள்ளப்பட்ட வைட்டமின் A , கல்லீரலில் 
சென்றவுடன் பிரித்தெடுக்கப்படுகிறது . அப்போது தான் அது 
வைட்டமின் A வடிவில் உடலுக்குக் கிடைக்கிறது . 


இவ் வைட்டமின் , கொழுப்பிலும் கொழுப்பைக் கரைக்கும் 
திரவங்களிலும் கரைகிறது . இது தண்ணீரில் கரைவதில்லை . 
ஆகையால் , 

உணவுப் பொருள்களை நன்றாகத் தண்ணீரில் 
கழுவுவதனாலோ , அல்லது நீரில் கொதிக்க வைப்பதாலோ , 
அவைகளிலுள்ள இவ் வைட்டமின் சத்துக் குறைவதில்லை . 
உணவுப் பொருள்களை வறுப்பதனாலும் அவைகளிலுள்ள இவ் 
வைட்டமின் கெடுவதில்லை . டப்பாக்களில் 

பொருள்களைப் 
பக்குவப்படுத்தி அடைத்து வைத்தாலும் , அவற்றிலும் இவ் 
வைட்டமின் முன்பிருந்தபடியே ,, குறையாமலிருக்கிறது . 


: 


வைட்டமின்கள் 


57 


கான் என்ற அறிஞர் , பாலை உறையச் செய்து , எப்படி மாற்றி 
னாலும் , அதிலுள்ள இவ் வைட்டமின் கெடுவதில்லை என்று 
கருதுகிறார் . 


இவ் வைட்டமின் குறைந்தால் , காணப்படும் அறிகுறிகள் : 
குறைந்த ஒளியில் பொருள்களைப் பார்க்கச் சிரமமாக இருக்கும் . 
இவ் வைட்டமினின் குறைவு ஏற்படத் தொடங்குகையிலே , 
இம்மாதிரியாகப் பார்வையில் பலக்குறைவு ஏற்படும் . நெடு நாள் 
வரை இக் குறைபாடு இருக்குமாயின் , மாலைக்கண் ) நோய் 
ஏற்படும் ; சிறிது சிறிதாகக் கண்ணில் நோய் ஏற்படும் . இக் 
குறைவை நீக்காவிடில் , சில சமயம் கண் குருடாகிவிடும் . நம் 
நாட்டில் பல குழந்தைகள் இவ் வைட்டமின் குறைவினாலே யே 
குருடாகி இருக்கிறார்கள் . இவ் வைட்டமினைத் தகுந்த அளவில் 
கொடுத்தால் அக் குழந்தைகள் கண் பார்வை பெற்றிக் களிப் 
படையலாம் . உடலில் இவ் வைட்டமின் குறைவதனால் , மூச்சுக் 
காற்றுச் செல்லும் வழியில் உள்ள “ சிலேட்டுமப் 
( mucous membranee ) மிகவும் எளிதாக நோய்க்கிலக்காகலாம் . 
இதன் குறைவினால் சில சமயங்களில் குழந்தைகளின் தோலில் 
சிரங்குகள் , கட்டிகள் முதலியன தோன்றுகின்றன . தோல் 
வறண்டு , சொரசொரப்பாகவும் ,, பார்க்க அருவருப்பாகவும் 
ஆகி விடுகிறது . 

கண்களில் வீக்கம் உண்டாகிறது . 


படலம் ) 


ச் சத்தின் குறைவால் , முதலில் மண்டை எலும்புகள் , 
முதுகெலும்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சி தடைப்படுகிறது . 
அவைகள் நரம்பு மண்டலத்திற்கு ( nervous system ) இடையூறு 
விளைவிக்கின்றன . வைட்டமின்- A எலும்புகளின் நுண்ணறை 
களின் ( cells ) வேலைகளைக் கட்டுப்படுத்தி , அவைகளுடையவும் . 
நரம்பு மண்டலத்தினுடையவும் வளர்ச்சியைச் சரிவரச் 
செய்கிறது . 


நல்ல 


கெட்ஸ் ( Getz ) , ஹில்டர்ப்ராண்டு ( Hilderbrand ) ஃபின் 
( Fian ) ஆகியோர் , கி.பி. 1939 ஐ ஒட்டித் தாங்கள் நடத்திய 
ஆராய்ச்சியின்படி , வெளிப்படையாக 

உடல் நலம் 
உள்ளவர்கள் போல் காணப்பட்டவர்களில் , ஏறக்குறைய 1 
பகுதியினரும் காசநோயால் ( TB ) பீடிக்கப்பட்டவர்களில் பாதிப் 
பேர்களும் , வைட்டமின்- A சத்தைப் போதிய அளவு பெறவில்லை 
என்று தெரிய வந்ததாகக் கூறியுள்ளார்கள் . உத்திரப்பிரதேச 
மா நிலப் பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளிடத்தும் இச் சத்தின் 
குறைவு மிகுதியாகக் காணப்பட்ட தாம் . 


58 


உணவும் ஊட்டமும் 


இவ் 

வைட்டமின் சிலேட்டுமப் படலத்தை ( mucous 
membrane ) நோய்க் கிருமிகள் பற்றி நோயுண்டாக்காதவாறு 
தடுப்பதால் இதை முன்னர் நோய் தடும்பு வைட்டமின் 
( Anti Infective Vitamin ) என்று வழங்கி வந்தனர் . 


. 


இவ் வைட்டமின் , பல்வேறு உணவுப் பண்டங்களில் வெவ் 
வேறு அளவில் காணப்படுகிறது . முக்கியமாக , இது மீனின் 
கல்லீரலினின்றும் எடுக்கப்படும் எண்ணெய் , உயிரினங்களின் 
கல்லீரல் , இறைச்சி , சிறுநீரகங்கள் , இருதயம் , பசு , வெள்ளாடு 
இவற்றின் கொழுப்பு , மீனின் உடலிலிருந்து செய்யப்படும் 
எண்ணெய் , பால் , பாலினின்றும் ஆக்கப்படும் பொருள்கள் , 
தயிர் , மஞ்சள் நிறக் காய்கறிகள் ஆகியவற்றில் காணப்படுகிறது . 
நிலக்கடலை எண்ணெயிலும் , தேங்காய் எண்ணெயிலும் இது 
உள்ளது . பச்சைக் கொத்தமல்லி , புதினாக் கீரை ,, 
அகத்திக் கீரை , முட்டைக்கோசு முதலியவற்றிலும் இது மிகுதி 
யாக உள்ளது . 


பசளை 


. 


அரிசியிலிருக்கும் இவ் வைட்டமினின் சிறிதளவும் , அதை 
நன்றாகத் தீட்டி மினுக்கும்போது போய்விடுகிறது . பல்வேறு 
பொருள்களிலுள்ள வைட்டமின் A- ன் அளவு அடியிற் கொடுக்கப் 
பட்டுள்ளது . ( இது ஷெர்மன் அவர்களின் கருத்தை ஒட்டி 

வைட்டமின் A- ன் சர்வதேச அடிப்படை அளவு 0.6 
மைக்ரோகிராம் . 1 மைக்ரோகிராம் என்பது 17710 கிராம் . ) 


பொருள்கள் 
பழங்கள் : 

வாழைப்பழம் 
ஆரஞ்சு வகை 
ஆப்பிள் 


100 கிராமில் உள்ள வைட்டமின் - A 

சர்வதேச 
அடிப்படை அளவில் 

160-- 400 


50- 400 


40-100 


காய்கறிகள் : 


30 


50 


500-1200 


உருளைக் கிழங்கு 
தக்காளி 
சர்க்கரைவள்ளிக் கிழங்கு 
பசளை , புதினா போன்ற 

பச்சைக் கீரைகள் 
புதிய பசிய பட்டாணி 


1500-3000 


10000 


1000-1300 


வைட்டமின்கள் 


59 


வான் முதலியன : 


மாட்டின் தசைகள் 


10 


50 


பால் 


160- 225 


வெண்ணெய் 


3500-5000 


முட்டை 


1000-2000 


தானியங்களில் , மஞ்சளான சோளத்தில் இது மிகுதியாக 
யுள்ளது . பழங்களில் மஞ்சள் நிறப் பழங்களைத் தவிர மற்றவை 
களில் இவ் வைட்டமின் குறைவாகவேயுள்ளது . காய்கறிகளில் 
காரட் , தக்காளி , பசளை ஆகியவற்றில் இது மிகுதியாக உள்ளது . 


பசுவின் 

பாலில் கிடைக்கும் இவ் வைட்டமின் அளவு , 
அதன் உணவின் தன்மைக்கு ஏற்ப வேறுபடுகிறது . பசுக் 
களுக்குப் பசுமையான புல் மிகுதியாகக் கொடுக்கப்பட்டால் , 
இவ் வைட்டமினின் அளவுக் கூடுதலாகிறது . பசும்புல் இன்றி 
வைக்கோல் மாத்திரமே கொடுக்கப்பட்டால் இவ் வைட்டமினின் 
அளவும் குறைகிறது . பாலாடைக் கட்டியில் இவ் வைட்டமின் 
மிகுந்த அளவில் இருக்கிறது . 


இவ் வைட்டமின் , கல்லீரலில் , வேறுசில பொருள்களின் 
உதவியால் தயாரிக்கப்படுவதனால் கல்லீரலில் இது மிகுதியாக 
உள்ளது . ஓர் அவுன்ஸ் கல்லீரலில் குறைந்தது சர்வதேச 
அடிப்படை அளவில் 1000 அளவு இச் சத்துக் கிடைக்கிறது . 
செம்மறியாட்டின் கல்லீரலில் , ஓர் அவுன்ஸில் 10,000-20,000 
சர்வதேச வைட்டமின் A-கிடைக்கிறது . இவ் வைட்டமினை 
உடலில் சேகரித்து வைத்துக்கொள்ள முடியும் . 


வைட்டமின் A- ன் தேவையான அளவு : 

எல்லோருக்கும் 
ஒரே அளவாக இச் சத்துப் போதாதெனினும் , பொதுவாகச் 
சராசரி ஓர் ஆளுக்கு இச் சத்து எவ்வளவு வேண்டுமென்பதை 
அறியலாம் . அமெரிக்க விஞ்ஞானிகள் , வயது வந்த ஆள் ஒவ் 
வொருவருக்கும் , நாளொன்றுக்கும் 5000 சர்வதேச அளவு 
வைட்டமின்- A தேவையென்று கூறுகிறார்கள் . கருவுற்றிருக்கும் 
பெண்ணிற்கும் ஓடியாடும் இளைஞர்களுக்கும் 6000 சர்வதேச 
அளவு வைட்டமின் A தேவை . குழந்தைக்குப் பால் கொடுக்கும் 
தாய்மார்களுக்கு நாளொன்றுக்கு 8000 அளவுகளும் , 13 வயது 
முதல் 15 வயது வரை உள்ளவர்களுக்கு 5000 அளவுகளும் 
தேவை . ஓர் ஆண்டிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 1500 அளவு 
தேவையென இவ்வறிஞர்கள் கருதுகிறார்கள் . இந்த அளவை 


உணவும் ஊட்டமும் 


மெல்லமெல்லக் கூட்டி 10 முதல் 12 ஆண்டுள்ள குழந்தைகளுக்கு 
4500 அளவு கொடுக்க வேண்டும் . அந்த அளவு அமெரிக்க 
ஐக்கிய நாட்டுத் தேசீய ஆராய்ச்சிக் குழுவின் கருத்து ஆகும் . 
இந்த அளவு , மிகவும் கூடுதலாகத் தோன்றுகிறது . அமெரிக்க 
ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த ‘ பூஹர் ( Booher ) என்ற அறிஞர் 
வயது வந்தவர்களுக்கு 3000-4000 அளவு வைட்டமின்- A 
போதுமெனக் கருதுகிறார் . அனைத்து நாட்டுச் சங்கம் , கருவுற்ற 
தாய்மார்களுக்கும் , தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கும் 
5000 அளவு வைட்டமின்- A போதுமெனக் கருதுகிறது . இவ் 
வனைத்தையும் கருத்திற்கொண்டு பார்க்கும்போது நாளொன் 
றுக்குப் பொதுவாக 3000-5000 சர்வதேச அளவுள்ள இவ் 
வைட்டமின் போதுமெனக் கொள்ளலாம் . 


பால் , பாலாடைக்கட்டி , வெண்ணெய் , பசுமையான கீரை 
வகைகள் , மஞ்சள் நிறக் காய்கறிகள் , காட் மீன் , ஹாலிபுட் 
மீன் இவற்றின் கல்லீரலெண்ணெய் , முட்டையின் மஞ்சள் கரு 
ஆகியவற்றை உட்கொள்வதால் , இவ் வைட்டமின் சத்தைப் 
போதிய அளவு நாம் பெற முடியும் . 


வைட்டமின்- B ( Vitamin - B ) இந்த வைட்டமினில் ஏறக் 
குறைய 12 பிரிவுகள் உள்ளன . இவை இரசாயன அமைப்பிலும் , 
தன்மையிலும் வேறுபடுகின்றன . ஆனால் , இவ்வனைத்தும் 
பெரும்பாலும் காடிச் சத்தில் ( yeast ) இருக்கின்றன . 
பன்னிரண்டிலும் , வைட்டமின் B , B ,, சேர்க்கை ( compound ) 
ரிபோஃப்ளேவின் ( riboflavine ) , நிகோடினிக் அமிலம் ( nictonic 
acid ) , ஃபாலிக் அமிலம் ( folic acid ) , வைட்டமின் B , ஆகியவை 
மிகவும் முக்கியமானவையாகும் . இனி ஒவ்வொன்றையும் பற்றித் 
தனித்தனியே பார்ப்போம் . 


வைட்டமின் -B , : அரிசியின் தவிட்டிலும் , காடிச் சத்திலும் 
ஒருவகைப் பொருள் உள்ளது . அதை இரசாயன முறைப்படி 
பிரித்தால் அதில் கந்தகம் சேர்ந்துள்ளது தெரிய வருகிறது . இப் 
பொருளை வில்லியம் என்ற அறிஞர் ‘ தையாமைன் ) (thiamine ) 
என்று வழங்கலானார் . 


இவ் வைட்டமின்- B , நீரில் 

நீரில் மிகுதியாகக் கரைகிறது . 
எனவே , காய்கறிகளையும் , பழங்களையும் தண்ணீரில் கொதிக்க 
வைத்துச் சமைக்கும்போது , அவற்றிலுள்ள இவ் வைட்டமின் 
சத்தின் பாதி அளவு கொதிக்கும் நீரில் கரைந்துவிடுகிறது . 


வைட்டமின்கள் 


61 


ஆனால் , உருளைக்கிழங்கைத் தோலுடன் கொதிக்கவைத்தால் , 
அதில் இவ் வைட்டமினின் 10 % தான் கரைந்து நஷ்டமாகிறது . 
தோலை நீக்கிவிட்டுக் கொதிக்கவைப்பதால் 25 % வைட்டமின் 
குறைந்து விடுகிறது . 


மிகுந்த நேரம்வரை , அதிக உஷ்ணப்படுத்துவதால் தான் 
இவ் வைட்டமினிக்குக் கேடு ஏற்படுகிறது . பொதுவாகத் 
தண்ணீரின் கொதிநிலையின் வெப்ப அளவில் இது மிகவும் 
கெடுவதில்லை . இதைவிட மிகுந்த வெப்பம் இவ் வைட்டமினை 
அழித்துவிடுகிறது . ஆகையால் மிகுந்த வெப்பத்தைக்கொண்டு 
தயாரிக்கப்பட்டு டின்களில் அடைக்கப்படும் இறைச்சி , மீன் 
முதலியவற்றில் இவ் வைட்டமின் மிகவும் குறைவாக இருக்கும் . 
இவ்வாறு பக்குவப்படுத்தப்பட்ட பாலில் , இவ் வைட்டமின் 
கெடாமலிருக்கிறது . காடிச்சத்தைப் பயன்படுத்திச் செய்யப் 
படும் ரொட்டிகளில் வைட்டமின் - B , குறைவின்றி இருக்கிறது . 
ஆனால் , அந்த ரொட்டிகளில் சோடா உப்பைச் சேர்ப்பதால் 
இவ் வைட்டமின் கெட்டு விடுகிறது . அமிலங்களில் இவ் வைட்ட 
மின் கெடாமலிருக்கிறது . ஆனால் , காரப்பொருள்களில் ( alkaline 
things ) அவ்வாறு இருப்பதில்லை . 


உணவில் வைட்டமின்- B , மிகவும் குறைந்து விட்டால் , 
பெரிபெரி ( Beriberi ) என்ற நோய் ஏற்படுகிறது . இதன் காரண 
மாகப் பசியின்மை , வலுவின்மை , வீக்கம் , நாடி மெதுவாகத் 
துடிப்பது , வாதம் முதலிய நோய்களும் , சில சமயங்களில் 
இருதய நோயும் 

உண்டாகின்றன . பெரிபெரி நோயின் 
தொடக்கத்தில் நோயாளிக்கு அடிக்கடி களைப்பு ஏற்படும் . 
உடம்பு , பளுவாக இருப்பது போன்ற உணர்ச்சி ஏற்படும் . 
நெடுந்தூரம் நடக்க முடியாமல் போய்விடும் . இதன் பிறகு 
தலைவலி , பசியின்மை , அசீரணம் , தலைசுற்றுதல் , இருதயம் 
மெதுவாகத் துடித்தல் முதலிய நோய்கள் உண்டாகின்றன . 
முடிவில் நரம்பு மண்டலமும் இந் நோய்க்கு இலக்காகிறது . 

. 
உடலில் கீழ்ப்பாகத்திருந்து படிப்படியாக வாதநோய் ஏற்படத் 
தொடங்குகிறது . 


உடலில் மாவுப் பொருள் துண்டுகளாகப் பிரிந்து உயிரகத் 
துடன் சேர்ந்து எரிவதற்கு இவ் வைட்டமின் மிகவும் இன்றி 
யமையாதது . இது இல்லா விட்டால் , நரம்பு மண்டலத்தில் 
பிருவிக் அமிலம் ( pyrusic acid ) என்ற அமிலம் கெடாமலிருந்து 
நரம்பு நோய்களை உண்டாக்குகிறது . 


62 


உணவும் ஊட்டமும் 


இவ் வைட்ட மின் பல உணவுப் பொருள்களில் கிடைக்கிறது . 
ஆனால் , மிகவும் குறைந்த அளவிலேயே இருக்கிறது . 


தேவையான அளவு : அமெரிக்க நாட்டுத் தேசிய 
ஆராய்ச்சிக் குழுவின் கருத்துப்படி அடியிற்கண்ட 

அளவு 
வைட்டமின்- B , ( தையாமின் ) நாளொன்றுக்குத் தேவைப்படு 
கிறது . வைட்டமின்- B , உடைய சர்வதேச அடிப்படையளவு 

3 
3 மைக்ரோகிராம் அல்லது 

1000000 

கிராம் ஆகும் . 


ண் 


70 கிலோகிராம் எடையுள்ளவர் 

சுகவாசி -உழைப்பற்றவர் 


500 ச.தே. அ . 


600 


சாதாரண உழைப்பாளி 
அதிக உழைப்பாளி 


767 


பெண் 


400 


500 ச.தே. அ . 


56 கிலோகிராம் எடையுள்ளவர் . 

சுகமாக ஓய்வுடனிருப்பவர் 
சாதாரண உழைப்பாளி 
மிகுந்த உழைப்பாளி 
கருவுற்றிருப்பவர் 
பால் கொடுக்கும் தாய் 


600 


600 


767 


குழந்தை 


133 


ஓர் ஆண்டிற்குட்பட்டது 
1 முதல் 3 ஆண்டுவரை 
4 

6 


200 


267 


7 


9 


333 


10 


12 


13 


400 


சிறுமி 


13 


15 


467 


16 


20 


400 


வைட்டமின்கள் 


63 


சிறுவன் 


13 


15 


533 


16 


20 


667 


உணவுத் தானியங்களில் இவ் வைட்டமின் தவிட்டிலிருப்ப 
தால் , தானியங்களை மிஷின் களில் கொடுத்து , மிகுதியாக 
மினுக்க மினுக்க , அவைகளிலுள்ள இவ் வைட்டமின் குறை 
கிறது . அரிசியை நன்றாகக் கழுவுவதாலும் , சோற்றினின்றும் 
கஞ்சியை வடித்து எடுத்துவிடுவதாலும் , இவ் வைட்டமின் 
குறைந்துபோகிறது . ஆகையால் , கைக்குத்தல் அரிசியைப் 
பயன்படுத்துவது மிகவும் நல்லது . சோறு சமைக்கும்போது , 
அரிசியை மிகவும் கழுவக்கூடாது . கஞ்சியை வடித்து எடுத்து 
விடாமல் சோற்றைப் பொங்க வேண்டும் . சமையல் செய்யும் 
பாத்திரத்தில் , மிகவும் கூடுதலாகத் தண்ணீர் வைக்காமல் , 
தகுந்த அளவில் தண்ணீர் வைத்துச் சோறு சமைப்பதால் , 
கஞ்சி வடிக்க வேண்டியதில்லை . இக் காலத்தில் நமது அரசிய 
லாரும் கைக்குத்தலரிசியின் சிறப்பை நன்கு பரப்பி வருகிறார்கள் ; 
நாட்டு மக்களின் உடல் நலத்திலும் மிகுந்த அக்கறை காட்டி 
வருகிறார் கள் , 


வைட்டமின் B , கிடைக்கும் பொருள்கள் : முழு உணவுத் 
தானியங்களான பொருள்கள் , பட்டாணி , பாசிப்பயறு , 
உளுந்து முதலியவற்றிலும் , நிலக்கடலை , உருளைக் கிழங்கு , 
சர்க்கரைவள்ளிக் கிழங்கு , வெங்காயம் முதலியவைகளிலும் , 
முட்டையின் மஞ்சள் கரு , கல்லீரல் , இருதயம் , மூளை , சிறு நீர 
கங்கள் , பால் , காடிச் சத்து முதலியவைகளிலும் இவ் வைட்ட 
மின் காணப்படுகிறது . ஒவ்வொரு நாளும் , முழுத் தானிய 
உணவில் 4 அவுன்ஸும் , கீரை , காய்கறிகளில் 6 ஆவுன்ஸும், 
பருப்பு வகையில் 2 , 3 அவுன்ஸும் உண்டால் இவ் வைட்ட 
மினின் குறைவு ஏற்படாது . பாலில் இவ் வைட்டமின் சத்து 
மிகுதியாக இல்லை . 


வைட்டமின் - B , ( Vilamin - B2 ) இவ் வைட்டமினுள் , ரிபோ 
ஃப்ளேவின் ( riboflavine ) , நிகோடினிக் அமிலம் , 
பிரிடோக்ஸைன் ( Pyridoxine ) , ( வைட்டமின் B , பரேயடின் , 
பாண்டோனிக் அமிலம் ஆகிய பல பொருள்கள் அடங்கும் . 
இவற்றுள் ரிபோஃப்ளேவினும் , நிகோடினிக் அமிலமும் நமக்கு 
மிகவும் தேவையானவை . எனவே , அவற்றை ஈண்டுக் 
கவனிப்போம் . 


- 


இது தண்ணீரில் கரைகிறது . 

உணவும் ஊட்டமும் 
ரிபோஃப்ளேவின் : து பசுமை கலந்த மஞ்சள் நிற 
யாகவோ , அல்லது பாஸ்வர அமிலத்துடனோ அல்லது 
அடினாயின் அல்லது புரதத்துடனோ , வெவ்வேறு விகிதக் 
கலப்பில் சேர்ந்தோ காணப்படுகிறது . இச் சத்து , உடலின் 
வளர்ச்சிக்கு இன்றியமையாததென மெய்ப்பிக்கப்பட்டிருக் 


கிறது . 


நாள்தோறும் , நமது உடலிலிருந்து 500 முதல் 800 
மைக்ரோ கிராம் அளவுள்ள இவ் வைட்டமின் சத்து வெளி 
யேற்றப்படுகிறது . உடலுக்கு இதைச் சேகரித்து வைத்துக் 
கொள்ளும் திறனில்லை . இச் சத்துக் குறைவால் , வாயின் ஓரங் 
களிலுன்ள தோல் வெடிக்கின்றது ; அங்குப் புண் ஏற்படுகிறது . 
வாய்க்கும் மூக்கிற்கும் இடையிலுள்ள பகுதியில் எரிச்சல் 
உண்டாகிறது . நாக்கில் எரிச்சலும் புண்ணும் உண்டாகிறது ; 
நாக்குச் சிவந்துவிடுகிறது . கண்களும் சிவந்து விடுகின்றன . 


வேண்டிய அளவு : அமெரிக்க ஐக்கிய நாட்டுத் தேசிய 
ஆராய்ச்சிக் குழு , அடியிற் கண்டபடி இதன் தேவையைக் 
குறிப்பிடுகிறது : 


வயது வந்த ஆணுக்கு நாளென்றுக்கு 2.2-3.3 மிலிகிராம் 


வயது வந்த பெண்ணுக்கு 


1-8--2.7 


கருவுற்றிருக்கும் பெண்களுக்கும் பாலூட் 
டும் பெண்களுக்கும் 

2.5--3.0 


சிறுமிகளுக்கு வாலிபப் பருவம் வரை 


2.5 


சிறுமிகளுக்கு அதன பின்பு 


1-8 


பையன்களுக்கு 


2-4 


பையன்களுக்கு 16 வயது முதல் 20 
வயது வரை 


3.0 


நமது 

உணவில் வைட்டமின்- A- யும் , வைட்டமின்-B- யும் 
குறைவின்றி இருப்பின் , ரிபோஃளேவினும் சரியாகவே 
இருக்கும் . 


வைட்டமின்கள் 


65 


சில உணவுப் பொருள்களில் இருக்கும் ரிபோஃப்ளேவினின் 

அளவு 


ரிபோஃப்ளேவின் அளவு 

மிலிகிராம் 


உணவுப் பொருள் : 
ரொட்டி 


100 கிராமில் 


0.03-0.07 


பசளை 


0.06 


0.10-0.20 


சிறு கொட்டைகள் 
தேன் 


0.10 


பால் 


0.027-0.17 


பாலாடைக் கட்டி ( முழுப்பாலினின்றும் 
ஆனது ) 

0.71 
பாலாடைக் கட்டி ( ஆடை நீக்கியத 
னின்றும் ஆனது ) 

0.39-0.41 
பால் பொடி ( முழுப்பாலினின்றும் ஆனது ) 0.3-0.4 
பால் பொடி ( ஆடை நீக்கப்பட்ட பாலா 
லானது ) 

1-3 
தேயிலை 100 கிராமில் 

0-88 


ஊன் வகைகள் : 


காட் மீன் 


0.05-0.31 


1.6 


காளையின் கல்லீரல் 
செம்மறியாட்டிறைச்சி 
பன்றியின் கல்லீரல் 


007-0.32 


0.05-081 


கை , 


நிகோடினிக் அமிலம் : 

இது வைட்டமின் -B , வினுள் அடங்கும் முக்கிய சத்து ஆகும் . 
இது இல்லாவிட்டால் பெல்லக்ரா ( pellegra ) என்னும் நோய் 
உண்டாகிறது . இந் நோயின் தொடக்கத்தில் நெற்றி , கன்னம் , 

கால் ஆகியவற்றின் தோலில் எரிச்சல் ஏற்பட்டு ,, 
அவற்றின் நிறம் மாறுகிறது ; தோலில் வெடிப்புகள் உண்டா 
கின்றன . சிறிது காலத்திற்குப்பின் , அசீரணம் , அறிவு மந்தம் 
முதலியன ஏற்படுகின்றன இந் நோய் பெரும்பாலும் 
சோளத்தை 

முக்கிய உணவாகக் கொள்பவர்களுக்கே 
வருகிறது . 

5 


66 


உணவும் ஊட்டமும் 


ைைடய 


நிகோடினிக் அமிலத்தின் தேவையான அளவு 

சில அறிஞர்கள் , இது நாளொன்றுக்கு 10 மிலிகிராம் 
தேவை எனக் கூறுகிறார்கள் . அமெரிக்க நாட்டுத் தேசிய 
ஆராய்ச்சிக் கழகம் . இச் சத்து , நாளொன்றுக்கு , வயது 
வந்தவர்களுக்கு 15 - 23 மிலிகிராமும் , பெண்களுக்கு 12-23 
மிலி கிராமும் , குழந்தைகளுக்கு 4-12 மிலி கிராமும் , சிறுமி 
களுக்குப் பருவமடையும் வரை 14 மிலி கிராமும் , அதன் பிறகு 
12 மிலி கிராமும் , பையன்களுக்குப் பிள்ளைப் பருவத்தில் 16 மிலி 
கிராமும் , அதன் பிறகு வாலிபப் பருவம் வரை 20 மிலி கிராமும் 
தேவை என்று கருதுகிறது . இவ் வனைத்தையும் கருத்திற் 
கொண்டு நோக்கும்போது , நாளொன்றுக்கு இச் சத்தின் 12 மிலி 
கிராம் எல்லோருக்கும் போதுமானக் கொள்ளலாம் . 
பல்வேறு உணவுப் பொருள்களில் உள்ள நிகோடினிக் அமி 

அளவு அடியிற் கொடுக்கப்பட்டுள்ளது ( ஹட்சி 
உணவும் உணவுக் கொள்கைகளும் 

என்ற 
புத்தகத்தைத் தழுவியது ) . 
பொருள்கள் 

100 கிராமில் கிடைக்கும் 

அளவு 
தானியங்கள் : 

கோதுமை ( முழுக் கோதுமை ) 4-7-5.3 மிலி கிராம் 
கோதுமையின் முளை 

2.7 ---- 9.1 
கோதுமையின் தவிடு 

5.0 
கோ 

துமை மாவு ( வெள்ளை மைதா ) 0.9-11 
அரிசி ( மில்லில் குத்தியது ) 

1.6-2.4 
அரிசி ( புழுங்கல் ) 

3.8 

1.0-1.1 
சோளம் 

0.9-16 
ரொட்டி ( முழுக் கோதுமை மாவா 
லானது ) 

1.2 
ரொட்டி ( மைதா மாவாலானது ) 

0.5 


ஓட்ஸ் 


. 


பால் : 


பால் 


0.1-0.5 


2.5 


உலர்த்தப்பட்ட பால் 
ஆடை எடுக்கப்பட்டு , உலர்த்தப் 
பட்ட பால் 


4.3-15.0 


வைட்டமின்கள் 


67 


காய்கறிகள் : 

உருளைக்கிழங்கு 
காரெட் 
முட்டைக் கோசு 


1.0-2.0 கிராம் 

0.5 


0.3 


1.7 


1. 


பசளை 


பட்டாணி 


13.0 


சோயாபீன்ஸ் 


4-85 


பொருள்கள் 


100 கிராமில் கிடைக்கும் 

அளவு 


பழங்கள் : 


0.5 மிலி கிராம் 


தக்காளி 
ஆப்பிள் 


0.5 


ஊன் முதலியன : 


12.8 


3-18 


2.0 


9.3- 46.0 


3.8-19.4 


நாக்கு 
தசை 
மீன்கள் ஏறக்குறைய 
கல்லீரல் 
சிறுநீரகங்கள் 
இருதயம் 
மாமிச ரஸம் ( meat juice ) 
மாமிச சாரம் ( meat extract ) 
காடிச் சத்துச் சாரம் 
பீர் ( beer ) 


1-2-8.0 


34.5-61-5 


37.5--615 


47.7-49.7 


7.0 


இவ் வைட்டமின் சத்தின் குறைவு ஏற்படாதிருக்கப் 
பட்டாணி : முழுக்கோதுமை , காடிச் சத்துச் சாரம் , மாமிச 
ரஸம் , கல்லீரல் , நாக்கு முதலியவைகளைப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . 


பயோடின் ( Biotin ) : இதுவும் வைட்டமின்- B , வினுள் 
அடங்கும் . இதன் குறைவால் தசைகளில் வலி ஏற்படுகிறது . 
சோம்பல் உண்டாகிறது . இது குறைந்த அளவிலேயே 
தேவைப்படுவதாலும் , நமது உணவில் இது கிடைத்துவிடுவ 


88 


உணவும் ஊட்டமும் 


தாலும் , இதன் குறைவு ஏற்படுவதில்லை . பயோடின் தானி 
யங்கள் , சிறு கொட்டைகள் , காய்கறிகள் ஆகியவற்றில் காணப் 
படுகிறது பாலிலும் , அதனின்று செய்யப்படும் பொருள்களிலும் 
இது உள்ளது . கல்லீரல் , சிறுநீரகங்கள் , முட்டை ஆகியவற்றில் 
இது மிகுதியாக உள்ளது . 


ஃபாலிக் அமிலம் ( Folic acid ) : இது பச்சைக் கீரை 
களிலும் , காய்கறிகளிலும் , கல்லீரல் , சிறுநீரகங்கள் முதலிய 
வற்றிலும் மிகுதியாக உள்ளது . இரத்தக் குறைவு ( சோகை ) 
நோயைக் குணப்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது . 
சத்துகள் சரியான அளவில் நிறைந்துள்ள உணுவை உட்கொள் 
பவர்களுக்கு இச் சத்தின் குறைவு ஏற்படுவதில்லை . உளுந்து , 
கடலை போன்ற பருப்பு வகைகளிலும் , பசுமையான காய்கறிகள் , 
கீரைகள் முதலியவற்றிலும் , காடிச் சத்து , பால் , பாலாடைக் 
கட்டி , தயிர் , 

தயிர் , மெல்லிய மாமிசம் ( lean meat ) , கல்லீரல் ,, 
முட்டை முதலியவற்றிலும் இச் சத்து இருப்பதால் இவைகள் 
மூலம் இதைப் பெறலாம் . 


வைட்டமின் C அல்லது அஸ்கார்பிக் அமிலம் ( Ascorbic Acid ) 


இவ் வைட்டமின் ஒருவகை அமிலமாகும் . இது இரத்தத்தி 
லுள்ள சிவப்பு , வெள்ளை வடிவங்களின் வளர்ச்சிக்கு இன்றி 
யமையாததாகும் . இதன் குறைவினால் ஸ்கர்வி ( scurvy ) 
என்ற நோய் உண்டாகும் . களைப்பு , தலைசுற்றுதல் , மேல் 
வாயில் புண் , எலும்பு மூட்டுகளில் வலி முதலியன இந் நோயின் 
ஆரம் அடையாளங்களாகும் . இதன் பிறகு , மேல் வாயில் 
வீக்கமும் வலியும் ஏற்படும் ; இரத்தமும் வெளிபடத் தொடங்கும் , 
பற்கள் வலுவிழந்து போகும் . வேலை செய்யும்போது எலும்பு 
மூட்டுகளில் தாங்கமுடியாத வலி ஏற்படும் . சில சமயங்களில் 
மூக்கினின்றும் இரத்தம் வரலாம் ; தோலில் சில இடங்களில் 
இரத்தம் கட்டுவது போன்ற அடையாளங்கள் ஏற்படலாம் . இவ் 
வைட்டமினின் குறைவு ஏற்படின் , வெட்டுக் 

காயங்கள் , 
புண்கள் முதலியன விரைவில் குணமாவதில்லை . 


அஸ்கார்பிக் அமிலம் என்ற இவ் வைட்டமின் ஒருவகை 
வெண்ணிறப் பொடியாகும் . இது தண்ணீரிலும் சாராயத்திலும் 
( alcohol ) கரைகிறது . அதிக வெப்பமடையச் செய்வதால் இது 
அழிந்துவிடுகிறது . கரைப் பொருள்களும் ( alkalies ) இதை 
அழிந்துவிடுகின்றன . செடிகளிலுள்ள நுண்ணறைகளை ( cells ) 
அழிந்துவிடுகிறது . இச் செய்தியைப் பழங்கள் , காய்கறிகள் 


வைட்டமின்கள் 


69 


ஆகியவற்றைப் பக்குவப்படுத்தும்போதும் , சமைக்கும்போதும் , 
விற்கும்போதும் நினைவில் வைக்கவேண்டும் . 


உருளைக்கிழங்கு , பசலை , காரெட் போன்ற காய்கறிகளைப் 
பறித்து ஒரு நாள் வைத்திருந்தாலும்கூட , அவற்றிலுள்ள 
அஸ்கார்பிக் அமிலம் சிறிது குறையத் தொடங்குகிறது . ஆயினும் , 
ஒரு நாளுக்குத் தேவையான அஸ்கார்பிக் அமிலம் அவற்றில் 
இருக்கிறது . எவ்வளவுக்கெவ்வளவு இவைகளைப் பறித்தவுடன் 
உண்கிறோமோ , அவ்வளவுக்கவ்வளவு இவற்றினின்றும் மிகுதி 
யான அஸ்கார்பிக் அமிலத்தைப் பெறலாம் . பழங்களையும் காய் 
கறிகளையும் துண்டித்து அப் பகுதியைத் திறந்துவைத்திருந் 
தாலும் , இவ் வைட்டமின் 

குறையத் தொடங்குகிறது . 
செப்டம்பர் மாதத்தில் அறுவடையான உருளைக்கிழங்கில் 100 
கிராமுக்கு 30 மிலிகிராம் விதம் அஸ்கார்பிக் அமிலம் இருந்திருக்கு 
மாயின் , அக் கிழங்கைச் சேகரித்துவைப்பதால் , மார்ச் 
மாதத்தில் , அதில் 7 கிராம் அஸ்கார்பிக் அமிலம் குறைந்துவிடுவ 
தாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் . 


காய்கறிகளை மிகவும் கூர்மையான கத்தியால் துண்டிப்ப 
தாலும் , அவற்றிலுள்ள இவ் வைட்டமின் குறைந்து போகிறது . 
சிறுசிறு துண்டுகளாக அரித்து சமைப்பதைவிடப் பெரிய துண்டு 
களாக அரிந்து சமைப்பது நல்லது என்று கருதப்படுகிறது . 


பொதுவாக , 


சமைப்பதால் : 

வெப்பம் அஸ்கார்பிக் 
அமிலத்தை அழித்துவிடுவதாகப் பலரும் கருதுகிறார்கள் . 
ஆனால் , சோதனை செய்து பார்த்ததில் , சமைக்கும்போது 850 
சென்டிகிரேட் வெப்பத்தை விடக்குறைந்த வெப்பம் இருந்தாலே 
இவ் வைட்டமின் அழிகிறது என்பது தெரியவந்தது ஆகை 
யால் , காய்கறிகளையும் பழங்களையுப் குளிர்ந்த நீரில் போட்டுச் 
சுடவைத்தால் இவ் வைட்டமின் கட்டாயம் அழிந்துவிடும் . 
இதே போன்று , 85 ° சென்டிகிரேட் வெப்பத்திலும்கூட , வேறு 
குளிர்ந்த பொருள்களைப் ( காய்கறிகளையோ , பழங்களையோ ) 
போட்டால் , அப் பொருள்களின் சூட்டுக் குறைவினால் நீரின் 
வெப்பமும் குறையும் . இதனால் , இவ் வைட்டமினுக்குக் கேடு 
நேரும் . இதைக் கருத்திற்கொண்டு சிலர் , காய்கறி பழங்களைச் 
சமைக்கும்போது மூன்று நான்கு பகுதிகளாகப் பிரித்துக் 
கொதிக்கும் நீரில் போட்டுச் சமைக்கிறார்கள் . இதனால் நீரின் 
வெப்பநிலை அதிகம் குறையாது ; இம் முறையிலும் , அதிகத் 
தண்ணீரைப் பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . 
இல்லையென்றால் , அஸ்கார்பிக் அமிலம் நீரில் கரைந்து வீணாகி 


70 


உணவும் ஊட்டமும் 


விடும் . இதைத் தடுப்பதற்கு முதலில் சமைக்கப்பட்ட காய்கறி , 
பழங்களை வெளியே எடுத்துவிட்டு , அதே தண்ணீரில் : சமைக் 
கப்படவிருக்கும் காய்கறி , பழங்களைப் போடவேண்டும் . 


காய்கறிகளையும் கீரைகளையும் சமைக்கும்போது அவற்றில் 
பசுமை நிறம் மாறாமலிருப்பதற்காகவும் , அவை விரைவில் 
பக்குவமாவதற்காகவும் சில சமயங்களில் சோடா ( soda ) பயன் 
படுத்தப்படுகிறது . ஆனால் , சோடா காரப்பொருளான தால் 
அஸ்கார்பிக் அமிலம் அழிந்து போகிறது . சமைத்த பின்பு , 
நீண்ட நேரம்வரை , காய்கறிகளைச் சூடாக வைத்திருந்தாலும் , 
அவற்றிலுள்ள இவ் வைட்டமின் கெட்டுவிடுகிறது . இம் மாதிரிக் 
காய்கறிகளை 15 நிமிடங்கள் சூடாக வைத்திருப்பதால் , அவற்றி 
லுள்ள அஸ்கார்பிக் அமிலம் 25 % குறைந்துவிடுவதாகவும் , 
90 நிமிடங்கள் வைத்திருந்தால் 72 % குறைந்து விடுவதாகவும் 
ஆலிவர் ( Oliver ) என்னும் அறிஞர் கருதுகிறார் . எனவே , 
சமைக்கப்பட்டபின் எவ்வளவு விரைவில் காய்கறிகளை உண்ணு 
கின்றோமோ , அவ்வளவுக்கு இச் சத்து நமக்குக் கூடு தலாகக் 
கிடைக்கிறது . 


டப்பாக்களிலும் புட்டிகளிலும் பக்குவப்படுத்துதல் 


டப்பாக்களிலும் டின்களிலும் உணவுப் பொருள்களைப் பக்கு 
வப்படுத்தி அடைத்து வைக்கும்போது , அவைகளை நீண்ட 
நேரம் மிகுதியாகச் சூடுபடுத்துவதால் , அப் பொருள் களில் ஒரு 
வேளை அஸ்கார்பிக் அமிலம் இராது என நாம் கருதலாம் . 
ஆனால் , உண்மை அவ்வாறன்று . ஏனெனில் , இம் முறையில் , 
புதிய பழங்களும் புதிய காய்கறிகளுமே பயன்படுத்தப்பட 
முடியும் . அவைகளைச் சிறிது நேரம் கொதிக்கும் தண்ணீரில் 
வேகவைக்கிறார்கள் . இதனால் இவற்றிலுள்ள 

வைட்டமின் 
C- க்குக் கெடுதல் ஏற்படுவதில்லை . பிறகு டப்பாக்களிலும் புட்டி 
களிலும் அடைக்கும்போது அவற்றின் மேல்பாகத்தில் மிகவும் 
குறைந்த இடமே காலியாக விடப்படுகிறது . அவ்விடத்திலும் 
கூடக் காற்று மிகவும் குறைவாகவே இருக்கிறது . ஆகையால் , 
இம்முறைப்படி தயாரித்து அடைக்கப்பட்ட பழங்களிலும் , காய் 
கறிகளிலும் வைட்டமின் C- ன் அதிகக் குறைவு ஏற்படுவதில்லை . 
இத்தகைய பழங்களிலும் காய்கறிகளிலும் , கடைகளிலிருந்து 
வாங்கிச் சமைக்கப்படும் காய்கறி பழங்களிலுள்ள வைட்டமின் 
C- ஐவிடக் கூடுதலான அளவு வைட்டமின்- C கிடைப்பதாக 
நிபுணர்கள் கூறுகிறார்கள் . 


வைட்டமின்கள் 


11 


உலர்த்தல் : நம் நாட்டில் , மிகப் பழங்காலம் முதற் 
கொண்டே , காய்கறிகளை உலர்த்தி வற்றலிடும் பழக்கம் இருந்து 
வந்துள்ளது . தற்காலத்தில் விஞ்ஞான முறைப்படி , காய்கறி 
களை உலர்த்தி டப்பாக்களில் அடைத்துவைத்துக் கொள்ளும் 
போது அவற்றிலுள்ள காற்றை வெளியே எடுத்துவிடுவதால் , 
பொருள்களிலுள்ள அஸ்கார்பிக் அமிலத்திற்கு அதிகச் சேதம் 
ஏற்படுவதில்லை . வெடியுப்பு வாயுவில் இம் மாதிரிப் பொருள் 
களைச் சேகரித்து வைப்பதால் , அவற்றிலுள்ள அஸ்கார்பிக் 
அமிலம் குறைந்தது ஓராண்டுவரை கெடாமலும் குறையாமலும் 
இருக்கிறது , 

இவ் வைட்டமின் , நோயைத் தடுக்கும் ஆற்றலை மிகுதி 
யாக்குகிறது . குறிப்பாகக் காசநோய்க் கிருமிகளினின்றும் 
உடலைப் பாதுகாக்க இவ் வைட்டமின் பெரிதும் உதவுகிறது . 
இவ் வைட்டமின் நமது உடலில் சேராவிட்டால் , இரத்தத் 
திசுக்கள் ( tissues ) வலுவிழந்து விடுகின்றன ; காயங்கள் 
விரைவில் ஆறுவதில்லை ; முறியும் எலும்புகள் விரைவில் இணைவ 
தில்லை . இவ் வைட்டமின் , மாவுப் பொருள் உடலுடன் சேர்வ 
தற்கும் உதவுகிறது . 

இவ் வைட்டமின் எவ்வளவு தேவை என்பதுபற்றி அறிஞர்க 
ளிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது . வயதுவந்த 
ஆணுக்கு நாளொன்றுக்கு 75 மிலிகிராமும் , பெண்ணுக்கு 70 
மிலிகிராமும் , கருவுற்றிருக்கும் பெண்ணுக்கு 100 மிலிகிராமும் , 
தாய்ப்பாலூட்டும் தாய்மார்களுக்கு 150 மிலிகிராமும் , ஓரண்டிற் 
குட்பட்ட குழந்தைக்கு 30 மிலிகிராமும் ஒன்று முதல் மூன்று 
ஆண்டுகள் வரையுள்ள குழந்தைகட்கு 35 மிலிகிராமும் 4 முதல் 
6 வயது வரை 50 மிலிகிராமும் , 7-9 வயதுவரை 60 மிலிகிராமும் , 
10-12 வயதுவரை 75 மிலிகிராமும் , 13-20 வயதுவரை பெண் 
களுக்கு 80 மிலிகிராமும் , 13 - 15 வயதுள்ள பையன்களுக்கு 90 
மிலிகிராமும் , 16-20 வயதுவரை ஆண்களுக்கு 100 மிலிகிரா 
மும் இச் சத்துத் தேவையென்று அமெரிக்கத் தேசிய ஆராச்சிக் 
கழகம் கருதுகிறது . 

பல நிபுணர்களின் கருத்தை அடிப்படையாகக் கொண்டு , 
நாம் பொதுவாக , ஒவ்வொரு நாளும் , வயதுவந்தவர்களுக்கு 
30 மிலிகிராம் அஸ்கார்பிக் அமிலம் போதுமென்று கூறலாம் . 
ஆனால் , நோயாளிகளுக்கு இதைவிடக் கூடுதலான அளவு 
தேவை . காச நோயாளிகளுக்கு இவ் வைட்டமின் மிகவும் 
கூடுதலாகத் தேவை . இதே போன்று காய்ச்சல் உள்ளவர் 
களுக்கும் இது மிகுந்க அளவில் தேவைப்படும் . 


72 


உணவும் ஊட்டமும் 


இவ் வைட்டமினை நாம் எளிதில் பெறமுடியும் . ஏனெனில் , 
இது பல சாதாரணமான பழங்களிலும் மிகுதியாக உள்ளது . 
கோடையில் பழுக்கும் பழங்களில் இவ் வைட்டமின் மிகுதியாக 
இருக்கிறது . முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளிலும் இது 
மிகுதியாக உள்ளது . உடலின் உறுப்புகளில் கல்லீரலிலேயே 
இது அதிகமாக உள்ளது . 


பழங்களிலுள்ள இந்த வைட்டமினின் ( அஸ்கார்பிக் அமிலத் 
தின் ) அளவு அவைகள் பழுக்கும் பருவம் , அவற்றின் இனம் , 
வடிவம் இவற்றைப் பொறுத்து வேறுபடுகிறது . எடுத்துக்காட் 
டாக , கறுப்பு திராட்சையில் , சிறிய பழங்களை விடப் பெரிய 
பழங்களில் அதிக அஸ்கார்பிக் அமிலம் இருக்கிறது . தக்காளியில் 
சிறியவைகளில் கூடுதலான அமிலமும் , பெரியவைகளில் 
குறைந்த அமிலமும் இருக்கிறது . 


சாய்கறிகளிலும் பழங்களிலும் கிடைக்கும் அஸ்கார் பிக் 

அமிலத்தின் அளவு 


பொருள்கள் ( 100 கிராமில் ) 


வைட்டமின்- C- ன் 

அளவு 


பழங்கள் : 


திராட்சை 


1-4 மிலிகிராம் 


அன்னாசி 


10-63 


வாழை 


1-15 


தக்காளி 


13-39 


கறுப்பு திராட்சை 


136-353 


- 


சிவப்பு திராட்சை 


50 


ஆரஞ்சு 


16-99 


ஆரஞ்சுச்சாறு 


28-89 


பேரிக்காய் 


1-10 


எலுமிச்சை 


32-58 


இலந்தை 


0 : 5- 5 


வைட்டமின்கள் 


78 


பொருள்கள் ( 100 கிராமில் ) 

வைட்டமின் - ன் 

அளவு 
காய்கறிகள் ( பச்சையாகப் பயன்படுத்தினால் ) : 
வெள்ளரிக்காய் 

1--18 மிலிகிராம் 


மிளகு 


12--330 


காரட் 


4 


தக்காளி 


13-39 


வெங்காயம் 


14 


| 


காலிஃப்ளவர் 


19--101 


முட்டைக்கோசு 


20--124 


முள்ளங்கி 


12-20 


தகுந்தபடி உணவுப் பொருள்களைப் பொறுக்கியெடுத்துப் 
பயன்படுத்தினால் , இவ் வைட்டமின் 

குறைவு 

ஏற்படாது 
என்பதை மேலே கெப்டுக்கப்பட்ட செய்திகளிலிருந்து அறிய 
லாம் . இவற்றைத் தவிர , இந்தியாவில் எல்லா இடங்களிலும் 
நெல்லிக்காய்க் கிடைக்கிறது . இதில் அஸ்கார்பிக் அமிலம் 
மிகுந்த அளவில் இருக்கிறது . புதிய நெல்லிச்சாற்றில் , ஆரஞ்சுச் 
சாற்றைவிட 20 மடங்கு கூடுதலாக வைட்டமின்- C இருக்கிறது . 
ஒரு நெல்லிக்காயில் , ஏறக்குறைய இரண்டு ஆரஞ்சுகளிலிருக்கும் 
அஸ்கார்பிக் அமிலம் காணப்படுகிறது . நெல்லிக்காயை 
உலர்த்தினாலும் கூட , இதிலிருக்கும் வைட்டமின் C குறைவ 
தில்லை . ஆகையால் , இக் கனிகள் கிடைக்கும் பருவத்தில் , 
இவற்றைத் துண்டுகளாக்கி , விரைவாக வெயிலில் உலர்த்திப் 
பொடி செய்து , குளிர்ந்த இடத்தில் , ஈரம் படாமல் , பக்குவமாகச் 
சேகரித்து வைக்கலாம் . இம் மாதிரியாகத் தயாரிக்கப்பட்ட 
பொடியில் , ஒரு கிராமில் 10 முதல் 16 மிலிகிராம் வரை வைட்ட 
மின்- C இருக்கிறது . 


இதேபான்று நல்ல நெல்லிக்கனிகளை நன்றாகக் கழுவி , 
அவற்றினின்றும் கொட்டைகளை நீக்கிவிடவேண்டும் மீதியுள்ள 
பொருளின் எடையில் பாதி அளவு எடையுள்ள உப்பைச் 
சேர்த்து , நன்றாகக் குலுக்கி , சில நாட்கள் வரை வெயிலில் 
வைக்கவேண்டும் . இவ்வாறு செய்வதற்கு 

பாத்திரத் 
தையோ அல்லது கண்ணாடி ஜாடியையோ பயன்படுத்த 
வேண்டும் . 


மண் 


74 


உண்வும் ஊட்டமும் 


பயன் 


குளிர்காலத்தில் அதில் ஈரம் புகாதபடி நன்கு மூடிவைக்க 
வேண்டும் . நெல்லிக்காய் கிடைக்காத 

காலங்களில் 
சட்டினிக்குப் பயன்படும் . இதனால் சிறு உருண்டை கள் ( மாத் 
திரைகள் ) செய்து சீரண சக்தியைப் பெருக்குவதற்குப் பயன் 
படுத்தலாம் . இம் மாத்திரைகள் வாந்தி எடுத்தலையும் , பித்தக் 
கோளாறுகளையும் தடுப்பதற்குப் பெரிதும் பயன்படும் . 

நெல்லிக்காயை ஊறுகாயாகவும் பயன்படுத்தலாம் . இவை 
களைச் சமைத்து , உப்புக் கரைசலில் போட்டும் 
படுத்தலாம் . 

கடலை , பாசிப்பயறு முதலிய பயறுவகைகளை ஒரு நாள் 
தண்ணீரில் ஊறவைத்தால் அவைகள் முளை விடுகின்றன . இந்த 
நிலையில் இவைகளில் வைட்டமின்- C மிகுதியாக உள்ளது . 
இவ்வாறு முளைவிட்ட தானியங்களை உண்பதால் நாம் மிகுதி 
யான வைட்டமின் C ஐப் பெறலாம் . 

பயறு வகைகளையும் , தானிய வகைகளையும் முளைவிடச் 
செய்வதற்கு , அவைகளை முதலில் 24 மணி நேரம் நீரில் ஊற 
வைக்கவேண்டும் . பிறகு அவைகளை , ஈரத்தரையிலோ அல்லது 
கம்பளி மீதோ பரப்பி , ஓர் ஈரத்துணியால் மூடிவைக்கவேண்டும் , 
இத்துணியின்மீது அவ்வப்பொழுது தண்ணீரைத் தெளித்து 
உலராமல் வைத்திருக்க வேண்டும் . இரண்டு மூன்று நாட்களில் 
இவைகளில் முளை வெளிவரும் . இவற்றைப் பச்சையாகவோ 
அல்லது சிறிது சமைத்தோ சாப்பிடலாம் . 

ஆனால் , 10 நிமிடங் 
களுக்கு மேலாக இவற்றைச் சமைத்தால் இவ் வைட்டமினுக்குக் 
கேடு ஏற்படும் . இம்மா திரியான பயறுகளில் 100 கிராமில் 
10-15 மிலிகிராம் வைட்டமின்- C இருக்கலாம் . 


வைட்டமின்-D ( Vitamin - D ) 


ஒருவகை வைட்டமின் இல்லாமற்போவதால் எலும்புகள் 
சரியாக இருப்பதில்லை என்பதையும் , பற்கள் கெட்டுவிடுகின்றன 
என்பதையும் பல பரிசோதனைகள் மூலம் எட்வர்ட் மெலன்பி 
( Mellanby ) என்பவரும் அவரது மனைவியாரும் கண்டுகொண்ட 
னர் . அவர்கள் நாய்க்குட்டிகளுக்கு ஆடை எடுக்கப்பட்ட பால் , 
ரொட்டி , ஆலிவ் எண்ணெய் ஆகியவைகளை மட்டுமே உண 
வாகக் கொடுத்தனர் . அவைகளுக்குக் கணைநோய் ( rickets ) 
ஏற்பட்டது . அவைகளின் பற்களில் வெண்பூச்சு ( enamal ) 
இன்மை தெரியவந்தது . ஆலிவ் எண்ணெய்க்குப் பதிலாகக் 
காட் லிவர் எண்ணெயைக் கொடுத்ததும் இந் நிலை மாறியது . 
காட் லிவர் எண்ணெய் , 

எண்ணெய் , சூரியனின் கதிர்கள் , முக்கியமாக 


வைட்டமின்கள் 


75 


அல்ட்ராவயலட் கிரணங்கள் ( ultraviolet rays ) ஆகியவை கணை 
நோயைக் குணப்படுத்து கின்றன வென்பது , ஏறக்குறைய கி.பி. 
1923 ஆம் ஆண்டையொட்டியே திட்டவட்டமாகத் தெரிய 
வந்தது . தோலில் உள்ள ‘ ஸ்டெரால் ( sterol ) என்ற ஒரு 
பொருள் மீது அல்ட்ரா வயலட் கிரணங்கள் படுவதால் அப் 
பொருள் வைட்டமின் -D- யாக மாறுகிறது . இந்த வைட்டமின் 
இரத்தத்துடன் சேர்ந்து கணைநோயைப் போக்குகிறது . 
உ.ணவுப் பொருள்களின்மீதும் , சூரிய வெளிச்சம் படும்போது 
இதே மாறுதல் ( அவற்றிலுள்ள ஸ்டெராலை வைட்டமின் -D யாக 
மாற்றுதல் ) ஏற்படுகிறது . எனவே , எண்ணெயை ஒரு தட்டில் 
விட்டு , புழுதியும் , அழுக்கும் , தூசியுமில்லாத ஒரு தூய்மையான 
இடத்தில் சிறிது நேரம் வெயில் படும்படி வைத்திருந்து , பிறகு 
பயன்படுத்தினால் மிகவும் நன்மையுள்ளதாக இருக்கும் . 


கள் . 


எர்கட் ( ergot ) என்ற பொருளிலும் , உடலிலுள்ள ஸ்டொரலி 
லும் அல்ட்ராவயலட் கிரணங்கள் படுவதால் ஏற்படும் பொருள் , 
கணைநோயைப் போக்குவதில் மிகவும் சக்திவாய்ந்ததாக 
உள்ளது . இதைக் கால்சிஃபெரால் ( calciferol ) என்று கூறுகிறார் 

கணைநோயைப் போக்குவதில் , இது காட்லிவர் எண் 
ணெயைவிட 400,000 மடங்கு அதிக வலுவுள்ளது என்று 
கருதப்படுகிறது . ஆனால் , இவ்விரு பொருள்களிலுள்ள 
‘ ஸ்டெரால் ஒன்றோடொன்று வேறுபட்டவையாகும் . கால்சில் 
ஃபெரால் எலிகளுக்குண்டாகும் கணைநோயைப் போக்குகிறது ; 
ஆனால் , கோழிக்குஞ்சுகளுக்கேற்படும் கணைநோயைப் போக்கு 
வதில்லை . காட்லிவர் எண்ணெய் இதைப் 

போக்குகிறது . 
வைட்டமின் -D- யின் 6 அல்லது 8 வடிவங்கள் இருக்கக்கூடு 
மென நம்பப்படுகிறது . இவற்றுள் சில இயற்கையானவை ; 

செயற்கையாகச் செய்யப்படுவனவாகும் . செயற்கை 
முறையில் தயாரிக்கப்படும் கால்சிஃபெரால் , 
வைட்டமின் -D , என்று வழங்கப்படுகிறது . காட்லிவர் எண்ணெ 
யிலுள்ள கால்சிஃபெரால் வைட்டமின் -D , என்று கூறப்படு 


சில 


பொதுவாக , 


கிறது . 


கணை நோய் எல்லா வயதுகளிலும் உண்டாகலாம் .. ஆயி 
னும் , பெரும்பாலும் குழந்தைகளிடமே இது மிகுதியும் காணப் 
படுகிறது . பொதுவாக நான்கு மாதக் குழந்தைகளிலிருந்து 18 
மாதக் குழந்தைகள் வரை இந் நோய்க்கிலக்காகின்றனர் . 
நோயுள்ள குழந்தைகளின் எலும்புகள் வலுவிழந்துவிடுகின்றன . 
குழந்தைகள் வலுக்குறைந்து மெலிந்து போகின்றன . அவை 
களின் வயிறு வீங்கி முன்னால் தள்ளப்படுகிறது . பெரியவர் 


16 


ணவும் ஊட்டமும் 


களான பின்பும் , சிறு நீரகங்களின் நோய் காரணமாக இந் நோய் 
ஏற்படலாம் . கருவுற்ற பெண்களுக்கும் , தாய்ப்பாலூட்டும் தாய் 
மார்களுக்கும் சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரச் சத்து இவற்றின் 
குறைவினால் இந் நோய் ஏற்படுகிறது 


குழந்தைகளுக்கு இந் நோய் வராமல் தடுப்பதற்குத் தாயார் 
கருவுற்றிருக்கும்போதே சுண்ணாம்புச் சத்தும் , வைட்டமின்- D 
யும் மிகுதியாக உட்கொள்ள வேண்டும் . எலும்புகள் , பற்கள் , 
இவற்றின் அமைப்பு கருவிலேயே தொடங்குகிறது . பிறகு அது 
12-21 வயதில் முடிவுறுகிறது . இச் சமயத்தில் போதிய அளவு 
சுண்ணாம்புச் சத்தும் , வைட்டமின்- D- யும் உணவில் 
வேண்டும் . இவ் வைட்டமின் இல்லா விட்டால் , சுண்ணாம்புச் 
சத்தும் பாஸ்வரச் சத்தும் உடலுடன் நன்றாக ஒட்டுவதில்லை . 


சேர 


காட் மீனெண்ணெய் , சில மீன்கள் , மாமிசம் ஆகியவற்றைத் 
தவிர , வேறு சில பொருள்களிலேயே இவ் வைட்டமின் காணப் 
படுகிறது . பாலில் இது மிகவும் குறைந்த அளவிலேயே இருக் 
கிறது . இதில் , இதன் அளவைச் செயற்கை முறையில் அதி 
கரிக்கச் செய்கிறார்கள் . இவ்வாறு சேர்க்கப்பட்ட வைட்டமின்- D 
மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது . கோடையில் வெயிலின் 
காரணத்தால் பாலில் இவ் வைட்டமினின் அளவு கூடுதலாகவும் , 
குளிர்காலத்தில் குறைவாகவும் இருக்கிறது . 


முன்னால் கூறியபடி , இது காட் மீணெண்ணெயில் மிகுதி 
யாக இருக்கிறது . ஹாலிபுட் மீனெண்ணெயில் இது மிகுதி 
யாக உள்ளது . 


மீனெண்ணெய் துர் நாற்றம் வீசுவதால் அதைக் குடிப்ப 
தற்குக் கஷ்டமாக இருக்கிறது . குழந்தை சிறு வயதிலிருந்தே 
இதைக் குடிக்கப் பழகியிருந்தால் , பின்னர் சிரமம் ஏற்படுவ 
தில்லை . மருந்தாகச் சில சமயங்களில் இதைப் பயன்படுத்து 
கிறவர்கள் , இதை உறைகளிலிட்டு ( capsules ) நாற்றம் தெரியா 
மல் உட்கொள்ள முடியும் . 


இவ் வைட்டமின் பால் , வெண்ணெய , நெய் , முட்டை , 
மாமிசம் முதலியவற்றிலிருந்து கிடைக்கிறது . நம் நாடு வெப்ப 
நாடாகையால் , ஆண்டு முழுவதும் இங்கு வெயில் இருக்கிறது . 
வெயிலில் வேலை செய்பவர்களுக்கும் , அதில் விளை யாடும் 
குழந்தைகளுக்கும் கணைநோய் வருவதில்லை . 

முகமூடியும் , 
திரையும் ( பர்தா ) போட்டுக் கொண்டு இருட்டில் வசிக்கும் 
பெண்களுக்கு இந் நோய் வருகிறது .. அவர்கள் 

அவர்கள் உணவுப் 


வைட்டமின்கள் 


77 


பொருள் களில் சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரச் சத்து , வைட்ட 
மின்- D ஆகியவைகள் நன்கு சேரும்படியாகப் பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . அவ்வாறு செய்தால் 

செய்தால் அவர்களுக்கு இந்நோய் 
வராமல் தடுக்க முடியும் . 


கணைநோய் ஏற்பட்டுள்ள குழந்தைகளின் உடலின்மீது 
காட்லிவர் எண்ணெயைத் தடவி , 

காலையில் 

நாள்தோறும் 
வெயிலில் படுக்கவிட்டு வைப்பதால் , இந் நோய் விரைவில் 
நீங்கும் . 

வைட்டமின்- E ( Vitamin - E ) 
விஞ்ஞானிகள் எலிகளைக்கொண்டு பரிசோதனை நடத்திய 
தில் , அவைகள் இனவிருத்தி செய்வதற்குக் கொழுப்பில் கரை 
யும் ஒருவகை வைட்டமின் அவைகளுடைய உணவில் சேர்ந் 
திருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டனர் . இவ் வைட்ட 
மின் இல்லாவிட்டால் , ஆண் எலி கருவுறச் செய்வதற்கான 
வலிமையற்றதாகி விடுகிறதென்றும் , பெண் எலி மலடாகவோ 
அல்லது கருவுற்றாலும் அக் கருவை நன்கு வளர்த்து , முழு 
வளர்ச்சியடைந்த குட்டியாகப் பெற்றெடுக்கும் ஆற்றல் இல்லா 
மலோ போய்விடுகிறது என்றும் , கருச்சிதைவு ஏற்படுகிறதென் 
றும் தெரியவந்தது . இச் செய்திகள் மனிதர்களுக்கும் பொருந்து 


கின்றன . 


இவ் வைட்டமின் முளைவிட்ட கோதுமையிலிருந்து எடுக்கப் 
படும் எண்ணெயில் மிகுதியாக உள்ளது . பசுமையான இலைகள் , 
பசலைக்கீரை , தக்காளி , சேர்யாபீன்ஸ் , பால் ஆகியவற்றிலும் 
இது இருக்கிறது . 
பொதுவாக , மக்களுக்கு இவ் வைட்டமினின் 

குறைவு 
ஏற்படுவதில்லை . ஆனால் , சில பெண்களுக்கு , இவ் வைட்ட 
மினின் குறைவினால் கருச்சிதைவு ஏற்படுகிறது . அவர்களுக்கு 
இவ் வைட்டமின்- E யைக் கூடுதலான அளவில் கொடுத்தால் , 
இக்குறை நீங்கிவிடும் . வைட்டமின்- A , B , C , D ஆகிய மற்ற 
வைட்டமின்கள் போதிய அளவு கிடைக்கப்பெற்றால் , அநேக 
மாக இவ் வைட்டமினும் கிடைத்துவிடுகிறது ; இதன் குறைவு 
ஏற்படுவதில்லை . 
பிற வைட்டமின்கள் - வைட்டமின்-K ( Vitamin - K ) 
விஞ்ஞானிகளும் , 

உணவியல் 

அறிஞர்களும் தங்கள் 
ஆராய்ச்சியை நடத்திக்கொண்டே யிருக்கிறார்கள் . அவர்கள் 
புதிய புதிய செய்திகளையும் கண்டுபிடித்துக் கொண்டேயிருக் 


78 


உணவும் ஊட்டமும் 


கிறார் கள் . எனவே , வெவ்வேறு செயல்களுக்கு 

, வேண்டிய 
வெவ்வேறு வைட்டமின்களையும் கண்டுபிடிக்கின்றனர் . இம் 
மாதிரியான புதிய கண்டுபிடிப்புகளில் கி.பி. 1939 - ல் வைட்ட 
மின்- K முக்கிய இடம் பெற்றது . 


இவ் வைட்டமின் , இரத்தம் உறைவதற்கு மிகவும் இன்றி 
யமையாதது . நமது உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் , 
அப்பகுதியிலிருந்து இரத்தம் வெளிப்படுகிறது . சிறிது நேரத் 
திற்குப் பிறகு இரத்தம் வருவது நின்று போவதைப் பொதுவாக 
நாம் பார்க்கிறோம் . இரத்தம் காயத்தின்மீது உறைந்து போய் , 
இரத்தக் குழாயினுள்ளிருந்து மேலும் இரத்தம் பெருக்கெடுத்து 
வெளியே வராமல் தடுக்கிறது . இவ்வாறு இரத்தம் உறையா 
விட்டால் , வெட்டுக் காயங்களிலிருந்து இரத்தம் நில்லாது 
பெருகிக்கொண்டேயிருக்கும் . இதனால் 

இரத்தம் 
குறைந்து கொண்டே வந்து சாவு ஏற்படும் . இம் மாதிரிக் காயங் 
களிலிருந்து வெளிவரும் இரத்ததைச் சிறிது நேரத்தில் 
உறையச் செய்வதற்கு வைட்டமின்- K மிகவும் இன்றியமை 
யாதது . 


உடலில் 


இவ் வைட்டமின் , முட்டைக்கோசு , பசலை , பச்சைப் 
பட்டாணி முதலியவற்றிலுள்ளது . பழங்களிலும் தானியங்களி 
லும் இது இல்லை . இக் கொழுப்பில் கரைகிறது . ஆனால் , 
தண்ணீரில் கரைவதில்லை . எனவே , பித்தப் பை நோயுற்றிருக் 
கும் போது இதன் குறைவு ஏற்படுகிறது . 


மேற்கூறியவகைளிலிருந்து , பச்சைக் காய்கறிகள் , கீரை 
கள் , வெவ்வேறு உணவுத் தானியங்கள் ஆகியவைகளை உட் 
கொள்ளும் மக்களின் உணவில் இவ் வைட்டமினின் குறைவு 
ஏற்படுவதில்லையென்று அறியலாம் . காய்கறிகள் கிடைக்கா 
விட்டாலும் கூடப் பெருங்குடலிலிருந்து நுண்ணுயிர் அணுக்கள் 
மூலம் ( microbes ) இவ் வைட்டமின் 

இவ் வைட்டமின் தயாரிக்கப்படுகிறது . 
எனவே , 

வைட்டமினின் குறைவு ஏற்படுவதற்கான 
வாய்ப்பு மிகவும் அரிதாகும் . கந்தகம் கலந்துள்ள மருந்துகளை 
மிகுதியாக உட்கொள்வதால் , சில சமயங்களில் பெருங்குடலி 
லுள்ள நுண்ணுயிரணுக்களின் வலுக்குறைந்துவிடுகிறது . அப் 
பொழுது இவ் வைட்டமினை உண்டாக்கும் ஆற்றல் குறைந்து 
இதன் குறைவு ஏற்படலாம் . பிறக்கும்போது குழந்தையின் 
பெருங்குடலில் இந் நுண்ணுயிரணுக்கள் இருப்பதில்லை இரண்டு 
மூன்று நாட்களிலேயே அவை அதன் பெருங்குடலில் போதிய 
அளவில் உண்டாகிவிடுகின்றன . ஆகையால் , தாயின் இரத்தத் 


வைட்டமின்கள் 


79 


தில் இவ் வைட்டமின் சத்து இல்லையென்றாலும் , அவளுடைய 
உடம்பில் இதைத் தயாரிக்கும் ஆற்றல் இல்லையென்றாலும் , அச் 
சமயம் குழந்தையிடமும் இவ் வைட்டமினின் குறைவு ஏற்படு 
கிறது . அப்பொழுது குழந்தைகளுக்கு இரத்தப் பெருக்கு 
( bleeding ) நோய் ஏற்படக்கூடும் . 


ை 


வைட்டமின்- A- யும் C- யும் குறைவில்லாதிருக்கும் உணவில் 
இவ் வைட்டமின்- K- யும் குறைவின்றி இருக்கிறது . எனவே 
உணவியல் நூலில் இதைப்பற்றி மிகுதியாகக் கவனிப்பதற் 
கில்லை . 


இக்காலத்தில் பல்வேறு வைட்டமின்களையும் , அவற்றின் 
இரசாயன அமைப்பின் ( chemical structure of composition ) 
அடிப்படையில் செயற்கை முறையில் செய்கிறார்கள் . இவற்றின் 
மூலம் , வைட்டமின் களின் குறைவு எளிதில் போக்கப்படுகிறது . 
ஆயினும் , வைட்டமின்களின் குறைகள் மட்டும் தனியாக 
ஏற்படுவதில்லை . ஆகையால் , 

, 

நாம் சிறந்த கலப்புணவை 
( mixed diet ) உட்கொண்டால் , இக் குறைகள் இரா . பால் , 
பாலினின்றும் கிடைக்கும் பொருள்கள் , பழங்கள் , புதிய காய்கறி 
கள் , தானியங்கள் , முட்டை , மீன் முதலியவைகளைப் போதிய 
அளவு உட்கொண்டால் , இப்பொழுது அறியப்பட்டுள்ள எல்லா 
வைட்டமின்களும் . இனிக் கண்டுபிடிக்கப்படக்கூடிய எல்லாச் 
சத்துக்களுமே குறைவின்றிக் கிடைக்கும் . 


. 


6. உஷ்ண அளவு எண்கள் 

( Calories ) 


உடலுக்கு , வேலை செய்ய வலுவைக் கொடுப்பதற்காக நாம் 
உண்ணுகிறோம் என்று முன்பு கண்டோம் . வேலை செய்யாமல் 
ஒருவன் சும்மா இருந்தாலும் கூடச் சாப்பிட வேண்டியிருக்கிறது . 
ஒன்றும் செய்யாது படுத்துக்கொண்டே 

யிருந்தாலும் கூட , 
உண்ணாவிடில் வலுக்குறைந்து போகிறது . ஏன் இவ்வாறு 
ஏற்படுகிறது ? ஏனெனில் , நாம் வெளியே வேலை செய்யாவிட் 
டாலும்கூட , நம் உடலினுள் எப்பொழுதும் வேலைகள் நடந்து 
கொண்டேயிருக்கின்றன . இரத்தம் எப்பொழுதும் எல்லாப் 
பகுதிகளுக்கும் சென்று சுற்றிக் கொண்டேயிருக்கின்றது . ஒவ் 
வொரு விநாடியும் காற்று உடலுள் புகுந்து வெளியே வந்து 
கொண்டேயிருக்கிறது . இருதயம் 

ஒயாது ஒழியாது எப் 
பொழுதும் தனது வேலையைச் செய்து கொண்டேயிருக்கிறது . 
இவ் வேலைகள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறச் சக்தி இன்றி 
யமையாததாகும் . இந்தச் சக்தியைப் பெற உணவு மிகவும் 
தேவைப்படுகிறது . 


சக்தியின்றி வாழ்க்கை இல்லை . மரஞ்செடி கொடிகள் 
தங்கள் சக்தியை விதைகள் , தண்டுகள் , வேர்கள் ஆகிய 
வற்றில் சேரித்து வைக்கின்றன . விலங்குகள் , பறவைகள் , 
மக்கள் முதலிய உயிரினங்கள் இவ்வாறு சேகரித்து வைக்கப் 
பட்ட சக்தியை உண்டு , தங்களுக்கு வேண்டிய சக்தியைப் 
பெறுகின்றன . நடப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நமக்கு 
வேண்டிய சக்தியை நாம் மறைமுகமாக ( மரஞ்செடிகள் மூலம் ) 
சூரியனிடத்திலிருந்து பெறுகிறோம் . 


சக்தி எங்கும் நிறைந்துள்ளது . இது வெவ்வேறு வடிவில் 
நமக்குக் கிடைக்கிறது . இது அழிவற்றது . உயிர்களுக்கு மிகவும் 
இன்றியமையாதது . 

இதன் மூலமே நாம் உயிர்வாழ்கிறோம் . 
சஞ்சரிக்கிறோம் . வேலைகள் செய்கிறோம் . நமது 

சக்திக்கு 
அடிப்படையானது உணவாகும் . இவ் உணவை மரஞ்செடி 
கொடிகள் , சூரிய சக்தியினின்று ஒளிக்கிரணங்கள் மூலம் 
பெற்றுச் சேகரித்து வைத்துக் கொள்கின்றன . பிற உயிர்களின் 


ஷ்ண அளவு எண்கள் 


81 


ஊனையே தின்னும் சிங்கம் , புலிபோன்ற வனவிலங்குகளும்கூடத் 
தங்களுக்கு வேண்டிய சக்தியைப் பெற மறைமுகமாகத் தாவரங் 
களையே சார்ந்திருக்கின்றன என்பதை நாம் ஈண்டு நினைவிற் 
கொள்ள வேண்டும் . ஏனெனில் , இவ் விலங்குகள் கொன்று 
தின்னும் ஆடுமாடு போன்ற விலங்குகள் , தங்களுடைய 
உணவைத் தவரங்களிலிருந்தே பெற்று உயிர் வாழ்கின்றன . 
எனவே , தாவரங்கள் இன்றேல் , ஆடுமாடுகள் போன்ற , மரக் 
கறி உணவை மட்டுமே உண்ணும் உயிரினங்கள் இருக்கமுடி 
யாது . 

இவைகள் இன்றேல் , புலிபோன்ற ஊன் உணவையே 
தின்னும் உயிரினங்கள் வாழ முடியாது . ஆகையால் , ‘புலிக்கும் 
புல் வேண்டும் என்று சொல்லலாம் . 


இவ்வாறு சக்தி மிகவும் இன்றியமையாததாக இருப்பதால் , 
விஞ்ஞானிகள் , ஒரு நாளுக்கு ஓர் ஆளுக்கு எவ்வளவு சக்தி 
தேதவை , அதை எவ்வாறு அளக்கலாம் என்பவைகளை அறிய 
மிகுந்த 

ஆவலுடையவர்களாக இருக்கிறார்கள் . சக்தி 
அழியாதது ; வெவ்வேறு வகையான சக்திகளை , ஒன்றை மற் 
றொன்றாக மாற்றிக் கொள்ளலாம் . 

ஆகையால் , ஒருவகைச் 
சக்தியை மற்றொரு வகைச் சக்தியாக மாற்றத் தெரிந்து கொண் 
டால் , எந்த வடிவத்தில் சக்தி இருந்தாலும் அதை அளந்து 
கணக்கிட முடியும் . 

எடுத்துக்காட்டாக , நாம் ஒரு பவுண்டு பளுவைத் தரையி 
லிருந்து ஓர் அடி உயர்த்துவதாக வைத்துக் கொள்வோம் . 
இதில் பூமியின் இழுப்புச் சக்திக்கு ( gravitational force ) எதிராகப் 
பொருளை உயரத் தூக்குவதால் , நாம் நமது வலுவைப் ( சக்தி ) 
பயன்படுத்த வேண்டியிருக்கிறது . இதை நாம் ஓர் அடிப் 
பவுண்டு ( one food - pound ) வேலை செய்வதாகக் கூறலாம் . 
இதேபோன்று , ஒரு பவுண்டு தண்ணீரை ஃபாரன்ஹீட் உஷ்ண 
மானியில் ( Farenheit thermometer ) ஒரு டிகிரி ( degree ) சூடு செய் 
வதால் , அச் சக்தியை ( உஷ்ண சக்தியை ) 772 அடிப்பவுண்டு 
வேலை செய்யும் சக்திக்குச் சமம் என்று கூறலாம் . இதே 
விகிதத்தில் உடலின் சக்தியை உஷ்ண சக்தியாக மாற்றலாம் . 
பொதுவாக , 

ஒரு நாளுக்கு வேண்டிய உடலின் சக்தியை 
உஷ்ண அளவு எண்களில் ( calories ) கணக்கிடும் வழக்கம் 
விஞ்ஞானிகளிடம் காணப்படுகிறது . இவ்வாறு உடலுக்குத் 
தேவையான சக்தியைக் குறிப்பிடும் எண்களே உஷ்ண அளவு 
எண் காளகும் . 

இப்படி நாடோறும் உடலுக்கு வேண்டிய சக்தியை உஷ்ண 
அளவு எண்களில் , அதாவது , உஷ்ண சக்தியில் கூறுவதால் 

6 


82 


உணவும் ஊட்டமும் 


-- 


இரண்டு சௌகரியங்கள் 

ஏற்படுகின்றன . அவையாவன : 
( 1 ) இம் முறையில் கொடுக்கப்படும் எண்களைக் கூறுவது எளிதா 
கிறது . இவ்வெண் , 

ஆயிரங்களில் கொடுக்கப்படுகிறது . 
எடுத்துக்காட்டாக , ஒரு மனிதனுக்கு , நாள் ஒன்றுக்கு 3000 
உஷ்ண அளவு எண்கள் சக்தி தேவைப்படுகிறதென்று நாம் 
கூறுகிறோம் . இதையே நாம் வேறு அளவில் கூறவேண்டுமானால் , 
12,92,000 கிலோகிராம் மீட்டர் என்றோ, அல்லது 93,70,000 
அடிப்பவுண்டு சக்தி என்றோ கூறவேண்டியிருக்கும் .. 

இவ் 
வெண்கள் சௌகரியமாக இல்லை . ( 2 ) உடலிலும் , வேறு இடங் 
களிலும் வெளிப்படும் எல்லா விதச் சக்திகளும் முடிவில் உஷ்ண 
சக்தி மூலமாகவே வெளிப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக , 
நமது எலும்பு மூட்டுகள் ஒன்றோடொன்று உராயும்போது 
உஷ்ணம் ஏற்படுகிறது . விண்ணில் வீசியெறியப்பட்ட கல் , 
காற்றோடு மோதும்போது உஷ்ணம் உண்டாகிறது . எந்த இரு 
பொருள்களும் ஒன்றோடொன்று உராயும்போது இம்மா தியே 
உஷ்ணம் உண்டாகிறது . 


இனி , உஷ்ண அளவு எண் என்றால் என்னவென்பதை 
விரிவாகப் பார்ப்போம் . ஒரு கிலோகிராம் நீரை ( அதாவது , 
2. 205 பவுண்டு தண்ணீரை ) சென்டிகிரேட் உஷ்ணமானியில் 
( Centigrade thermometer ) ஒரு டிகிரி உஷ்ணப்படுத்த எவ்வளவு 
உஷ்ண சக்தி தேவைப்படுகிறதோ , அந்த அளவு 

உள்ள 
சக்தியை ஓர் உஷ்ண அளவு எண் ( calorie ) என்று கூறு 
கிறோம் . இதைப் பெரிய உஷ்ண அளவு எண் ( big calorie ) 
என்கிறார்கள் . ( This is the nutritional calorie ) . ஒரு கிராம் 
தண்ணீரை சென்டிகிரேட் உஷ்ணமானியில் ஒரு டிகிரி உஷ்ணப் 
படுத்துவதற்கு எவ்வளவு உஷ்ண சக்தி தேவையோ , அந்த 
உஷ்ண சக்தியைச் சிறிய உஷ்ண அளவு எண் ? (small calorie ) 
என்கிறார்கள் . 


உடலிலிருந்து ஒரு நாளுக்கு 3,000 கிலோகிராம் தண்ணீரை 
சென்டிகிரேட் உஷ்ணமானியில் ஒரு டிகிரி உஷ்ணப்படுத்தக் 
கூடிய சக்தியோ அல்லது 300 கிலோகிராம் நீரை 10 டிகிரி 
சென்டிகிரேட் உஷ்ணப்படுத்தக் கூடிய சக்தியோ வெளிப்படு 
மாயின் , நாம் அச் சக்தியை 3000 உஷ்ண அளவு எண்கள் 
( calories ) என்கிறோம் . இத்தகைய உடலுக்கு நாளொன்றுக்கு 
உணவு மூலம் 3000 உஷ்ண அளவு எண்களுள்ள சக்தி கிடைக்க 
வேண்டுமென்று இதனால் பெறப்படும் . 


உடலுக்கு வலுவளிக்கும் உணவுச் சத்துகளில் கொழுப்பும் 
மாவுப் பொருளும் மிகவும் முக்கியமானவை என்று முன்பே பார்த் 


உஷ்ண அளவு எண்கள் 


8S 


தோம் . புரதத்தின் மூலமும் சக்தி கிடைக்கிறது . ஆயினும் , 
கொழுப்பால் தான் மற்ற இரண்டு சக்துக்களையும்விடக் கூடுத 
லான சக்தி கிடைக்கிறது . பல பரிசோதனைகளின் மூலம் இச் 
சக்துகளினால் கிடைக்கும் சக்தியின் அளவை விஞ்ஞானிகள் 
அறுதியிட்டுள்ளார்கள் . அவர்களுடைய கருத்துப்படி , ஒரு 
கிராம் புரதத்திலிருந்து 4.1 உஷ்ண அளவு எண்களும் , ஒரு 
கிராம் கொழுப்பிலிருந்து 9.3 உஷ்ண அளவு எண்களும் , ஒரு 
கிராம் மாவுப் பொருளிலிருந்து 4. 1 உஷ்ண அளவு எண்களும் 
கிடைக்கின்றன . சில அறிஞர்கள் கணக்கிட எளிதாக இருக்கும் 
பொருட்டு இவற்றை முறையே 4 , 9 , 4 எனக் கருதுகிறார்கள் . 


வயது , 


மக்களின் 

எடை , 

வேலை முதலியவற்றைப் 
பொறுத்து , அவர்களுக்கு நாளுக்குத் தேவையான உஷ்ண 
அளவு எண்களும் வேறுபடுகின்றன . ஒரே வயதுள்ளவர்களிலும் 
உடலுழைப்புச் செய்வோர்களுக்கு , மூளை வேலை செய்பவர் 
களையும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பவர்களையும் விட மிகுதி 

உஷ்ண அளவு எண்கள் தேவைப்படுகின்றன . பெண் 
களுக்குச் சாதாரண நிலைமையில் வேண்டியதைவிடக் கருவுற்றி 
ருக்கும் போதும் , குழந்தைகளுக்குத் தாய்ப்பாலூட்டும்போதும் 
கூடு தலான உஷ்ண அளவு எண்கள் தேவைப்படுகின்றன . 


யாக 


ஹெல்த் புல்லெட்டின் - 23 - க்கு ஏற்ப வயதுப்படி வேண்டிய 

உஷ்ண அளவு எண்கள் 


நாளொன்றுக்குத் தேவையான 

உஷ்ண அளவு எண்கள் 
வயதுவந்த ஆண் ( 14 வயதுக்கு மேற்பட்டவர் ) -2600 
பெண் ( 

) - 2080 
குழந்தைகள் 12 

- 2080 
10 

11 

- 1820 


13 வயது 


8 


9 


- 1560 


6 


7 


-1380 


4 


5 


-1040 


.. 


2 


3 


22 


- 780 


2 வயதுவரை 


520 


சர்வதேச சங்கம் ( League of Nations ) கருவுற்றுள்ள தாய்மார் 
களுக்கு 2,400 உஷ்ண அளவு எண்களும் , தாய்ப்பாலூட்டும் 


84 


உணவும் ஊட்டமும் 


தாய்மார்களிக்கு 3,000 உஷ்ண அளவு எண்களும் தேவை 
என்று கூறுகிறது . ஆனால் , பாரதப் பெண்களுக்கு இது சற்று 
மிகுதியானதே . 

சென்னையிலுள்ள பெண்கள் கிறிஸ்துவக் கல்லூரி வெளியிட் 
டுள்ள ‘ சத்துள்ள உணவுக் குறிப்புகளுக் கேற்ப ( Nutritional 
Notes ) , வயது , உடலெடை இவற்றிற்கேற்பத் தேவையான 
உஷ்ண அளவு எண்கள் கீழே தரப்பட்டுள்ளன : 


உடலெடை 


நாளுக்கு வேண்டிய 
உஷ்ண அளவு 
எண்கள் 


26 பவுண்டு 


1100 


சிறுவன் 2-3 வயது 

5 


35 


1500 


83 


2000 


120 


5000 


பெண் 13-15 
பையன் 15-18 ,, 
ஆண் ( சாதாரண 

உழைப்பாளி ) 
பெண் ( 

) 
கருவுற்ற பெண் 
பாலூட்டும் தாய் 


125 


2400 


100 


2000 


115 


2000 


100 


2400 


அமெரிக்க ஐக்கிய நாட்டுத் தேசிய ஆராய்ச்சிக் குழுவின் 
கருத்துப்படி , வெவ்வேறு வயதுள்ளவர்களுக்கு நாளொன்றுக்குத் 
தேவையான உஷ்ண அளவு எண்கள் அடியிற் கொடுக்கப்பட் 
டுள்ளன : 


உஷ்ண அளவு எண்கள் 


குழந்தைகள் - 


1-3 வயதுவரை 


1200 


4-6 


1600 


7-9 


2000 


10-12 


2500 


பையன்கள் - 


13-15 


3200 


16--20 


3800 


பெண்கள் 


13-15 


2600 


16-20 


2400 


உஷ்ண அளவு எண்கள் 


85 


3 


( 11 ஸ்டோன் அல்லது 
154 பவுண்டு எடையுள்ளவர்கள் ) 
சுகமாக மிகுந்த ஓய்வுடன் 
இருப்பவர்கள் 

2500 
சாதாரணமான உழைப்பாளிகள் 3000 
மிகுந்த உழைப்பாளிகள் 

4560 
பெண்கள் 

( 8 ஸ்டோன் 11 பவுண்டு 
அல்லது 123 பவுண்டு எடையுள்ளவர்கள் ) 
சுகமாக , மிகுந்த ஓய்வுடன் 
இருப்பவர்கள் 

2100 
சாதாரண உழைப்பாளிகள் 

2500 
மிகுந்த உழைப்பாளிகள் 

3000 
மேலே கொடுக்கப்பட்டுள்ள மூன்று புள்ளி விவரங்களும் 
ஒன்றோடொன்று வேறுபடுகின்றன . 

சென்னை , பெண்கள் 
கிறித்துவக் கல்லூரியினருடைய புள்ளிவிவரத்தில் 15-18 
வயதுப் பையன்களுக்கு 5,000 உஷ்ண அளவு எண்கள் தேவை 
யென்று கொடுக்கப்பட்டுள்ளது . ஆனால் , மற்றவைகளில் இவ் 
வளவு மிகுதியான அளவு கொடுக்கப்படவில்லை . இவ் வயதில் 
பையன்கள் மிகவும் ஓடியாடி விளையாடுவதால் அவர்களுக்கு 
உஷ்ண அளவு எண்கள் அதிகம் தேவைதான் . ஆனாலும் , 
5,000 உஷ்ண அளவு எண்கள் மிகுதியாகும் . எனவே , அதை 
3,000-3,500 ஆகக் கொள்ளலாம் . இவைகளைக் கருத்திற் 
கொண்டு , பொதுவாக வெவ்வேறு பருவத்திற்குத் தேவையான 
உஷ்ண அளவு எண்களை அடியிற் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டுப் 
படம் (diagram ) மூலம் விளக்கலாம் : 


3000 


2500 


2500 


2200 


1500 


1200 


வயதுவந்தஆண் (14வயதுக்குமேல்) 


வயதுவந்தபெண் (14வயதுக்குமேல்) 


பையன் 
10-14 
வயது 


சிறுமி 
10-14 
வயது 


குழந்தை 
6-10 
வயது 


குழந்தை 
4-5 
வயது 


குழந்தை 


1-3 
வயது 


86 


உணவும் ஊட்டமும் 


உணவுப் பொருள்களை , நாம் , அவற்றால் நமக்கு மிகுந்த 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும்படியாகத் தேர்ந்தெடுக்க 
வேண்டும் . மிகுதியான புரதமும் , மிகவும் குறைவான 
கொழுப்பும் உணவில் சேர்ந்திருந்தால் , போதிய உஷ்ண அளவு 
எண்கள் கிடையா . உணவைச் சமைக்கும் போது , அரைத்தல் , 
கழுவுதல் ஆகியவை காரணமாகப் பொருள்களின் 

பொருள்களின் உஷ்ண 
அளவு எண்களில் சிறிது குறைவு ஏற்படலாம் . ஆகையால் , 
வயதுக்குத் தக்கபடி கிடைக்கவேண்டிய உஷ்ண அளவு 
எண்களைவிடக் கூடுதலாகவே கிடைக்குமாறு உணவுப் பொருள் 
களைப் போதி அளவு உண்ண வேண்டும் . அதாவது , ஒருவருக்கு 
நாளொன்றுக்கு 2850 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கவேண்டு 
மானால் , 3000 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கக்கூடிய 
உணவுப் பொருளை உண்ணவேண்டும் . அவ்வாறு செய்தால் 
உண்ணும் வரையில் ஏற்படும் பலவித நஷ்டங்களுக்காக 5 % 
தள்ளிவிட்டாலும் , தேவையான 2850 உஷ்ண அளவு எண்கள் 
கிடைக்கும் . 


கண் 


போ திய 

உஷ்ண அளவு எண்கள் கிடைக்காதபோது , 
வேலை செய்யும் திறன் குறைந்துபோகிறதென்பது 
கூடாகும் . ஆயினும் , பழக்கத்தின் காரணத்தால் , இவ்வளவில் 
சிறிது குறைவேற்பட்டாலும் , அதைப் பொருட்படுத்தாது வேலை 
செய்யும் அதிசய ஆற்றல் நமது உடலுக்கு இருக்கிறது . இதே 
திறன் தான் , நமது பாரதநாட்டின் 

ஏழை 

உழைப்பாளி 
களிடையே காணப்படுகிறது . ஆனால் , இம் மாதிரி , நீண்ட 
நாட்கள் குறைந்த உஷ்ண அளவு எண்களே கிடைத்துவந்தால் , 
உடல் கெட்டு நோயுறும் . 

ஹெல்த் புல்லெட்டின் 23 - க்கு ஏற்ப சில முக்கிய உணவுப் 
பொருள்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அளவு எண்கள் கீழே தரப் 
பட்டுள்ளன : 


பொருள்கள் 


உண்ணத்தகுந்த 
பகுதியின் அளவு 


உஷ்ண அளவு 
எண்கள் 


தானிய வகை : 


கோதுமை 


100 கிராம் 


345 


அரிசி 


150 


பார்லி 


335 


சோளம் 


352 


சவ்வரிசி 


350 


-- 


உஷ்ண அளவு எண்கள் 


87 


பருப்பு வகைகள் : 

துவரை 
உளுந்து 


கடலை 


340 
358 
360 
320 
345 


பட்டாணி 
தட்டாம் பயறு 
பாசிப் பயறு 
சோயா பீன்ஸ் 


342 


432 


பொருள்கள் 


உண்ணத்தகுந்த 
பகுதியின் அளவு 


உஷ்ண அளவு 
எண்கள் 


பச்சைக் கீரைகள் : 


கொத்துமல்லி 


100 கிராம் 


45 


பசளை 


32 


40 


முட்டைக்கோசு 
தண்டுக்கீரை 


. 


47 


காய்கறிகள் : 

உருளைக்கிழங்கு 
சேனை 


99 


78--120 


மாங்காய் 


40 


25-50 


15 


பாகற்காய் 
பூசனிக்காய் 
வாழைக்காய் 
காரெட் 


66 


47 


புடலை 


22 


பீட்ரூட் 


62 


தக்காளி 


26 


காலிஃப்ளவர் 


33 


38 


கத்தரிக்காய் 
முள்ளங்கி 


22-35 


வெண்டை 


41 


59 


அவரைக்காய் 


> 


| 


உணவும் ஊட்டமும் 


596 


சொட்டைகள் , விதைகள் : 

முந்திரிப் பருப்பு 
எள் 
தேங்காய் ( பருப்பு ) 
நிலக்கடலை 


563 


444 


549 


வாசனை தரும் துணைச் 
சாமான்கள் : 
இஞ்சி 
புளி 
சீரகம் 


66 


283 


283 


வெங்காயம் 


50-00 


பச்சைமிளகாய் 


40 


வெள்ளைப்பூண்டு 


142 


பொருள்கள் 


உண்ணத் தகுந்த 
பகுதியின் அளவு 


உஷ்ண அளவு 
எண்கள் 


பழங்கள் : 


மாதுளை 


100 கிராம் 


65 


98 


அன்னாசி 
கொய்யா 


37-65 


23 


75 


50 


96 


அத்தி 
மாம்பழம் 
விளாம்பழம் 
பலாப்பழம் 
வாழைப்பழம் ( நாட்டு ) 

( மற்றவை ) 
பேரீச்சை 


89 


147 


104 


33 


282 


தக்காளி 


20 


3 ) 


48 


ஆரஞ்சு 
எலுமிச்சை 


56 


பப்பாளி 


40 


சிவப்புத் திராட்சை ( பெரியது ) ,, 


819 


உஷ்ண அளவு எண்கள் 


80 


ur ல் முதலியன : 


பசுவின் பால் 


67 


எருமைப்பால் 


106 


வெள்ளாட்டின் பால் 


71 


59 


பால் பொடி 
( ஆடை நீக்கியது ) 


857 


பாலாடை 


848 


ஊன் முதலியன : 


முட்டை ( வாத்து ) 


180 


( கோழி ) 


173 


நண்டு 


59 


மாட்டிறைச்சி 


114 


வெள்ளாட்டிறைச்சி 


193 


செம்மறியாட்டுக் கல்லீரல் 


150 


பன்றியிறைச்சி 


114 


23 


( குறிப்பு : 100 கிராம் என்பது ஏறக்குறைய 31 அவுன்ஸ் 
அல்லது 82 தோலாவிற்குச் சமம் . ) 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களினின்றும் அரிசி , 
பருப்பு , எண்ணெய் , நிலக்கடலை ஆகியவைகளிலிருந்து நாம் 
மிகுதியான உஷ்ண அளவு எண்களைப் பெற முடியும் என்று 
தெரிந்து கொள்ளலாம் . ஆனால் , உஷ்ண அளவு எண்களை 
மாத்திரம் கருத்திற்கொண்டு உணவுப்பொருள்களைத் தேர்ந் 
தெடுப்போமாகில் , உலோகச் சத்தும் , வைட்டமின்களும் 
நமக்குப் போதிய அளவு கிடைக்காது . ஆகையால் , நமது 
உணவு நன்கு சமன் செய்யப்பட்டுள்ளதாக ( well balanced diet) 
இருக்கவேண்டும் . 


90 


உணவும் ஊட்டமும் 


உணவுப் பொருள்களிலிருந்து உஷ்ண எண்களைத் 

தெரிந்து கொள்ளும் முறை 


. 


பொருள்களிலுள்ள வெவ்வேறு சத்துகளின் 

அளவுகள் 
நமக்குத் தெரியுமானால் , அவற்றிலிருந்து அவர்களுடைய 
உஷ்ண அளவு எண்களைக் 

கண்டு கொள்வது எளிதாகும் . 
ஏனெனில் , மாவுச் சத்து , புரதம் , இவற்றின் ஒவ்வொரு கிராமி 
லிருந்தும் 

4.1 

உஷ்ண அளவு எண்களும் , கொழுப்பின் 
ஒவ்வொரு கிராமிலிருந்து 9.3 உஷ்ண அளவு எண்களும் கிடைக் 
கின்றன என்று முன்பே பார்த்தோம் . ஆகையால் இவ்வெண் 
களைக் கொண்டு , குறிப்பிட்ட பொருளில் உள்ள குறிப்பிட்ட 
சத்தின் எடையைப் பெருக்கினால் அவற்றின் மூலம் பெறக்கூடிய 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும் . எடுத்துக்காட்டாக , ஒருவ 
ருடைய தினசரி உணவில் 75 கிராம் புரதமும் , 150 கிராம் 
கொழுப்பும் , 300 கிராம் மாவுச் சத்தும் இருப்பதாகக் கொண் 
டால் , அவற்றின் உஷ்ண அளவு எண்களை , நாம் அடியிற் கண்ட 
படி கணக்கிட்டு அறியலாம் . 


புரதம் 


கிராம் 75x4.1 


307.5 


உஷ்ண அளவு 

எண்கள் 


கொழுப்பு 


150x9.3 = 


1395.0 


மாவுச்சத்து 


300x4.1 


1230-0 


மொத்தம் 


2932.5 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் யாவும் 
பரிசோதனை செய்தே கொடுக்கப்பட்டனவாயினும் அவற்றில் 
வேறுபாடு ஏற்பட இடமுண்டு . ஏனெனில் , வெவ்வேறு இடங் 
களில் , வெவ்வேறு காலங்களில் கிடைக்கும் பொருள்களின் 
தன்மையில் வேறுபாடு ஏற்படுகிறது . தவிர , பொருள்களைச் 
சமைக்கும்போது , சமையற்காரனின் தனிப்பட்ட திறமையைப் 
பொறுத்துப் பொருள்களின் சத்தில் குறைவோ கூடுதலோ 
ஏற்படலாம் . ஆகையால் , குறிப்பிட்ட எடையுள்ள பொருளை 
உண்பதால் ஒரு குறிப்பிட்ட உஷ்ண அளவு எண்கள் தான் 
ஒரு குறிப்பிட்ட உஷ்ண அளவு எண்கள் தான் கிடைக்குமென்று 
திட்டவட்டமாகச் சொல்ல முடியாது . மேலும் , சீரண சக்தியும் 
ஆளுக்காள் வேறுபடுகிறது . எனவே , ஒரே பொருள் உடலுடன் 
சேருமளவும் ஆளுக்காள் வேறுபடுகிறது . இவ்விதக் காரணங் 


உஷ்ண அளவு எண்கள் 


1 


களால் ஒரே உணவு எல்லோருக்கும் ஒரே உஷ்ண அளவு 
எண்களைக் கொடுக்கிறது என்று கூறமுடியாது . 


ரப்னர் ( Rubner ) என்ற அறிஞர் , வெவ்வேறு பொருள்களில் 
உடம்போடு ஒட்டாததால் ஏற்படும் உஷ்ண 

அளவு 
எண்களின் நஷ்டத்தைக் கீழ்க்கண்டபடி கணக்கிட்டுள்ளார் : 


அரிசி 


பால் 


ரொட்டி 


2.6 % 
4.4 % 
4.5 % 
5.5 % 
6.8 % 
20.2 % 


இறைச்சி 


உருளைக்கிழங்கு 


காரெட் 


கலப்புணவில் ( mixed diet ) இறைச்சி , முட்டைகள் , பால் 
ஆகியவை மிகுதியாக உள்ள உணவில் உடலுடன் சேருவதில் 
4 % நஷ்டமாகிறது . மேலே சொன்ன பொருள்கள் மிதமாக 
உள்ள உணவில் 7 % நஷ்டம் ஏற்படுகிறது . மேற்குறித்த சேராத 
உணவில் 11 % நஷ்டம் உண்டாகிறது . 


- 


1 


7. நடைமுறையில் உஷ்ண அளவு 
எண்களும் உணவுச் சத்துகளும் 


இதற்கு முன் உணவிலுள்ள வெவ்வேறு சத்துப் பொருள்கள் , 
அவற்றால் உடலுக்குக் கிடைக்கும் உஷ்ண அளவு எண்கள் 
ஆகியவற்றைப்பற்றித் தெரிந்து கொண்டோம் . இனி நமக்குத் 
தேவையான உஷ்ண அளவு எண்களைப் பெற எம்மாதிரியான 
உணவை உட்கொள்ள வேண்டுமென்று பார்ப்போம் . 


ஷெர்மன் என்ற விஞ்ஞானி நல்ல உணவு என்பது ( 1 ) 
உஷ்ண அளவு எண்கள் , ( 2 ) புரதங்கள் , ( 3 ) உலோகச் 
சத்துக்கள் , ( 4 ) வைட்டமின்கள் ஆகிய நான்கு தூண்களை 
அடிப்படையாகக் 

கொண்ட கட்டுக்கோப்பு ஆகும் என்று 
கூறுகிறார் . இவற்றைத் தவிர , நீரும் உடலுக்கு மிகவும் இன்றி 
யமையாததாகும் . தண்ணீர் குடிக்காமல் 4 , 5 நாட்களே 
உயிர்வாழ முடியும் . உஷ்ண அளவு எண்களையும் , புரதங்களை 
யும் பெறாமல் 50 , 70 நாட்கள் வரை வாழலாம் . பல உலோகச் 
சத்துகளும் வைட்டமின்களும் இல்லாமல் , இதைவிடக் கூடுத 
லான நாட்கள் வாழமுடியும் . 


முன்னர்க் கூறியபடி , உஷ்ண அளவு எண்களைப் பெறச் 
சிறந்த உணவை ( அதாவது மாவுச் சத்தும் , கொழுப்புச் 
சத்தும் உள்ளது ) தானியங்கள் , இறைச்சி , முட்டை , மீன் , 
பால் , நெய் , வெண்ணெய் ஆகியவற்றிலிருந்து பெறமுடியும் . 
புரதங்களைக் கொடுக்கும் பொருள்கள் பருப்புகள் , இறைச்சி , 
மீன் , முட்டை முதலியனவாகும் . உலோகச் சத்துக்களும் , 
வைட்டமின்களும் , கீரை , காய்கறி , பால் , பாலாடை , 
வெண்ணெய் , நெய் முதலியவற்றிலிருந்து பெறப்படுகின்றன 
இப் பொருள்கள் , வெவ்வேறு சத்துக்களைப் பெறுவதற்குத் 
திரும்பத் திரும்பக் கூறப்படலாம் . ஏனெனில் , இவற்றில் பல 
சத்துக்களும் , அடங்கியுள்ளன . எடுத்துக்காட்டாகப் 
எடுத்துக்கொண்டால் , அதில் , முதல் தரப் புரதங்கள் , 
சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரம் , வைட்டமின்- A ஆகியவை 

இவை தவிர , அதில் சிறிது ரிபோஃப்ளேவின் 
( வைட்டமின்- B , அஸ்கார்பிக் அமிலம் ( வைட்டமின்- C ) , 


பாலை 


உள்ளன , 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


98 


கின்றன . 


கீரை , 


வைட்மின்- D முதலியனவும் உள்ளன . ஓரளவு அது போதிய 
உஷ்ண அளவு எண்களையும் கொடுக்கிறது . இதேபோன்று 
பாலினின்று கிடைக்கும் வெண்ணெயும் நெய்யும் மிகவும் 
பயனுள்ள உணவுப் பொருள்கள் ஆகும் . பாலிலிருந்து கிடைக்கும் 
உஷ்ண அளவு எண்களை விட இவைகளிலிருந்து கூடுதலான 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கின்றன . 

பாலில் இரும்பு 
அநேகமாக இல்லையென்றே சொல்லும்படி மிகவும் குறைவாக 
இருக்கிறது . இக் குறையைப் போக்க முட்டைகளை உண்ண 
லாம் . மீன்களிலிருந்து புரதங்கள் , சுண்ணாம்பு , பாஸ்வரம் , 
அயோடின் , வைட்டமின்கள் A , B ஆகியவை கிடைக்கின்றன . 
இவைகள் உஷ்ண அளவு எண்களையுங் கூடுதலாகக் கொடுக் 

கிழங்குகள் , காய்கறிகள் ஆகியவை 
சுண்ணாம்புச் சத்து , இரும்பு , வைட்டமின்- A , C ஆகியவற்றைக் 
கொடுக்கின்றன . ஆனால் , இவைகள் மூலம் உஷ்ண அளவு 
எண்கள் மிகுதியாகக் கிடைப்பதில்லை . பழங்கள் மூலம் வைட்ட 
மின்- C- யும் B- யும் கிடைக்கின்றன . எனவே , உஷ்ண அளவு 
எண்களும் பல்வேறு சத்துக்களும் போதிய அளவு கிடைக்கும் 
படியாக நாம் உணவுப் பொருள்களைத் தேர்ந்தெடுத்து உட் 
கொள்ள வேண்டும் . மேற்கூறிய செய்திகளை முறைப்படுத்தி 
அடியிற்கண்டபடி கூறலாம் . 

( 1 ) உஷ்ண அளவு எண்களுக்கான உணவுப் பொருள்கள் : 
இறைச்சி , வெண்ணெய் , பால் , பாலாடைக்கட்டி , கோதுமை 
மாவு , ரொட்டி , சோறு , பிஸ்கோத்து , சீனி , உலர்ந்த பழங்கள் 
உருளைக் கிழங்கு , எண்ணெய் முதலியன . 
( 2 ) புரதங்களுக்கான உணவுப் பொருள்கள் : 

பால் , 
முட்டை , இறைச்சி , மீன்கள் , பாலாடை முதலியன் . 
( 3 ) உலோகச்சத்துக்களுக்கான உணவுப் பொருள்கள் : 
( a ) சுண்ணாம்புச் சத்து ( Calcium ) : பாலடைக்கட்டி , 

பருமனான மீன் , பால் , முட்டை முதலியன . 
( b ) இரும்பு : முட்டை , பச்சைக் காய்கறிகள் , கல் 

லீரல் , சமைத்த மாமிசம் முதலியன . 
( c ) அயோடின் : கடல்மீன் , உப்பு முதலியன . 

. 
( 4 ) வைட்டமின்களுக்கான உணவுப் பொருள்கள் : 
வைட்டமின்- A : பால் , பாலிலிருந்து 

கிடைக்கும் 
பொருள்கள் , பச்சை , மஞ்சள் நிறக் காய்கறிகள் , தக்காளி, 
கல்லிரல் முதலியன . 


94 


உணவும் ஊட்டமும் 


வைட்டமின்- B ( தையாமின் ) : காடிச் சத்து , கோதுமை 
முளை , கல்லீரல் , சிறுநீரகங்கள் , பன்றிறைச்சி , முழுத் தானி 
யங்கள் , முழுக்கோதுமை மாவு , 

கோதுமை 

ரொட்டி 
முதலியன . 
வைட்டமின் - B , ( ரிபோஃப்ளேவின் ) : 

சத்து , 
கோதுமை முளை , கல்லீரல் , ஆடை நீக்கப்பட்ட பால் பொடி , 
பாலாடைக்கட்டி , மீன் , பால் முதலியன . 


காடிச் 


காடிச் சத்து , மீன் , கோதுமை 


நிகோடினிக் அமிலம் : 
முளை , இறைச்சி முதலியன . 


வைட்டமின் -C ( அஸ்கார்பிக் அமிலம் ) : நெல்லிக்காய் , 
கோடையில் கிடைக்கும் பழங்கள் , எலுமிச்சை , பசுமையான 
காய்கறிகள் , முட்டைக்கோசு , காரெட் , கல்லீரல் முதலியன . 


வைட்டமின்-D : பருத்த மீன் , கோடைப்பால் , வெண் 
ணெய் முதலியன . 


நமது நாட்டில் 30 % மக்களின் உணவில் , உஷ்ண அளவு 
எண்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றன . பெரும்பாலான 
மக்களின் உணவில் , மாவுச் சத்து மிகவும் கூடு தலாக இருக் 
கிறது . 

புரதத்தின் அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது . 
நாட்டின் ஏழ்மையின் காரணத்தால் பெரும்பாலான மக்கள் , 
பாலையும் அதிலிருந்து கிடைக்கும் பொருள்களையும் வாங்கச் சக்தி 
யற்றவர்களாக இருக்கிறார்கள் . ஏழ்மையைத் தவிரக் கல்வி 
யின்மையாலும் , மக்களுக்கு , எந்தெந்த உணவுகளில் சத்துக் 
கூடுதலாக உள்ள தென்பதும் , எம்மாதிரியான 
உண்டால் மிகுந்த நன்மை ஏற்படுமென்பதும் தெரியாமலிருக் 
கிறது . 


உணவை 


முன்பு தென்னிந்திய ஏழை மக்கள் , சோளம் , கம்பு , கேழ் 
வரகு முதலியவைகளை மிகுதியாகவும் அரிசியைக் குறைவாகவும் 
பயன்படுத்தி வந்தனர் . இதனால் அவர் களுக்கு உஷ்ண அளவு 
எண்களும் கூடு தலாகக் கிடைத்தன . உடலும் கட்டுள்ள தாக 
இருந்தது . செலவும் குறைவாகவே ஆயிற்று . ஆனால் , இ 
பொழுது இந்நிலை மாறிவிட்டது . 


இப்பொழுது வேலையாட்களின் சம்பளமும் வாழ்க்கைத் 
தரமும் உயர்ந்திருப்பதால் , அவர்கள் கம்பு , சோளம் , வரகு 
முதலியவற்றை 

உண்பது 

தங்கள் பெருமைக்குகந்ததில்லை 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


95 


யென்று கருதுகிறார்கள் . அரிசியை உண்பது தான் மதிப்பிற் 
குரியதென நினைக்கிறார்கள் . இதனால் செலவுதான் கூடுகிறதே 

உணவு முன்பிருந்ததைப் போலச் சத்துள்ள தாக 
இல்லை . 

இவர்களுக்கு உண்மை நிலை தெரிந்தால் நன்மை 
ஏற்படலாம் . 


யன்றி , 


இதுவரையில் படித்த பலவகை உணவுச் சத்துக்களின் 
தன்மைகளைக் கொண்டு , நாம் சில உணவுத் திட்டங்களைத் 
தயாரிக்கலாம் . இனி , சில உணவில் அறிஞர்கள் தந்துள்ள 
திட்டங்களைப்பற்றிக் கவனிப்போம் . 


ஊன் 


உணவு 

உண்பவர்களுக்கான சிறந்த உணவுத் 
திட்டம் ஒன்றை ‘ ஹட்சிஞ்ன் என்பவர் அடியிற் கண்டபடி 
கூறினார் . 


பால் : 1 பைன்ட் பால் ; பாலாடைக்கட்டி 1 அவுன்ஸ் ; 
வெண்ணெய் 11 அவுன்ஸ் . 


முட்டை : நாள் ஒன்றுக்கு ஒரு முட்டை . 


காய்கறிகள் : தக்காளி 4 அவுன்ஸ் ; கீரை , பச்சைக்காய் 
கறிகள் அல்லது காரெட் நாளொன்றுக்கு 31 அவுன்ஸ் . 


மீன் : வாரத்திற்கு 1 பவுண்டு ஹெர்ரிங் மீன் . 


மாவு 


ரொட்டி : மைதா 
அவுன்ஸ் . 


ரொட்டி நாளொன்றுக்கு 8 


இத் திட்டப்படி வெவ்வேறு சத்துக்கள் அடுத்துள்ள அளவுப் 
படி கிடைக்கின்றன . 


( குறிப்பு : ஒளியேற்றப்பட் எர்க்கோஸ்டிரால் ( Irradiated 
Ergosterol ) வைட்டமின்- D யின் சர்வதேச அடிப்படையளவு 
( International Unit ) கரைசலில் 1000 மிலிகிராம் எனக் கொள் 
ளப்பட்டுள்ளது . ) 


இவ்வுணவில் மேற்சொன்ன சத்துக்களைத் தவிர 60 கிராம் 
புரதம் இருக்கிறது . இதில் 38 கிராம் , உயிரினங்களிலிருந்து 
கிடைக்கும் உயர்தரப் புரதம் ஆகும் . 77 கிராம் கொழுப்பும் , 
147 கிராம் மாவுச்சத்தும் உள்ளது . இவ்வுணவிலிருந்து 1500 ஐ 
விடக் கூடுதலான உஷ்ண அளவு எண்கள் கிடைக்தின்றன . 
இவ்வுணவு ஆங்கிலேயர்களுக்கும் , அமெரிக்கர்களுக்கும் சிறந் 


96 


உணவும் ஊட்டமும் 


ததே ; ஆனால் , பாரத நாட்டில் சிலர் ஊன் உணவு உண் 
கிறார்கள் ; சிலர் அதை வெறுக்கிறார்கள் . புலால் உணவு உண் 
பவர்களிலும் பலர் அதை வாங்க முடியாதபடி ஏழைகளாக இருக் 
கிறார்கள் . இம்மாதிரியான வர்கள் துவரை , கிழங்கு , கீரை , 
எண்ணெய் , உருளைக்கிழங்கு , நிலக்கடலை , பழம் முதலிய 
வற்றை மிகுதியாக உட்கொள்வதனால் சிறந்த உணவைப் பெறக் 
கூடும் . 


சமன் செய்த உணவு ( Balanced diet ) : இதுவரை கூறிய 
வற்றிலிருந்து நமக்குத் தேவையான பல சத்துக்களையும் , பிறப் 
பொருள்களையும் ஒரே உணவுப் பொருளிலிருந்து பெற முடியாது 
என்பதை அறியலாம் . வெவ்வேறு வகையான பொருள்களில் , 
வெவ்வேறு சத்துக்கள் உள்ளன . எனவே , நமக்குத் தேவை 
யான எல்லாச் சத்துக்களையும் போதிய அளவு பெறவேண்டு 
மானால் நாம் பல வகை உணவுப் பொருள்களையும் உண்ண 
வேண்டும் . இம்மாதிரியாக , எந்தக் கலப்புணவில் நமக்குத் 
தேவையான எல்லாச் 

சத்துக்களும் ஏற்ற அளவிலு 
விகிதத்திலும் கலந்துள்ளன வோ , அந்தக் கலப்புணவைச் 
( mixed diet ) : #LO BÓT GWS 22.600 31 ( well balanced diet ) 6TT 
கிறோம் . இத்தகைய உணவின் மூலம் போதிய உஷ்ண அளவு 
எண்களும் கிடைக்கின்றன . இதனால் வேலை செய்யும் திறன் 
கூடுகிறது . வைட்டமின்களும் உலோகத் சத்துக்களும் ஏற்ற 
அளவில் இருப்பதால் , நோயைத் தடுக்கும் திறனும் கூடுகிறது . 
உடல் நல்ல நிலையிலிருக்கிறது . குழந்தைப் பருவத்தில் , நமது 
முக்கிய உணவு பாலே ஆகும் . அதில் அநேகமாக எல்லாச் 
சத்துக்களும் ஏற்ற 

அடங்கியுள்ளன . 
மின்- C யும் , இரும்பும் குறைவாக உள்ளன . இருந்தாலும் , பால் 
ஒரு சிறந்த , சமன் செய்த உணவாகக் கருதப்படுகிறது , 


அளவில் 


வைட்ட 


ஆளின் 


பால் , குழந்தைகளுக்கு எற்றதாகும் ; ஆனால் , பெரியவர் 
களுக்கு அது போதிய தன்று . எனவே , நாம் வேறுபல பொருள் 
களையும் உண்கிறோம் . சமன் 

செய்த உணவு , 
வயதுக்கும் உழைப்புக்கும் ஏற்ப மாறுபடவேண்டும் . அதில் 
நோயைத் தடுக்கும் திறனை அளிக்கும் வைட்டமின் சத்துப் 
போதிய அளவு இருக்கவேண்டும் . மலம் எளிதாகக் கழியும் 
வண்ணம் அதில் காய்கறிகள் போன்ற சக்கைப் பொருள்களும் 
( roughage ) நிரம்பக் கலந்திருக்க வேண்டும் . 


இச் செய்திகளைக் கருத்திற்கொண்டு , நம் நாட்டில் பெரும் 
பாலும் மக்கள் உண்ணும் உணவைக் கவனித்தால் , அதன் தரம் 


7 


பொருள் 


சர்வதேச 


இரும்பு 
சுண்ணாம்பு 

வைட்டமின்Aதையாமிகாரிபோஃப்ளேவின்நிகோடினிக் அஸ்கார்பிக்வைட்டமின் 
B மிலிகிராம்மிலிகிராம் 

1*அமிலம் ன்மிலம் 

சர்வதேச 1000 

17 
அளவு 

மிலிகிராம் 

மிலிகிராம் 
மிலகாராம் 

மிலிகிராம் அளவு 


பால்1பைன்ட் 


680 


9 


400 


260 


965 


06 


6 


28 


பாலாடைக்கட்டி 1அவுன்ஸ் 


280 


02 


369 


9 


47 


- 


0 


வெண்ணெய் 1அவு. 

. 


12 


--- 


1704 


2 


- 


0 


41 


நடைமுறையில் உஷ்ண அளவும் உணவுச் சத்துக்களும் 


முட்டை1 


30 


1-5 


500 


75 


200 


- 


0 


22 


தக்காளி 
4 
அவு 
. 


12 


0.4 


964 


56 


57/ 


06 


24 


-- 


கீரை,கிழங்கு 4அவுனஸ் 


46 


07 


210 


50 


45 


0.3 


18 


- 


மீன்- 
ஹெர்ரிங் 
29 


அவுன்ஸ் 


41 


07 


64 


4 


65 


1.9 


0 


122 


ரொட்டி 
8 
அவு 
. 


123 


4-7 


0 


424 


68 


20 


0 


மொத்தம் 


1179 


7.5 


4211 


878 


149 


45 


283 


97 


98 


உணவும் ஊட்டமும் 


மிகவும் குறைவாகவே இருக்கிறது என்று கூற நேரிடும் . அவ் 
வுணவின் மூலம் தேவையான உஷ்ண அளவு எண்கள் கிடைப்ப 
தில்லை . அது நன்கு சமன் செய்யப்பட்டதாக இல்லை . அதில் 
மாவுச் சத்து மிகுதியாகவும் , புரதம் உலோகச் சத்து முதலியன 
மிகவும் குறைவாகவும் இருக்கின்றன . வைட்டமின்களும் மிகவும் 
குறைவாகவேயுள்ளன . இவ்வாறு நம் உணவு தரக்குறைவாக 
இருப்பதற்கு நமது ஏழ்மையும் , கல்வியின்மையும் , உணவுப் 
பற்றாக்குறையுமே காரணமாகும் . உணவுப் பொருள்களின் 
பற்றாக்குறைவினால் , அவற்றை விரும்புவோர் களின் 

எண் 
ணிக்கை கூடுகிறது . இதனால் விலையும் ஏறுகிறது . நம் நாடு 
பயிர்த்தொழிலை முக்கியமாகக் கொண்ட நாடு . இத் தொழிலைச் 
செய்பவர்கள் தான் நாட்டில் பெரும்பாலானவர்கள் . அவர்கள் 
ஏழ்மையால் வாடுவதால் , அவர் களுக்குச் சத்துள்ள உணவுப் 
பொருள்கள் கிடைப்பதில்லை . அதனால் அவர்களுடைய உடல் 
நலம் நன்றாக இருப்பதில்லை . அவர்கள் மாலைக்கண்நோய் , 
பெரிபெரி , நீரேற்றம் , இரத்தச் சோகை , பல் நோய் , கண் 
நோய் முதலிய நோய்களுக்கு இலக்காகிறார்கள் . இந் நிலையை 
மாற்றி நாட்டு மக்களின் உடல் நலத்தை உயர்த்தவேண்டும் 


இனி , நம் நாட்டின் வெவ்வேறு பகுதியில் வாழும் மக்களின் 
உணவு எவ்வாறு உள்ளது என்றும் , அவற்றிலுள்ள குறைபாடு 
கள் யாவை என்றும் , அவற்றை எப்படிப் போக்கலாமென்றும் 
பார்ப்போம் . நம் நாடு மிகவும் பெரியது ; எனவே , வெவ்வேறு 
பகுதிகளிலுள்ள வெப்பதட்ப நிலைகள் பெரிதும் மாறுபடுகின்றன . 
எல்லா இடங்களிலும் , மழை ஒரே அளவில் பெய்வதில்லை 
; 

சில 
இடங்களில் மழை மிகவும் பெருமளவில் பெய்கிறது . வேறு சில 
பகுதிகளில் மிகவும் குறைந்த மழையே பெய்கிறது ; சில இடங் 
களில் சிறிதும் மழையின்றிப் பாலை வனமாகவே இருக்கிறது 
இவைகளுக்கேற்ப , வெவ்வேறு இடங்களிலும் , 

இடங்களிலும் , வெவ்வேறு 
உணவுப் 

பயிர்கள் உண்டாகின்றன . இவற்றை ஒட்டியே , 
ஆங்காங்குள்ள மக்களின் உணவுப் பழக்கங்களும் 
கின்றன . உணவுக்கேற்றபடி , அவர் களின் உடலமைப்பு சக்தி 
முதலியனவும் வேறுபடுகின்றன . 


அமை 


பஞ்சாபில் கோதுமை மிகுதியாக விளைகிறது . ஆகையால் , 
அங்கு வசிப்பவர்கள் , ரொட்டியை முக்கிய உணவாகக் கொள் 
கிறார்கள் . பஞ்சாபிலுள்ள 

சீக்கியர்கள் , கோதுமை , 

பால் , 
இறைச்சி முதலியவற்றை உண்கிறார்கள் . கீரை , கிழங்கு , 
காய்கறிகளையும் பயன் படுத்துகிறார்கள் . எனவே , அவர்கள் 
உடற்கட்டுள்ளவர்களாக இருக்கிறார்கள் , பஞ்சாபிலிருந்து 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 99 
கிழக்கே செல்லச்செல்ல , உணவின் சத்துக் குறைந்து கொண்டே 
போகிறது . வங்காளத்தில் நெல் மிகுதியாகப் பயிராகிறது . 
அங்குள்ள மக்கள் அதையே அதிகமாகப் பயன்படுத்துகிறார்கள் . 
அவர்களுடைய உணவில் அரிசி , பருப்பு , பால் முதலியன 
மிகுதியும் இடம் பெறுகின்றன . இதைப்போன்று , சென்னை 
இராஜ்ஜியத்திலுள்ளவர்களும் அரிசியையே முக்கிய உணவாகக் 
கொள்கிறார்கள் . பொதுவாக, வட இந்தியர்கள் கோதுமையை 
யும் , தென்னிந்தியர்கள் அரிசியையும் , முக்கிய உணவாகக் 
கொள்கின்றனர் என்று கூறலாம் . அரிசி ; --கோ துமையைக் 
காட்டிலும் சத்துக் குறைவானது . அதில் புரதம் குறைவாக 
வுள்ளது . 

இவ்வளவு வேறுபாட்டின் காரணத்தால் , பஞ்சாபி 
னின்றும் கிழக்கேயும் , தெற்கேயும் செல்லச் செல்ல உணவுச் 
சத்தும் குறைகிறது ; மக்களின் உடலும் வளர்ச்சி குன்றக் 
காணப்படுகிறது . இக் குறைபாட்டை நீக்கும் ஒரே சிறந்த வழி , 
கலப்புணவை உட்கொள்வதேயாகும் . அரிசியை முக்கிய 
உணவாகக் கொண்டுள்ளவர்கள் தங்கள் உணவில் , அல்லது , 

கோதுமையால் செய்த பொருள்களைச் சேர்த்துக் 
கொண்டு பால் , பழம் , கிழங்கு , காய்கறி , கீரைகள் முதலிய 
வற்றையும் அதிகமாகச் சேர்த்துக் கொடைால் அவர்களுடைய 
உணவு , சத்துள்ளதாகி , நன்கு சமன் செய்யப்பட்ட உணவாக 
வும் ஆகும் . வ்வாறு உணவுத் திட்டத்தை மாற்றிக்கொள் 
வதற்கான சூழ்நிலையும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது . 


பாகம் 


இரண்டாவது உலகப் பெரும் போருக்கு முன்னால் , தென்னிந் 
தியர்கள் கோதுமையை உணவுத் தானியத்தின் வடிவில் பெரும் 
பாலும் பயன்படுத்தவேயில்லை . அல்வா , பூரி போன்ற பண்டங் 
களுக்கே பயன்படுத்திவந்தனர் . சில சமயங்களில் , நீரிழிவு 
நோயுள்ளவர்கள் கோதுமையைத் தானிய வடிவில் ( முக்கிய 
உணவாக ) பயன்படுத்தி வந்தனர் . ஆனால் , இரண்டாவது 
உலகப் பெரும்போர் , பெரும் மாறுதலை ஏற்படுத்திவிட்டது . 
நாட்டில் உணவுப் பற்றாக்குறையின் காரணத்தால் , உணவுப் 
பங்கீட்டு முறை ஏற்பட்டது . எல்லோருக்கும் போதிய அளவு 
அரிசி கிடைக்கவில்லை . இவ் உணவுக் குறையை நிரப்ப 
கோதுமையும் வழங்கப்பட்டது . இதனால் தென்னிந்தியர் 
களுக்குக் கோதுமையை வேறு வழியின்றிப் பயன் படுத்த வேண் 
டியதாயிற்று . 

அவர்கள் , சப்பாத்தி , பூரி முதலியவைகளை 

கூடுதலாக உண்ணலுற்றனர் . இவ்வுணவும் 
ஒருவகையில் பழக்கமாகி விட்டது . இவ்வுணவு மாற்றத்தால் , 
அவர்களுடைய உடலுக்கும் நன்மை ஏற்பட்டது . ஆனால் , 
இப்பொழுது அரசினரின் முயற்சியால் அரிசிப் பற்றாக்குறை 


முன்பைவிடக் 


100 


ணவும் ஊட்டமும் 


ஒருவாறு நீங்கிவிட்டதால் , மக்கள் மறுபடியும் முன் போல் 
அரிசியை மிகுதியாகப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் . 
இது சரியன்று . அரிசியுடன் கோதுமையையும் பயன்படுத்திப் 
பால் , தயிர் , வெண்ணெய் , மோர் , கிழங்கு , கீரைகள் , காய்கறி 
கள் முதலியவற்றையும் மிகுதியாகப் பயன்படுத்துவதால் நமது 
உணவு , சத்துள்ளதாகவும் சமன் செய்யப்பட்டதாகவும் அமை 
யும் . மரக்கறி உணவையே நம்பியுள்ளவர்களுக்குப் பால் 
குடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும் . ஒரு நாளுக்குக் 
குறைந்தது 8 அவுனஸ் பாலாவது குடிக்கவேண்டும் . அரிசிச் 
சோற்றிலுள்ள புரதக் குறைவைப் போக்கப் பருப்பை மிகுதியாக 
உட்கொள்ள வேண்டும் . புரதத்தைக் கருத்திற்கொண்டு பார்த் 
தால் , முட்டையைவிடப் பருப்பில் மிகுதியான புரதச்சத்து 
இருக்கிறது . உலோகச் சத்தைப் பெறுவதற்காகக் காய்கறி . 
கீரை , பழங்களை உட்கொள்ள வேண்டும் . நாள் தோறும் 2. 3 
அவுன்ஸ் நெய் அல்லது எண்ணெயையும் அருந்தவேண்டும் . 
புலால் உணவு உண்பவர்கள் , தங்களுடைய உணவில் முட்டை , 
மீன்கள் முதலியவற்றைச் சிறிது அதிக அளவில் சேர்த்துக் 
கொள்வதால் , அரிசியிலுள்ள புரதக் குறைவைப் போக்கிக் 
கொள்ளலாம் . ம் மாதிரியான உணவினால் நாள் தோறும் ஏறக் 
குறைய 3000 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும் . இதற்கு 
மாறாக அரிசியை மட்டும் முக்கிய உணவாகக் கொண்டு , சிறிது 
காய்கறிகளையும் , எண்ணெயையும் உட்கொள்வதால் , பொது 
வாக 1500 உஷ்ண அளவு எண்களே கிடைக்கக்கூடும் . 


தா கும் . 


நாட்டில் உணவுப் பொருள்களின் விளைச்சல் மிகு தியாக 
இருந்து அவற்றின் விலையும் குறைவாக இருந்தாலே ,, மக்க 
ளுக்குச் சத்துள்ள உணவு கிடைப்பது எளிதாகும் . நமது பாரத 
நாட்டு மத்திய அரசாங்கமும் , மாநில அரசாங்கங்களும் இது 
பற்றிப் பெரிதும் பாடுபட்டு வருகின்றன என்பது மகிழ்ச்சிக்குரிய 

உண்மையாகவே , அவைகளின் வேலை போற்றற்குரிய 
தாகும் . இரண்டாவது உலகப் போர் முடிந்தவுடன் , உணவுப் 
பொருள்களின் மிகுந்த பற்றாக்குறைவினால் நாம் மிகவும் மோச 
மான நிலையிலிருந்தோம் உணவுக்காக நாம் பிற நாட்டை 
நம்பியிருந்தோம் . அரசாங்கம் , 

உணவு 

நிலைபற்றித் தன் 
னிறைவு , தன்னம்பிக்கைக் கொள்கையுடன் வேலை செய்யத் 
தொடங்கிப் பல திட்டங்கள் வகுத்தது ; அவற்றின் பயனாக 
இப்பொழுது பற்றாக்குறை என்பது பறந்தோடிவிட்டது . குடி 
யானவர்களுக்குத் தேவையான உதவிகள் செய்தும் , பயிர்த் 
தொழிலுக்கு அதிக ஊக்கம் காட்டியும் , ஜப்பானிய முறைப்படி 
பயிரிடத் தூண்டியும் , விளைச்சல் போட்டியை ஏற்படுத்தியும் , 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


101 


கூடுதலான உணவுப் பொருள் விளைவித்தவருக்குப் பரிசு வழங்கி 
யும் , பெரிய பெரிய அணைகளைக் கட்டியும் , நீர்ப்பாசனத் திட்டங் 
களை நல்ல முறையில் வகுத்தும் , இன்னும் பல முயற்சிகள் 
செய்தும் , நமது அரசாங்கம் , உணவுப் பொருளில் ஏறக்குறைய 
தன்னிறைவு அடைந்துவிட்டதென்று சொல்லலாம் . இனி 
எல்லோருக்கும் எளிதில் எவ்வாறு பால் கிடைக்கும்படி செய்வது 
என்பதுவே அடுத்த பிரச்சினையாகும் . முக்கியமாகக் குழந்தை 
களின் வளர்ச்சிக்கும் , உடல் நலத்திற்கும் பால் மிகவும் இன்றி 
யமையாததாகும் , இதற்காக , நாட்டின் பல இடங்களிலும் 
குழந்தைகள் வளர்ப்பு விடுதிகள் திறந்து , அங்கு ஏழைக் 
குழந்தைகளுக்கு இலவசமாகப் பால் , பால்பொடி , பாலாடைக் 
கட்டி முதலியன கிடைக்கும்படி செய்ய வேண்டியது அரசாங்கத் 
தின் கடமையாகும் . நாட்டில் , பல பால் பண்ணைகளை ஏற்படுத்து 
வதனால் , தூய பால் கிடைக்க வழி ஏற்படலாம் . அப் பாலை 
மிகத் தொலைவிலுள்ள இடங்களுக்குக் கூட அனுப்பி , எல்லோருக் 
கும் எளிதில் பால் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யலாம் . 
மிகுந்த அளவில் பாலைப் பெறுவதற்கு மாடுகளுக்கு அதிகச் 
சத்துள்ள தீனி கொடுக்க வேண்டும் . இக் காலத்தில் , 
அறச் சிந்தையுள்ள நிறுவனங்கள் , ஏழைக் குழந்தைகளுக்கு 
இலவசமாகப் பால்பொடி வழங்க முன்வந்துள்ளன . 
போல , நமது நாட்டுச் செல்வர்களும் நல்ல மனத்துடன் உதவி 
செய்ய முன் வருவார்களாயின் , பால்பற்றிய பிரச்சினையும் மிக 
எளிதில் தீர்ந்துவிடும் . 

இக்காலத்தில் , நெய்யின் விலையும் சாதாரண மக்கள் வாங்க 
முடியாதபடி மிகவும் கூடு தலாக இருக்கிறது . மேலும் , நெய் 
விற்பவர்கள் பண ஆசையால் சில சமயங்களில் , அத்துடன் 
கொழுப்பு முதலிய பொருள்களையும் கலந்து விற்கிறார்கள் . 
எனவே , இதற்குப் பதிலாக ஏழை மக்கள் வனஸ்பதி , நெய் , 
கடலை எண்ணெய் , நல்லெண்ணெய் ஆகியவற்றைப் பயன் 
படுத்திக்கொள்ளலாம் . இவைகளனைத்திலும் , கொழுப்பே 
முக்கியமாக இருக்கிறது . ஆயினும் , நெய்யில் உயிரினத்தினின் 
றும் கிடைக்கும் உயர் தரக் கொழுப்பு 

உயர் தரக் கொழுப்பு இருப்பதால் , அது 
மேலான தாகக் கருதப்படுகிறது . நெய் கிடைக்காதபோது , 
வனஸ்பதி நெய்யைப் பயன்படுத்துவது நல்லது . 

இச் செய்திகள் அனைத்தையும் கருத்திற்கொண்டு , நாம் 
சில 

உணவுத் திட்டங்களைத் தயாரிக்கலாம் . சில உணவுத் 
திட்டங்கள் கீழே தரப்பட்டுள்ளன : 
I. 8-12 மாதக் குழந்தைக்கு ( நாளொன்றுக்கு ) 

பால் -32 அவுன்ஸ் 


| 


102 


உணவும் ஊட்டமும் 


நன்றாகச் சமைத்த சோறு- ஒரு சிறு கோப்பை 
நன்றாகச் சமைக்கப்பட்டு மசிக்கப்பட்ட கீரை -1 சிறு 

கரண்டி 
நன்றாகச் சமைக்கப்பட்டு மசிக்கப்பட்ட உருளைக்கிழங்கு 

அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு -1 சிறு கரண்டி 
ஆரஞ்சு அல்லது தக்காளிப் பழச்சாறு -4 அவுன்ஸ் 
முட்டை - 1 
வெண்ணெய் அல்லது நெய் - ஒரு சிறு கரண்டி 
சர்க்கரை - ஒரு சிறு கரண்டி, 


இவ்வுணவின் மூலம் சுமார் 900 உஷ்ண 

அளவு எண்கள் 
கிடைக்கலாம் . பரக்கறி உணவு 

மாத்திரம் உண்பவர்கள் 
முட்டைக்குப் பதில் துவரம் பருப்பைப் பயன்படுத்திக் கொள்ள 
லாம் . பருப்பு நன்றாக வெந்து பக்குவமாக இருக்கவேண்டும் . 
இவ்வுணவுத் திட்டத்தின்படி 

போதிய வைட்டமின்களும் 
கிடைக்கும் . 


II . 11 வயது முதல் 2 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான 

சமன் செய்த உணவுத் திட்டம் 
நன்கு சமைத்த சோறு 

2 சிறு கோப்பைகள் 
பால் 

20 அவுன்ஸ் 
நெய் 

2 சிறு கரண்டிகள் 
கிழங்கு கீரைகள் 
பசுமையான காய்கறிகள் 

2 
வாழைப்பழம் ( மொந்தன் ) 

1 ( சிறியது ) 
ஆரஞ்சு அல்லது தக்காளிச் சாறு 11 அவுன்ஸ் 
சர்க்கரை 

2 சிறு கரண்டிகள் 
முட்டை , மாமிசம் அல்லது பருப்பு 13 அவுன் 


3 


3 , 


இவ்வுணவின் மூலம் சுமார் 1200 உஷ்ண அளவு எண்களைப் 
பெறக்கூடும் . 


III . வயது வந்தவர்களுக்கான சமன் செய்த உணவு 
நன்கு சமைக்கப்பட்ட ஏதேனும் 

ரண்டு தானியங்களின் சோறு சுமார் 300 கிராம் 


நடை முறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


103 


55 கிராம் 


. 


15 


* 


. 


50 


துவரை ( பருப்பு ) 
உளுந்து 
இலைக்காய்கறிகள் ( கீரை 

வகைகள் ) 
பசுமையான காய்கறிகள் 
தக்காளி 
தேங்காய் ( வெண்பருப்பு ) 


84 


. 


20 


4 சிறிய 

துண்டுகள் 
70 கிராம் 
1 அவுன்ஸ் 


. 


வெல்லம் அல்லது சர்க்கரை 
நெய் அல்லது எண்ணெய் 
இறைச்சி , முட்டை , அல்லது 
கொட்டைகள் 


90 கிராம் 


பால் 


8 அவுன்ஸ் 


இவ்வுணவின் மூலம் ஏறக்குறைய 2500 உஷ்ண அளவு 
எண்கள் பெறக்கூடும் . 


IV . புலால் உணவு உண்பவர்களுக்கான சில திட்டங்கள் : 
( 1 ) அரிசி 

சுமார் 

400 கிராம் 
( 2 ) கோதுமை , சோளம் முதலியன 

150 
( 3 ) பருப்பு 

85 
( 4 ) பச்சிலைக் காய்கறிகள் 

45 
( 5 ) காய்கறிகள் 

45 
( 6 ) எண்ணெய் அல்லது நெய் 

45 
( 7 ) பழுத்த பழங்கள் ( வாழை ) , 

15 
ஆரஞ்சு , தக்காளி 
( 8 ) பால் 

60 
( 9 ) வெல்லம் 

40 
இவ்வுணவின் மூலம் சுமார் 

சுமார் 2500 உஷ்ண அளவு 
களைப் பெறலாம் . 


. 


எண் 


V. ( 1 ) அரிசி , கோதுமை , சோளம் 

( 2 ) பருப்பு 
( 3 ) பச்சைக் காய்கறிகள் 


சுமார் 500 கிராம் 

85 


110 


2 


104 


ணவும் ஊட்டமும் 


170 கிராம் 


70 


( 4 ) பிற காய்கறிகள் 
( 5 ) தயிர் 
( 6 ) பால் 
( 7 ) சர்க்கரை 


140 


60 


இவ்வுணவினால் சுமார் 3000 உஷ்ண அளவு எண்களைப் 
பெறலாம் . 


VI . ( 1 ) அரிசி 

சுமார் 400 கிராம் 
( 2 ) பருப்பு 

85 
( 3 ) பச்சைக் கீரைகள் 

85 
( 4 ) காய்கறிகள் 

55 
( 5 ) ஊன் , மீன் 

85 
( 6 ) எண்ணெய் 

60 
( 7 ) வெல்லம் அல்லது சர்க்கரை 

40 
( 6 ) உப்பு ; சேர்மானங்கள் ( மசாலா ) 

6 


இவ்வுணவின் மூலம் ஏறக்குறைய 3000 உஷ்ண அளவு 
எண்களைப் பெறலாம் . 


VII . ( 1 ) அரிசி அல்லது கோதுமை சுமார் 400 கிராம் 
( 2 ) பருப்பு 

85 
( 3 ) பச்சைக் கீரைபோன்ற காய்கறி 

100 
( 4 ) காய்கறிகள் 

120 
( 5 ) ஊன் , மீன் 

55 
( 6 ) முட்டை 

30 
( 7 ) நெய் 

55 
( 8 ) பால் 

10 


9 


23 


21 


அவுன்ஸ் 


( 9 ) சர்க்கரை 


20 கிராம் 


இதன் மூலம் சுமார் 3000 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கக் 
கூடும் . 


VIII . பொதுவாகத் தென்னிந்தியர்களின் உணவு கீழ்க்கண்ட 

வாறு இருக்கிறது : 
( 1 ) அரிசி (மில்லில் குத்தியது ) சுமார் 20 அவுன்ஸ் 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


105 : 


. 


. 


. 


. 


- 


( 2 ) பருப்பு முதலியன 

1 அவுன்ஸ் 
( 3 ) காய்கறிகள் 

0.5 
( 4 ) பச்சிலைக் காய்கறிகள் 

0.5 
( 5 ) எண்ணெய் 

0.5 
இவ்வுணவின் மூலம் மாவுச் சத்து தான் மிகுதியாகக் 
கிடைக்கும் ; பிற சத்துகள் மிகவும் குறைவாக உள்ளன . 
உஷ்ண அளவு எண்களும் மிகவும் குறைவாகவே கிடைக்கக் 
கூடும் . இதில் சில மாறுதல்களைச் செய்து , அடியிற்கண்டபடி 
உணவை அமைத்துக் கொள்வது நன்மை தரும் . 
IX . ( 1 ) கைக்குத்தலரிசி 

சுமார் 10 அவுன்ஸ் 
( 2 ) சோளம் , கேழ்வரகு , 

6 
கோதுமை முதலியன 
( 3 ) பருப்புகள் 

31 
( 4 ) காய்கறிகள் 

6 
( 5 ) பச்சிலைக் காய்கறிகள் 

4 } 
( 6 ) எண்ணெய் நெய் 

2 
( 7 ) பால் 

8 
( 8 ) வாழை , ஆரஞ்சு, தக்காளி 

போன்ற பழங்கள் 
இந்த உணவுத் திட்டத்தின்படி , 

திட்டத்தின்படி , புரதம் , கொழுப்பு , 
உலோகச் சத்துக்கள் முதலியன போதிய அளவு கிடைக்கக் 
கூடும் . இதனால் ஏறக்குறைய 3400 உஷ்ண அளவு எண்கள் 
கிடைக்கலாம் . 
X. கோதுமையை 

மையை முக்கிய உணவாகக் கொள்பவர்களு 
கான சிறந்த உணவுத்திட்டம் : 
( 1 ) கோதுமை மாவு 

சுமார் 500 கிராம் 
( 2 ) பருப்பு 

110 
( 3 ) நெய் 

55 
( 4 ) கீரை , காய்கறிகள் 

100 
( 5 ) பால் 

700 
( 6 ) சர்க்கரை 

55 
இவ்வுணவுமூலம் சுமார் 3400 உஷ்ண அளவு எண்கள் 
கிடைக்கலாம் . இவ்வுணவு மிகுந்த உழைப்பாளிகளுக்கு 
ஏற்றது . புலால் உண்பவர்கள் இதிலுள்ள பால் , பருப்பு ஆகிய 
வற்றின் அளவைக் குறைத்துக் கொண்டு , அவற்றிற்குப்பதில் 
முட்டை , மீன் , இறைச்சி முதலியவற்றை உண்ணலாம் . 


33 


13 


3 


* 


ஏழை 
மக்களுக்காகச் 
சில 
உணவுத் 
திட்டங்கள் 
அடியிற் 
கொடுக்கப்படுகின் 
றன 
. 
இது 
ஒரு 
வாரத் 
3 
திற்கு 
வேண்டிய 
திட்டமாகக் 
கொடுக்கப்படுகிறது 
. 
( 
ஹெல்த் 
புல்லட்டின் 
23 
ஐத் 
தழுவியுவுளது 
) 

( 
மூளை 
வேலை 
செய்யும் 
ஏழைகளுக்கு 
( 
மரக்கறி 
உண்பவர்களுக்கு 
) 


நாட்கள் 


காலை 
7 
மணி 


12 
வணி 


மாலை4மணி 


இரவு8மணி 


1 


பு 


சோறு 
, 


திங்கள் புதன் வெள்ளி 


சோறு 

அல்லது 
இட்லி 
, 
தோசை 


சோறு 
, 
பருப்பு 
, 
நெய் 
, காய்கறிகள்,தயிர் 


நிலக்கடலை,வெல் 
லம் 
, 
கேழ்வரகுக் 


நிலக்கடலை,பட் டானிச்சட்னி 


கஞ்சி 


பயிறு 


ரொட்டி 
, 
வெண்ணெய் 
, 
மோர் 
, முளைவிட்ட களாலான 

சட்னி 
, வாழைப்பழம் 


5 


செவவாய் 
வியாழன் 


சோறு 
, 


பூரி, 


சோறு 
, 


முளை 


1 . 


சனி 


தோசை. 

தேங் 
காய் 
பருப்புகள் சேர்ந்தசட்னி 


ரொட்டி 
, வெண்ணெய்அல் லதுநெய்,காய்கறி 

கீரைகள் 
வெங்காயம் 
, 
தயிர் 


பட்டாணி 
, வந்தபயிறுகள் வெல்லம்,பாசிப் 
பருப்புக் 
கஞ்சி 


சோறு 
, 
ரொட்டி 
, 
நெய் அல்லதுவெண் 
ணெய் 
, தக்காளிப்பழம் 


மோர் 
, 


கள் 
, 


சோறு 
, 


9 


ஞாயிறு அல்லது 

டை யாடையே 


பூரி 
, 
உருளைகிழங்கு 
அடை 
அல்லது இட்லியும் பாரும் 


ரொட் 

டி நெய், 

வெண் 
ணெய் 
, பசுமை 

காய்கறிகள் 
, 
கீரைகள் 
, 
பாயாசம் 


நிலக்கடலை 
, 
வெல் 
லம் 
, 
அரிசி 
, 
அல் லதுபாசிப்பருப் புக்கஞ்சி 


சோறு 
, 
சப்பாத்தி 
நெய் 
, 
வெண்ணெய் 
, தயிர், 

ஏதாவது பழம் 


உணவும் 

ஊட்டமும் 


சாம் 


யான 


தயிர் 


| 


குறைந்தசெலவில்மூளைவேலைசெய்பவர்களுக்கேற்றஉணவு 


நாட்கள் 


காலை7மணி 


9மணி 


பிற்பகல்1மணி 


இரவு7மணி 


வாரத்தில் 


பூரி 


சோறு 
, 


மூன்று 


ஓவல் 


உருளைக்கிழ அல்லது 
இட்லி 
, சாம்பார்,தயிர் 


நாட்கள் 


ஏதாவதுபழம், காப்பி, 

அல்லது தேனீர் 


டின் 


ரொட்டிசோறு,ரொட்டி, அல்லதுசப்நெய்,காய்கறிகள். பாத்தி.பருப்பு,தயிர்,பழம் நெய், 

வெண் ணெய்,காய்கறி 

கீரைகள் 
, மோர் 


கள், 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 


மற்ற மூன்று நாட்கள் 


நிலக்கடலை டாயும் பாசிப் பருப்புக்கஞ்சி 
யும் 


இட்லி 
, 
தோசை 
, 
பூரி 
, உருளைக்கிழங் 

ழங்கு. தயிர் 

சாம்பார், வெண்ணெய் 


கீரை 
, 


போறு,சப்பாத்தி, 
நெய் 
, காய்கறிகள், மோர் 


இட்லி 
, 
ரொ 
ரொட்டி 
. 
வெண்ணெய் 
, 
நெய் 
, பழம்,பால் 


1 


ஓ 


முளை 


பூரிஉருளைக்கிழங்கு, அடை,சாம்பார் 


ரி 
, 


நிலக்கடலை டாய், 
வத்த 
பயிறுகள் ஓவல்டின் 


ட்லி,சாம்பார் 
நய் 
, 
பழம் 
, 
பா 


ஓய்வு நாட்கள் அல்லது 
இடை யிடையே 


சோறு,சப்பாத்தி நெய்,பட்டானிச் 
சட்னி 
. 
காய்கறி கள், 

கீரைகள் 
, பாயாசம் 


பேருர் . 


107 


- 1 


ஏழைஉழைப்பாளிகளுக்கானஉணவு 


108 


நாட்கள் 


காலை7மணி 


12மணி 


மாலை4மணி 


இரவு8மணி 


மூன்று நாட்கள் 


சப்பாத்தி,இட்லி, நிலக்கடலைச் சட்னி 


பொங்கல் 
, 

காய்கறி 
கள் 
, 
முட்டை 


பட்டானி 
,பாசிப் பருப்புக்கஞ்சி 


சோறு 
, 
ரொட்டி 
, 
நெய் 
, 
பச்சிலைக் 
கீரை 
, 
காய் 
கறிகள் 
, 
சட்னி 
, குழம்பு 


மற்ற 
மூன்று நாட்கள் 


சோறு 
, 


முளை 


சப்பாத்தி 
, 
ரொட்டி 
தோசை 
, 
வந்த 
பயிறு களின்சட்னி 


சோறு 
, 

ரொட்டி 
, முடடை,காய்கறி 

வெங்காயம் 
, 
, 


நிலக்கடலை,பாசிப் பருப்புக்கஞ்சி 


ரொட்டி 
, 
நெய் 
, 
மோர் 
, 
பழம் 


கள் 
, 


தயிர் 


ஓய்வு நாட்களில் அல்லது இடை யிடையே 


முட்டை 
,பூரி உருளைக்கிழங்கு அரிசி 
அல்லது 
பாசிப் 
பருப்புக் கஞ்சி 


சோறு 
, 
பருப்பு 
, 
கீரை 
, காய்கறிகள்,மீன் 
மாமிசம் 
, சட்னி 


மட்டாணியும் 
பால் 
சேர்ந்த 
அரிசிக் கஞ்சியும் 


சோறு 
, 

ரொட்டி 
, நெய்,மோர்,பழம் 


தயிர், 


உணவும் ஊட்டமும் 


குறிப்பு: 
சைவ 
உணவு 
அருந்துபவர்கள் 
, 
முட்டை 
, 
மீன் 
முதலியவற்றிற்கு 
ஈடுசெய்ய 
பால் 
, 
நெய் 
, 
தயிர் 
, 

பருப்பு 
முதலியவறறைக் 
கூடுதலாகச் 
சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் 
. 


> 


மென்பதை 


நடைமுறையில் உஷ்ண அளவு எண்களும் சத்துகளும் 

109 
உணவுத் திட்டங்களைத் தயாரிக்கும்போது , வெவ்வேறு 
ஆட்களின் வயது , வேலை முதலியவற்றைக் கருத்திற்கொள்ள 
வேண்டும் . மாணவர்கள் , ஆசிரியர்கள் , எழுத்தாளர்கள் 
போன்ற மூளை வேலை செய்பவர்களுக்கு மிகுதியான உஷ்ண 
அளவு எண்கள் தேவையில்லை . அவர்களுடைய உணவில் 
முக்கிய இடம் பெறவேண்டிய வைட்டமின்களையும் , உலோகச் 
சத்துகளையும் கொடுக்கும் கீரைகளையும் காய்கறிகளையும் மிகுதி 
யாகச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் . கருவுற்றிருக்கும் பெண் 
களுக்கும் , தாய்ப்பாலூட்டும் தாய்களுக்கும் புரதம் , சுண்ணாம்புச் 
சத்து , கொழுப்பு , இரும்பு , வைட்டமின்கள் முதலியன கூடுத 
லாகக் கிடைக்கவேண்டும் . எனவே , அவர்களுடைய உணவில் , 
பால் , நெய் , பசுமையான கீரை , காய்கறிகள் , பழங்கள் , 
எண்ணெய் முதலியன மிகுதியாக இருக்கவேண்டும் . 

மேலே கொடுக்கப்பட்டுள்ள திட்டங்கள் , எடுத்துக்காட் 
டாகக் கொடுக்கப்பட்டுள்ளன வேயாகும் . பொதுவாக , நடை 
முறையில் மக்கள் தங்கள் உணவை அளந்தும் , நிறுத்தும் 
தயாரிப்பதில்லை . ஆகையால் , உணவில் அரிசியை மட்டுமே 
முக்கியமாகக் கொள்ளாமல் கோதுமை , சோளம் , கேழ்வரகு 
முதலியவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டு 
நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் . புரதக் குறைவைப் 
போக்க , துவரம் பருப்பை அதிக அளவில் சேர்த்துக்கொள்ள 
வேண்டும் . 

நா ளொன்றுக்குக் குறைந்தது 8 அவுன்ஸ் 
பாலாவது குடிக்கவேண்டும் . வைட்டமின்களும் , உலோகச் 
சத்துகளும் போதிய அளவு கிடைப்பதற்காகவும் , மலம் எளிதில் 
கழிவதற்காகவும் , கீரை காய்கறிகளையும் அதிகமாக உண்ண 
வேண்டும் . வாழை , தக்காளி , பப்பாளி , ஆரஞ்சு, எலுமிச்சை 
போன்ற பழங்களையும் பயன்படுத்துவது மிகவும் நல்லதாகும் . 

புலால் உணவு அருந்துவர்கள் தங்கள் உணவில் பருப்பு , 
எண்ணெய்க்குப் பதில் மீன் , ஊன் முதலியவற்றைச் சேர்த்துக் 
கொள்ளலாம் . ஆனால் , பச்சைக் கீரைகளையும் காய்கறிகளையும் 
உண்பது எல்லோருக்குமே இன்றியமையாததாகும் . 

மேற்கண்ட செய்திகளைக் கருத்திற் கொண்டு , நாம் நமது 
வயது , வேலை , உடலமைப்பு , செரிக்கும் திறன் இவற்றிற்கு ஏற்ப 
உணவுப் பொருள்களைத் தேர்ந்தெடுத்தும் , போதிய உஷ்ண 
அளவு எண்களும் உடல் நலமும் பெறமுடியும் . உணவுப் 
பொருள்களைக் சமைப்பதிலும் , பக்குவப்படுத்தி அனுப்புவதிலும் , 
அவற்றின் சத்தின் அளவு சிறிது குறைந்துவிடுகிறதென முன்பு 
கூறினோம் . 

உணவுப்பொருள்களைத் தயார் செய்து , 
பக்குவப்படுத்துவதில் என்னென்ன கேடுகளும் , குறைபாடு 
களும் உள்ளன எனப் பார்ப்போம் . 


இனி 


8. உணவுப் பொருள்களைப் பல வகை 
களில் பக்குவப்படுத்துவதும் , 
அவற்றைப் பல நாட்கள் கெடாமல் 
சேகரித்து வைப்பதும் . 


* 


மனிதன் தனது உணவிற்குப் பெரும்பாலும் இயற்கையையே 
நம்பியிருக்கிறான் . இயற்கை அன்னை ஈந்த பொருள்களிலிருந்தே 
பெரும்பாலும் தனது உணவைத் தயாரித்துக் கொள்கிறான் , 
தரையில் மரஞ்செடிகளும் , புல் முதலியவைகளும் வளர , மழை 
இன்றியமையாததாகும் இயற்கை நமக்கு எப்பொழுதும் 
அனுகூலமாக இருப்பதில்லை . 

இருப்பதில்லை . சில ஆண்டுகளில் பெருமழை 
பெய்து , அதனால் பயிர்களுக்குச் சேதம் ஏற்படுகிறது . சில 
ஆண்டுகளில் மழையின்மையால் வறட்சியும் பஞ்சமும் ஏற்படு 
கின்றன் . 

சில நேரங்களில் , வெள்ளத்தின் காரணத்தால் , 
பயிர்கள் அழிக்கப்பட்டுப் பஞ்சம் ஏற்படுகிறது . ஆகையால் , 
உணவுப் பொருள்கள் மிகு தியாக இருக்கும் காலத்தில் , 
அவற்றைச் சேகரித்து வைத்துக் கொள்வது தான் அறிவுடைமை 
யாகும் . அவ்வாறே தான் வழக்கமாக நடந்தும் வருகிறது . 


கெடாமல் 


எல்லா உணவுப் பொருள்களையும் , மிக நீண்ட நாட்கள் 
சேமித்துக் கெடாமல் வைத்திருக்க முடியாது . சில முறைகளைக் 
கையாளுவதால் , அவற்றைச் சில காலம்வரை 
சேமித்து வைக்க முடியும் . இன்னும் சில பொருள்களைச் சிறிது 
கவனத்துடன் சேமித்து வைப்பதால் , அவை பல ஆண்டுகள் 
கெடாமலிருக்கின்றன , தானியங்கள் இத்தகையனவே . இவை 
களை ஈரம் படாமல் , நன்கு உலர்த்தி எறும்பு , பூச்சிகள் வர 
முடியாமல் வைத்திருந்தால் பல ஆண்டுகள் கெடாமலிருக்கும் . 


கள் 

பல 


உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் ஊன் , மீன் முதலியவை 

நாட்கள்வரை கெடாமலிருப்பதில்லை . அவைகளில் 
நுண்ணுயிரினங்கள் ( microbes ) விரைவில் பெருகுகின்றன . இப் 
பொருள்களில் 

மிகுதியாக உள்ளது . 

உள்ளது . இவற்றிலுள்ள 
ஈரத்தைப் போக்கினால் , இவற்றைச் சில மாதங்கள் வரை 
கெடாமல் வைத்திருக்கலாம் . இச்செய்தி மக்களுக்குப் பொது 


புரதம் 


உணவுப் பொருள்களை ...... சேகரித்துவைப்பதும் 


வாகத் தெரியும் . பழங்காலத்திலிருந்தே நாகரீக மற்றவர்கள் 
என்று சொல்லப்படும் மக்கள் கூட மாமிசம் , மீன் முதலியவற்றை 
வெயிலில் உலர்த்தி வற்றலாகப் பல நாட்கள் வைத்திருந்தார் 
கள் . இப்பொழுதும் இம் முறை பழக்கத்திலிருக்கிறது . உலர்த் 
தும் முறையையே பெரிய அளவில் புதிய விஞ்ஞான முறைப்படி 
கையாண்டு மாமிசம் 

முதலியவற்றைப் பக்குவப்படுத்தி , 
வியாபாரத்திற்கு அவைகளைப் பயன்படுத்துகிறார்கள் . 


இம் முறைப்படி , பழங்களையும் காய்கறிகளையும் பல நாட்கள் 
கெடமால் பாதுகாத்து வைக்கலாம் . திராட்சை , கிஸ்மிஸ் , 
சுல்தானா, உலர்ந்த பெரிய திராட்சை , ஆப்பிள் , அத்தி , ப்ளம் 
முதலியவைகள் இம் முறைப்படி பாதுகாக்கப்பட்டு வியாபாரத் 
திற்கு மிகவும் பயன்படுகின்றன . இவற்றுல் சில , மிகவும் 
இனிப்பாக உள்ளது . இவற்றிலுள்ள இனிப்பு , இவைகளைக் 
கெடாமல் வைத்திருக்க ஒரு காரணமாகிறது . இவ்வாறு பழங் 
களையும் காய்கறிகளையும் 

காய்கறிகளையும் உலர்த்திப் பக்குவப்படுத்துவதில் 
மிகுந்த கவனம் தேவையாகிறது . இவைகளைச் சூடாக்கும் 
போது சரியான 

பான முறை கையாளப்படா விட்டால் இவற்றிலுள்ள 
அஸ் கார் பிக் அமிலம் ( Vitamin - C ) கெட்டு விடுகிறது . மேலை 
நாட்டு விஞ்ஞானிகள் இம்முறையில் மிகவும் கைதேர்ந்தவர்கள் . 
எனவே , இக்காலத்தில் இம்மா திரி பக்குவம் செய்யப்பட்ட 
பொருள்களில் வைட்டமின்- C , சிறிதும் குறையாமலிருக்கிறது . 
எந்த வெப்பதட்ப நிலை மாற்றத்தினாலும் அது கெடுவ தில்லை . 
இந்தக் காய்கறிகளையும் பழங்களையும் , டப்பாக்களினின்றும் 
வெளியே எடுத்துச் சமைத்துச் சாப்பிடும்போது , அவைகளில் , 
கடைகளிலிருந்து வாங்கிச் சமைத்துண்ணும் பழங்கள் , காய்கறி 

ஆகியவற்றில் இருப்பதைவிட மிகுதியான சத்தே 
இருக்கிறது . 


கள் 


தற்காலத்தில் , பால் , முட்டைகள் ஆகியவைகளுங் கூட 
இம்மாதிரியான உலர்த்தும் முறைப்படி ( deby dration ) பக்குவப் 
படித்தப்பட்டு நீண்ட 

நீண்ட தூரம் அனுப்பப்படுகின்றன , 
உலர்த்தும் முறை 13 ஆம் நூற்றாண்டிலேயே தர்த்தாரியர் 
களுக்குத் ( Tarlars ) தெரிந்திருந்ததாகக் கூறப்படுகிறது . 


பாலை 


உலர்த்துவதன் 

பயனாக ஈரமின்மையால் , 

நுண்ணிய 
உயிரணுக்கள் ( microbes ) பொருள்களில் வாழ முடிவதில்லை . 
எனவே , பொருள்களை அவைகளால் கெடுக்க முடிவதில்லை . 
உலர்த்தும் ஒருவகை முறையில் , பொருளிலுள்ள சர்க்கரையை 
மிகவும் அதிகப்படுத்தி , அதில் உயிரணுக்கள் வாழவே முடியாத 


112 


உணவும் ஊட்டமும் 


வாறு செய்கிறார்கள் . பழப்பாகுகளைத் ( jams ) தயாரிப்பதில் , 
சர்க்கரையின் அளவை 60 % அதிகரிக்கிறார்கள் . இவ்வளவு 
கனமான கரைசலில் உயிரணுக்கள் பெருக முடிவிதில்லை . பாலை 
உலர்த்துவதிலும் , சர்க்கரை மிதிதியாகச் சேர்க்கப்படுகிறது . 
ஈர பின்மை , சர்க்கரையின் மிகுதி , தூய்மையான செய்முறை 
இவற்றின் காரணத்தால் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பால் 
நெடு நாட்கள் கெடாமல் நன்றாக இருக்கிறது . 


சர்க்கரையின் மிகுதி , நுண்ணிய உயிரணுக்கள் வளர்வதற்கு 
இடையூறு செய்வது போன்று , உப்பும் அவைகளைக் கெடுக் 
கின்றது . பழங்காலத்திலிருந்தே மக்கள் இதை நடைமுறையில் 
பயன்படுத்தி வந்துள்ளனர் . நமது வீடுகளில் குறிப்பிட்ட 
பருவங்களில் கிடைக்கும் காய்கறிகளை மலிவாக வாங்கி , அவை 
களை உப்புடன் சேர்த்து வெயிலில் உலர்த்திப் பல நாட்கள் 
வைத்திருப்பதை நாம் சாதாரணமாகக் காண்கிறோம் . இம் 
மா திரிப் பச்சைமிளகாய் , வெண்டைக்காய் , கத்தரிக்காய் , 
அவரை முதலியவைகளைப் பக்குவப்படுத்தலாம் . வைட்டமின்- C 
மிகுதியாகவுள்ள நெல்லிக்காயைப் பக்குவப்படுத்துவதற்கு இம் 
முறையே கையாளப்படுகிறது . 


நமது வீடுகளில் , உப்புச் சேர்த்துப் பொருள்களைப் பக்குவப் 
படுத்திச் சேமித்து வைக்கும்முறை , இரு விதங்களில் கையாளப் 
படுகிறது . கத்திரிக்காய் அவரைக்காய் 

போன்றவைகளைச் 
சிறிது நீரில் போட்டு , உப்பையும் போட்டு உஷ்ணப்படுத்து 
கிறார்கள் . அவைகள் 

நன்றாக வெந்து பக்குவமாகின்றன . 
பிறகு அவைகளை வெளியே எடுத்து , வெயிலில் உலர்த்துகிறார் 
கள் . அவைகள் நன்கு காய்ந்து வற்றல் ஆனபின் , மூடியுள்ள 
நல்ல 

பாத்திரங்களில் , சுத்தமாக அடைத்து வைக்கப்படு 
கின்றன . இதில் அப் பொருள்களிலுள்ள வைட்டமின்- C 
கெட்டுவிடுமோ என்ற ஐயம் எழலாம் ஆனால் , கருத்துடன் 
உஷ்ணப்படுத்தினால் இதைத் தடுக்க முடியும் . 


மற்றொரு முறைப்படி , பச்சைமிளகாய் , வெண்டை முதலிய 
வற்றைச் சிறிது மோரில்போட்டு உப்பையும் சேர்க்கிறார்கள் . 
சில மணிநேரத்திற்குப் பிறகு அக் காய்கறி வெளியே எடுத்து 
வெயிலில் உலர்த்துகிறார்கள் . மாலையில் மறுபடியும் அவற்றை 
அதே மோரில் போடுகிறார்கள் . இக் காய்கறிகள் வெயிலில் 
காய்ந்துள்ள தால் , மறுபடியும் மோரில் போட்டதும் , மோரை 
உறிஞ்சிக்கொள்கின்றன . மறு நாள் 

மறுபடியும் 
வெயிலில் உலர்த்துகிறார்கள் . இம்மாதிரி , மோர் முழுவதும் 


அவைகளை 


உணவுப் பொருள்களை ... சேகரித்து வைப்பதும் 


118 


நாட்கள் 


வற்றி காய்கறிகள் நன்கு உலர்ந்து , வற்றலாகும்வரை செய்யப் 
படுகிறது . பிறகு இவ் வற்றல்களை எடுத்துப் பத்திரமாகச் 
சேமித்து வைக்கிறார்கள் . இவைகளை வேண்டும்போது எண்ணெ 
யில் வறுத்துப் பயன்படுத்திக்கொள்ளலாம் . வெயிலில் 
உலர்த்தப்படுவதால் வைட்டமின்- D யும் இவற்றில் சேர வாய்ப்பு 
இருக்கிறது . மோர் , உப்பு , வெயில் இவற்றின் காரணத்தால் , 
நுண்ணுயிர் அணுக்கள் வளரவொட்டாமல் தடுக்கப்படுகின்றன . 
எனவே , இப்பொருள் உடல் நலத்திற்குகந்தனவாக ஆகின்றன . 

இதே முறையில் இறைச்சியும் பக்குவப்படுத்தப்பட்டுச் 
சேமித்து வைக்கப்படுகிறது . இறைச்சியின் மேற்பரப்பில் 
மிகவும் அதிகமாக உப்பு தூவப்படுகிறது . அதனால் நுண்ணிய 
உயிரணுக்கள் அவற்றினின்று பிழைத்து உள்ளே செல்ல முடிவ 
தில்லை . இறைச்சியின் உட்புறத்தில் , அமிலத் தன்மை ( புளிப்புத் 
தன்மை மிகவும் கூடுதலாக இருப்பதால் , அங்கு நுண்ணிய 
உயிரணுக்கள் வாழ முடிவதில்லை . இம்மாதிரி , இறைச்சி , 
நுண்ணிய உயிரணுக்களினின்றும் பாதுகாக்கப்பட்டு நீண்ட 

சேமித்துவைக்கத் தகுந்ததாகிறது . விஞ்ஞான 
முறையில் , இறைச்சியைக் கெடாமல் வைத்திருக்க , பொட்டா 
ஸியம் நைட்ரேட் ( potassium nitrate) என்ற பொருள் அதன்மீது 
தடவப்படுகிறது . இது நுண்ணுயிர் அணுக்களைக் கொல்லும் 
மருந்தாகும் . இதைத் தவிர , இறைச்சியின் மீது புகைபோடும் 
போது , அது மேலும் உலர்ந்து , அதிலுள்ள நுண்ணிய உயிரணுக் 
நகாசமடைகின்றன . இவ்வாறு இறைச்சி பாதுகாப்புடன் 
சேமித்து வைக்கப்படுகிறது . 

உப்பின் உதவியால் உணவுப் பொருள்களைக் கெடாமல் 
சேகரித்து வைக்க முடிவது போன்று , அமிலத் தன்மையை 
உண்டாக்கும் நுண்ணுயிர் அணுக்களின் உதவியால் , சில 
உணவுப்பண்டங்களைக் சிலகாலம் வரை கெடாமல் சேகரித்து 
வைக்கமுடியும் . பாலைப் புளிக்கச்செய்து , அதினின்று சாராயத் 
தன்மையை ( alcohol ) வெளிப்படச் செய்தால் , அந்தப் பால் , 
சாதாரணப் பாலைவிட அதிக நாட்கள் வரை கெடாமலிருக்கும் . 
முட்டைக்கோசும் இம் முறைப்படி பல நாட்கள் கெடாமலிருக்கும் . 
கால்நடைகளுக்குப் போடப்படும் புல் தட்டை போன்றவை 
களும் , உலராமல் பச்சையாகவே அமிலத் தன்மையை 
உண்டாக்கும் நுண்ணுயிர் அணுக்களின் உதவியால் , சில 
நாட்கள் வைத்திருக்கப்படலாம் . இவைகளைக் குளிர்காலங் 
களில் பயன்படுத்தலாம் . இத் தீனி வைக்கோல் , புல் இவற்றை 
விடக் கூடுதலான சத்துள்ளதாகும் . மேலை நாடுகளில் இம்முறை 
கையாளப்படுகிறது . 

8 


114 


உணவும் ஊட்டமும் 


இம் முறைகளைத் தவிரச் சில உணவுப் பொருள்களில் , 
எந்தப் பகுதி அப் பொருள்களை விரைவில் கெடுக்கிறதோ அப் 
பகுதியை அகற்றிவிடுவதால் , அப் பொருள்கள் பல நாட்கள் 
கெடாமலிருக்கிறது . இவ்வாறாகத்தான் பாலிலிருந்து வெண் 
ணெய் எடுக்கப்படுகிறது . பாலில் வெண்ணெய் கொழுப்பு 
வடிவில் கலந்திருக்கிறது . பால் நெடுநேரம் கெடாமலிருக்க 
பாலிலுள்ள கொழுப்புச் சத்து அதிலேயே இருந்தால் அது 
விரைவில் கெட்டுவிடுகிறது . ஆனால் , பாலிலிருந்து வெண்ணெய் 
வடிவில் இதை வெளியே எடுத்துவிட்டால் , அது நெடுநேரம் 
கெடாமலிருக்கிறது . இதுபோலவே பாலாடையும் பாலிலேயே 
இருந்தால் விரைவில் கெட்டு விடும் . ஆனால் , அதை வெளியே 
எடுத்து சில முறைகளைக் கையாள்வதால் அது பல நாட்கள் 
நல்ல நிலையில் இருக்கிறது . 


நுண்ணுயிர் அணுக்களைக் கொல்லும் மருந்துகளும் , பொருள் 
களும் , உணவுப் பண்டங்களைக் கெடாமல் வைத்திருக்கப் பயன் 
படுகின்றன . பொதுவாக பென்ஸாயிக் அமிலம் ( Benzoic acid ) 
பென்ஸோயிட் ? ( Benzoites ) , சல்ஃபைட்ஸ் ( Sulphites ) , 
ஆகியவை இதற்குப் பயன்படுகின்றன . பழப்பாகுகளைப் 
பக்குவப்படுத்தி அனுப்புவதில் பென்ஸாயிக் அமிலம் பயன்படு 
கிறது . பாலாடையைப் பக்குவப்படுத்துவதில் போரிக் 
அமிலம் ( Boric acid ) பயன்படுகிறது . மஸாலாக்களிட்டுச் 
சமைத்த இறைச்சி ( sausage ) , புதிய பழங்கள் ஆகியவற்றைப் 
பக்குவப்படுத்தி வைத்திருக்க ‘ ஸல்பைட் பயன்படுகிறது . 
நுண்ணுயிர் அணுக்களைக் கொல்லும் இம் மருந்துப் பொருள் களி 
லும் சிறிது நச்சுப் பொருள்கள் கலந்திருப்பதால் இவற்றின் 
மூலம் பக்குவம் செய்யப்பட்ட உணவுப் பொருள்களை உண்பதால் 
ஏதாகிலும் கேடு ஏற்படக்கூடுமோ என்று ஐயம் எழலாம் . 
எனவே , இப்பொழுது இம்முறை மிகுதியாகக் கையாளப்படுவ 
தில்லை . 


இக்காலத்தில் டப்பாக்களிலும் புட்டிகளிலும் உணவுப் 
பொருள்களைப் பக்குவப்படுத்திவைக்கும் தொழில் ( canning and 
bottling ) மிகவும் பெருவழக்கிலுள்ளது . இம் முறைகளின்படி , 
பழங்கள் , காய்கறிகள் , மீன்கள் , இறைச்சிகள் முதலியவைகள் 
பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டு விற்கப்படுகின்றன . டப்பாக் 
களிலும் புட்டிகளிலும் பொருள்களை அடைப்பதற்கு முன் , 
அவைகளில் சிறு நுண்ணுயிர் அணுக்களின் வளர்ச்சி ஏற்பட 
லாம் . ஆனால் , அப் பொருள்களை மிகுந்த அமுக்கத்தில் 
(pressure ) சூடாக்குவதாலோ அல்லது கொதிக்கச் செய்வ 


உணவுப் பொருள்களை ...... சேகரித்து வைப்பதும் 


115 


தாலோ நுண்ணுயிர் அணுக்கள் அவற்றுள் புகுவதற்குமுன் , 
அவற்றை மூடி முத்திரையிட்டு விடுகின்றனர் . காய்கறிகளையும் , 
பழங்களையும் பக்குவப்படுத்தும்போது , தண்ணீரின் 

கொதி 
நிலை யைவிடக் கூடு தலாகச் சூடாக்கப்படுவதில்லை . ஆனால் , 
மீன்கள் , இறைச்சி முதலியவற்றை டப்பாக்களில் அடைக்கும் 
போது , பாத்திரங்களைச் சுற்றிலும் 125 சென்டிகிரேட் உஷ்ணம் 
உண்டாக்கப்படுகிறது . இதனால் அப் பொருள்களின் உள்ளே 
இருக்கும் நுண்ணுயிரணுக்கள் சிறிதும் ஐயத்திற்கு இடமின்றி 
இறந்து விடுகின்றன . 


காய்கறிகள் , பழங்கள் , இறைச்சி முதலியவற்றை டப்பாக் 
களில் அடைத்து அனுப்பும் போது , மிகுந்த கவனம் செலுத்தப் 
படுகிறது . அப்படிச் செய்தால்தான் அவைகள் கெடாமலிருக் 
கும் . இப் பொருள்களை டப்பாக்களில் வைத்து வெகுவிரைவில் 
மூடிவிடுகிறார்கள் . பழங்களையும் காய்கறிகளையும் பறித்தபின் 24 
மணி நேரத்திற்குள் செப்பனிட்டு டப்பாக்களில் அடைத்துவிடு 
கிறார்கள் . இவ்வாறே விலங்குகளைக் கொன்றபின் 24 மணி 
நேரத்திற்குள் அவற்றின் இறைச்சியைப் பக்குவப்படுத்தி 
டப்பாக்களில் அடைத்துவிடுகிறார்கள் . எனவே , இப் பொருள் 
களில் சத்துக் குறைவு ஏற்படுவதில்லை . பொதுவாகக் கடைகளி 
லிருந்து வாங்கப்படும் இப் பொருள் களிலிருப்பதைவிட , இவ்வாறு 
பக்குவப்படுத்தப்பட்டு டின்களில் வரும் பொருள்களில் கூடுத 
லான சத்து இருக்கிறது . வைட்டமின்- C யும் இப் பழங்களிலும் , 
காய்கறிகளிலும் மிகுதியாக உள்ளது . ஆனால் , இவற்றின் 
சுவை , புதிய பொருள்களின் சுவைபோன்று அவ்வளவு சிறந்த 
தாக 

இல்லை என்பது தான் இவற்றிலுள்ள குறைபாடாகும் . 
இருப்பினும் , மேற்கூறிய பொருள்கள் கிடைக்காத காலங்களில் , 
டப்பாக்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படும் இப் பொருள்கள் 
மிகுந்த பயனுடையனவாக இருக்கும் . 


களை 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பழச் சாற்றையும் , இறைச் 
சியையும் நுண்ணிய உயிரணுக்களினின்றும் காப்பதற்கு அவை 

சேம்பர்லண்ட் ஃபில்டர்கள் ( Chamberland Filters ) 
என்னும் வடி கட்டும் பாண்டம் மூலம் வடிகட்டுகிறார்கள் . இது 
பல நுண்ணிய துவாரங்கள் கொண்ட ஒருவகை மட்பாண்ட 
மாகும் . இதன் நுண்ணிய துவாரங்கள் வழியாகச் சாறுகள் 
செல்ல முடியுமேயன்றி நுண்ணுயிர்கள் செல்லமுடியா . ஆனால் , 
இம்முறை எல்லாப் பழச்சாறுகளுக்கும் ஏற்றதன்று . இதன் 
மூலம் வடிகட்டப்பட்ட சாறு , பழத்தினின்று இயற்கையாக 
எடுக்கப்பட்ட சாறு போன்று அவ்வளவு சுவையுள்ள தாக இல்லை . 


118 


உணவும் ஊட்டமும் 


இவற்றைத் தவிர சூடுபடுத்தும் மற்றொரு முறையின் மூலம் , 
பாலிலும் பழச்சாற்றிலுமுள்ள நுண்ணுயிர்கள் கொல்லப்படு 
கின்றன . இதைப் பாஸ்டூர் முறை ( Pasteurization ) என் 
கிறோம் . இம் முறைப்படி பாலையோ , பழச்சாற்றையோ மிகவும் 
சூடாக்கி அவற்றை அதே சூட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரம்வரை 
வைத்திருக்கிறார்கள் . வெவ்வேறு பொருள்களை வெவ்வேறு 
அளவு செய்கிறார்கள் . அவைகளை அதே 

அதே சூட்டில் 
வைத்திருக்க வேண்டிய நேரமும் பொருளுக்குப் பொருள் வேறு 
படுகிறது . எடுத்துக்காட்டாக , பாலை 145 ° ஃபாரன்ஹீட் 
சூட்டளவில் குறைந்தது 30 நிமிடங்கள் சூடாக்குகிறார்கள் . 
அதை 162 ° ஃபாரன்ஹீட் சூட்டளவில் உஷ்ணப்படுத்தினால் , 
அதே சூட்டில் அதை 15 வினாடிகள் வரை வைத்திருந்தால் 
போதுமானதாகும் . இம்மாதிரி , மிகுந்த சூட்டில் சிறிது நேரம் 
வைத்திருந்து பொருள்களை , அவற்றிலுள்ள நுண்ணுயிர் அணுக் 
கள் கெடுக்காமல் காக்கும் முறைக்கு மின்வேகப் பாஸ்டூர் 
முறை ( Flash Pasteurization ) என்று பெயர் . 


கின்றன . 


பாஸ்டூர் முறையினால் அடியிற்கண்ட நன்மைகள் ஏற்படு 

( 1 ) இம்முறை , காசநோல் , நச்சுக்காய்ச்சல் 
( typhoid ) போன்ற நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிர் 
அணுக்களை ( bacteria ) அழித்துவிடுகிறது . ( 2 ) பாலில் ஒருவகை 
அமிலத்தை ( lactic acid ) உண்டாக்கும் நுண்ணுயிர்களின் 
அளவைக் குறைக்கிறது . இதனால் பால் புளித்துப்போகாமல் 
குறைந்தது 4,5 நாட்களாவது இருக்கமுடிகிறது . ஆய்வுக் 
கூடத்தில் சிறந்த மேற்பார்வையுடன் இம் முறைப்படி பக்குவம் 
செய்யப்பட்ட பால் , ஒரு மர் தம்வரைகூடக் கெடுவதில்லை என்று 
சொல்லப்படுகிறது . இம்முறை , பாலில் உண்டாகும் நுண்ணுயிர் 
கள் அனைத்தையும் அடியோடு ஒழிப்பதில்லை . இதனால் பால் 
விரைவில் புளிக்காமல் , மிகுந்த நேரம் கழித்து புளிக்கிறது . 


மிகுந்த சூட்டினால் நுண்ணுயிர்கள் இறந்துவிடுவது போன்று 
மிகுந்த குளிர்ச்சியினாலும் அவைகள் இறக்கின்றன . கோடை 
நாட்களைவிடக் குளிர் நாட்களில் பால் மிகுந்த நேரம் கெடாம 
லிருக்கிறது . இதேபோன்று , குளிர்ச்சியின் விளைவாக இறைச்சி 
யும் பல நாட்கள் கெடுவதில்லை . சாதாரணமான குளிர்ச்சியில் 
நுண்ணுயிர்கள் இறப்பதில்லை . தண்ணீர் உறையும் குளிர் நிலை 
யிலேயே அவைகள் இறக்கின்றன . இதைவிட மிகுந்த குளிர்ச்சி 
யின்மூலம் மீன் , இறைச்சி ஆகியவற்றை விற்பனைக்காகப் 
பக்குவப்படுத்துகின்றனர் . இவைகள் பல நாட்கள் கெடாம 
லிருக்கின்றன . 


உணவுப் பொருள்களை ......சேகரித்து வைப்பது 


117 


மேற்கூறியவற்றிலிருந்து உணவுப்பண்டங்களை ஆண்டு முழு 
வதற்கும் பெறுவதற்குப் பல முறைகளைக் 

பல முறைகளைக் கையாள வேண்டு 
மென்பது தெரியவரும் . இவ்வாறு தயாரிக்கப்பட்ட பொருள் 
களில் சில குறைபாடுகளிருப்பினும் , விஞ்ஞான முறைப்படி 
பக்குவம் செய்யப்படுவதனால் இவைகளால் நமக்கு நன்மையே 
கிட்டுகிறது . மேலை நாடுகளில் விஞ்ஞான முன்னேற்றத்தின் 
பயனாக , இம் முறைகள் பெருமளவில் , சிறந்த முறையில் நடை 
பெறுகின்றன . இத் தொழில்களில் பல பெரிய நிறுவனங்களும் 
ஈடுபட்டுள்ளன . ஆனால் , நம் நாட்டில் இத் தொழில் குழந்தைப் 
பருவத்திலேயே இருக்கிறது . 

தொழில் முன்னேற 
முன்னேறப் பழங்களும் , காய்கறிக்ளும் மலிவாக , மக்களுக்கு 
எளிதில் கிடைக்கக்கூடும் ; மக்களின் உடல் நலமும் மேம்பாட 
டையும் . இப் பொருள்களின் தயாரிப்பை அரசாங்கம் நன்கு 
கண்காணிக்க வேண்டும் . அவ்வாறு செய்தால்தான் பண 
ஆசையின் காரணத்தால் செல்வர்களும் தொழிலதிபர்களும் , 
பொருள்களில் கலப்படம் செய்து மக்களின் உடல் நலத்தைச் 
கெடுக்க முடியாது . 


- 


9. உணவும் சமையலும் 


மிகப் பழங்காலத்தில் , மக்கள் விலங்குகளை வேட்டையாடிக் 
கொன்று தின்று தங்கள் வயிற்றை வளர்த்துவந்தபொழுது , 
அவர்களுக்கு நெருப்பின் பயன் மிகுதியாகத் தெரிந்திருக்க 
வில்லை . காட்டு விலங்குகளை அச்சுறுத்தி ஓட்டுவதற்கும் , குளிர் 
காய்வதற்குமே அப்பொழுது நெருப்புப் பயன்பட்டது . பச்சை 
ஊனைவிடத் தீயில் சமைக்கப்பட்ட ஊன் மிகுந்த சுவையுடைய 
தென்பதை , மக்கள் தற்செயலாகக் கண்டுகொண்டார்கள் . 

செல்லச் செல்ல , நாகரீகத்தின் மடியில் வளர்ந்த 
மனிதன் , அறிவு வளர்ச்சியை மிகுதியாகப் பெற்று உணவுப் 
பொருள்களைச் சமைக்கும் முறையையும் தெரிந்துகொண்டு 
விட்டான் . 


நாள் 


கள் 


நமது உணவுப் பொருள்களில் பல , பச்சையாக , இயற்கை 
வடிவத்திலே உண்ணமுடியாதனவாக 

உள்ளன - அவ்வாறு 
உண்டால் அவற்றை நம்மால் செரிக்க முடியாது . சமைக்கும் 
முறை மிகவும் பழமையானது . அது எப்பொழுது வழக்கில் 
வந்தது என்று கூற இயலாதது . 
உணவுப் பொருள்களைச் சமைப்பதால் நமக்குப் பல நன்மை 

ஏற்படுகின்றன . அவையாவன : ( 1 ) சமைப்பதால் 
உணவுப் பொருள்கள் சுவையுள்ளனவாகின்றன . ( 2 ) அவை 
விரைவில் செரிக்கப்படுகின்றன . ( 3 ) அவற்றிலுள்ள தீமை 
செய்யும் நுண்ணுயிரணுக்கள் இறந்து போகின்றன . ( 4 ) உணவு 
சுவையுள்ள தாக இருப்பதால் உமிழ் நீர் ( saliva ) , இரைப்பைச் 
சீரண நீர் ( gastric juice ) முதலிய சீரண நீர்கள் நன்கு சுரக் 
கின்றன . இதனால் சீரணம் விரைவாகவும் எளிதாகவும் நடை 
பெறுகிறது . ( 5 ) ஊன் , மீன் , பால் முதலிய புரதமுள்ள உணவுப் 
பொருள்களைச் சமைப்பதால் , அவற்றிலுள்ள நுண்ணிய உயிர் 
கள் இறந்துவிடுகின்றன . 

அவை பச்சையாக 

இருக்கும் 
நிலையைக் காட்டிலும் இப்பொழுது அதிக நேரம் கெடாமலிருக் 
கின்றன . ( 6 ) இதனால் ஊரிலுள்ள நச்சுத் தன்மையும் அகன்று 
விடுகிறது . ( 7 ) சமைப்பதால் , காய்கறிகள் எளிதில் சீரணமா 
கின்றன . ஊனிலுள்ள இழைகள் ( Erbres ) 

( firbres ) மென்மையாகி 
எளிதில் சீரணமாகின்றன . 


உணவும் சமையலும் 


110 


கின்றன . 


நாம் உணவுப் பொருள்களைப் பலவிதமாகச் சமைக்கிறோம் . 
பொருள்கள் வெவ்வேறு முறையில் சூடுபடுத்தப்படுத்தப்படு 

எனவே , எந்தெந்த முறைப்படி சமைப்பதால் , 
என்னென்ன பயன்கள் ஏற்படுகின்றன வென்பதையும் , 
உணவுச்சத்துக்கள் அவற்றால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன 
என்பதையும் இனிக் காண்போம் . 


புரதம் மிகுந்துள்ள பொருள்களைச் சமைப்பதன் நோக்கம் , 
அவற்றிலுள்ள புரதத்தை ஒன்றாய்த் திரட்டிச் சேரச் செய்வதே 
யாகும் ( coagulate ) . எனவே , அப் பொருள்களை நீர் கொதிக்கும் 
வெப்ப அளவுக்குச் சூடுபடுத்துவது தேவையில்லை . அதாவது 
அவைகளை 100 % ஸென்டிகிரேட் வரை சூடாக்க வேண்டிய 
தில்லை . ஏனெனில் , 60 ° ஸென்டிகிரேட் வெப்ப அளவிலேயே 
காய்கறிகள் , ஊன் முதலியவற்றிலுள்ள புரதங்கள் திரண்டு 
ஒன்றுசேரத் தொடங்குகின்றன .. இதைவிடக் கூடுதலாக 
வெப்பப்படுத்துவதால் புரதங்களில் அதிகச் சுருக்கங்களும் 
நெருக்கமும் ஏற்பட்டு , சீரணத்திற்கு இடையூறு உண்டாகிறது . 


அணுக்கள் 


உணவின் மாவுப் பொருளிலுள்ள ( carbohydrate ) மாவுச் 
சத்தும் ( starch ) வெப்பத்தால் விரைவில் பாதிக்கப்படுகிறது . 
ஈரமின்றி , மாவுச் சத்தை உஷ்ணப்படுத்தினால் , அது கரையக் 
கூடிய டெக்ஸ்ட்ரீன் ( dextrin ) ஆக மாறுகிறது . இம் மாறுதல் 
ஓரளவு , ரொட்டியின் மேற்புறத்திலும் , பிஸ்கோத்திலும் ஏற்படு 
கிறது . ஈரத்துடன் மாவுச் சத்தைச் சூடாக்கினால் அதன் 

பெரிதாகின்றன . அவைகளைச் சூழ்ந்துகொண் 
டிருக்கும் தடைகளைத் தகர்க்கத் தொடங்குகின்றன . 
நிலையில் இம் மாவுச் சத்தை ஜெலாட்டினைஸ்ட் ஸ்டார்ச்சு 
( gelatinized starch ) என்கிறார் கள் . இம் மாறுதலும் தண்ணீர் 
கொதிக்கும் வெப்ப நிலையை விடக் குறைந்த வெப்பத்திலே யே 
நடைபெற்றுவிடுகிறது . பார்லியின் மாவுச் சத்து 85 ஸென்டி 
கிரேட் வெப்ப அளவிலும் உருளைக் கிழங்கின் மாவுச் சத்து 65 
ஸென்டிகிரேட் வெப்ப அளவிலும் ஜெலாட்டினாக மாறுகின்ற 
தென விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் . 


அமிலக் கரைசலாகக் கரும்புச் சர்க்கரையை ( cave sugar ) 
வெப்பப்படுத்தினால் , அது க்ளூகோஸாகவும் ( glacose ) பழச் 
சர்க்கரையாகவும் ( fructose ) மாறுகிறது . இம் மாறுதல் தான் 
பழங்களைப் பக்குவப்படுத்தும்போது ஏற்படுகிறது . 

புரதம் , மாவுப் பொருள் ஆகியவற்றில் ஏற்படுவது போலக் 
கொழுப்புச் சத்தில் சூட்டினால் அதிக மாறுதல் ஏற்படுவதில்லை . 


120 


உணவும் பட்டமும் 


மிகுதியாகச் சூடாக்குவதால் கொழுப்புச் சத்திலுள்ள ஈரம் 
உலர்ந்து அது எளிதில் சீரணிக்க ஏற்றதாகிறது . இனி , 

, 
சமைக்கும் பல்வேறு முறைகளைப்பற்றிப் பார்ப்போம் . 


ஊனைச் சமைத்தல் 


ஊனைச் சமைக்கும் முக்கிய நோக்கம் , அதில் காணப்படும் 
இரத்தத்தின் சிவப்பு அணுக்களின் தோற்றம் மறைந்து , பச்சை 
மாமிசம் போன் றில்லாமல் நிறம் மாறி , அதிகச் சுவையுள்ளதாக 
வேண்டுமென்பதேயாகும் . இவ்வாறு செய்யும்போது அதிலுள்ள 
புரதத்தைத் தேவைக்குமேல் கட்டிப்படும்படி விடக்கூடாது . 
இதன் பொருட்டு இறைச்சியைத் தண்ணீரில் போட்டு வேக 
வைக்கிறார்கள் . ஆனால் , 

தண்ணீர் 

கொதிக்குமுன்பே , 
புரதங்கள் கட்டிப்படுகின்றன . இதனால் இறைச்சி கடின 
மாகிறது . இதைவிட மிகக் குறைந்த சூட்டிலே யே இறைச்சியின் 
சிவப்பு நிறம் மாறித் தவிட்டு நிறமாகிறது . எனவே , மிகுதி 
யாகச் சூடுபடுத்தத் தேவையில்லை . அதனால் கேடே விளை 
கிறது . 


ஊனில் சில உப்புகளும் , காரப் பொருள்களும் ( alkalies ) 
இருக்கின்றன . இதனால் அது சுவையுள்ளதாக இருக்கிறது . 
மிகுதியான நீரில் மாமிசத்தைக் கொதிக்கவைத்தால் , இப் 
பொருள்கள் நீரில் கரைந்துவிடுகின்றன . தண்ணீரை வெளியே 
கொட்டிவிடும்போது மாமிசத்தின் சுவை தரும் பொருள்களும் 
தண்ணீருடன் அகன்றுவிடுகின்றன . எனவே , மாமிசத்தை 
மூழ்கச் செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவையோ , அவ்வளவு 
தண்ணீரையே வைத்துச் சமைக்க வேண்டும் . 


வறுத்தல் : இம் முறையில் , தண்ணீர் மூலமாக ஊனைச் 
சூடுபடுத்துவதற்குப் பதிலாக நேராகவே ஊனின் மீது உஷ்ணம் 
செலுத்தப்படுகிறது . இம் முறையிலும் , 

ஊன் 

சுருங்கி , 
அதினின்றும் சாறு வெளிப்படுகிறது . ஆனால் , கொதிக்கவைப் 
பதால் ஏற்படும் உப்பு முதலியவைகளின் நஷ்டம் இதில் ஏற்படுவ 
தில்லை . 


இது நல்ல 


ஊனை மூடிவைத்துச் சமைத்தல் ( Stewing ) : 
முறையாகும் . இதைச் சரியானபடி கையாண்டால் , ஊனி 
லுள்ள புரதங்கள் ஒழுங்காகக் கட்டிப்பட்டு அதன் சுவையும் 
நன்றாக இருக்கும் . இதனால் அதிகநேரம் ஊனுக்கு வெப்பமும் , 
ஈரமும் கிடைக்கிறது . ஆகையால் , மாமிசத்தின் இழைகள் 
( fibres ) மிகவும் மென்மையாகின்றன . இம் முறைக்கும் அதிக 


உணவும் சமையலும் 


121 


வெப்பம் தேவையில்லை . உஷ்ண அளவு ஒருபொழுதும் 82 ° 
சென்டிகிரேடுக்குமேல் போகக்கூடாது . 


மீனைச் சமைத்தல் : மாமிசத்திலிருப்பதைவிட 

மீனி 
லிருக்கும் உப்புகளும் , சுவைதரும் பொருள்களும் மிகுந்த 
விரைவில் கரைகின்றன . எனவே , இதை நீராவியில் சமைப்பது 
தான் சிறந்ததாகும் . சில வகை மீன்களை வறுப்பது நல்லது . 
அவற்றிலுள்ள உப்புகள் , வெடியுப்பு சம்பந்தமான பொருள் கள் 
ஆகியவற்றிள் நஷ்டத்தைக் குறைக்கும் பொருட்டு மீன்களைத் 
திடீரென மிகவும் வெப்பப்படுத்த வேண்டும் . இதற்காக 
அவைகள் , கொழுப்புச் சத்துள்ள சில பொருள்களின் மூலம் 
வெப்பப்படுத்தப்படுகின்றன . முதலில் ஓர் இரும்பு வாணையில் 
கொஞ்சம் எண்ணெம் ( நல்லெண்ணெய் , தேங்காயெண்ணெய் 
கடலையெண்ணெய் , 

எண்ணெய் போன்றவைகள் ) 
ஊற்றப்படுகிறது . பிறகு , அது நன்கு காய்ச்சப்படுகிறது . 
வெப்ப அளவு 180 முதல் 200 ஸென்டிகிரேட் வரை இருக்கும் . 
பிறகு , பொரிக்கவேண்டிய பொருள் அதில் மெதுவாகப் போடப் 
பட்டு , ஒன்று , இரண்டு நிமிடங்கள் அதில் விடப்படுகிறது . 
எண்ணெயிலிருந்து வரும் கொப்புளங்கள் நின்றவுடன் , அப் 
பொருள் வெளியே எடுக்கப்படுகிறது . அதினின்றும் எண்ணெய் 
வடியவிடப்படுகிறது . 


ஆலிவ் 


கீரை , காய்கறிகளைச் சமைத்தல் : காய்கறிகளில் நுண் 
ணறைகளைச் ( cells ) சுற்றியுள்ள தடைகளையும் ( cell - wall subst 
ances ) , பச்சை மாவுப் பொருளையும் நாம் எளிதில் சீரணிக்க 
முடியாது . 

எனவே , இந் நுண்ணறைகளைச் சுற்றிலுமுள்ள 
தடைகளை மென்மையாக்கி , அவைகளைக் கிழியச் செய்வதும் 
மாவுப் பொருள்களைச் சீரணிக்கக்கூடிய ஜெலாட்டினா க மாற்று 
வதும் தான் காய்கறிகளைச் சமைப்பதன் முக்கிய நோக்கமாகும் . 


சூட்டின் உதவியாலும் அமிலத்தின் செயலாலும் , நுண் 
ணறைகளைச் சூழ்ந்துள்ள தடைப் பொருள்களாகவும் மாறலாம் . 
காய்கள் பழுக்கும்போது சூரியனின் வெப்பத்தினாலும் , காய்களி 
லுள்ள அமிலத்தின் உதவியாலும் இந்த நிகழ்ச்சியே நடைபெறு 
கிறது . 


ஈரத்துடன் சூடுபடுத்துவதால் இந்த நுண்ணறைகளின் 
தடைப் பொருள்கள் , மென்மையாகி வெடித்துவிடுகின்றன . 
சமைக்கும்போது உருளைக்கிழங்கில் ஏற்படும் மாறுதல்களைக் 
காட்டும் படங்கள் அடுத்துத் தரப்படுள்ளன . 


122 


உணவும் ஊட்டமும் 


காய்கறிகளின் நுண்ணறைகளைச் சுற்றியுள்ள தடைப் 
பொருள்கள் வலுவாக மாவுச் சத்து அணுக்களைச் சூழ்ந்து தடை 
செய்வதால் , அவைகளை மென்மையாக்கிச் சீரணிக்க எளிதாக்கு 
வதன் பொருட்டுக் காய்கறிகளைச் சமைப்பது இன்றியமையாத 
தாகும் . 


காய்கறிகளிலுள்ள புரதங்களும் , இறைச்சியிலுள்ள புரதங் 
களைப் போன்று வெப்பத்தால் கட்டிப்படுகின்றன . புரதங்கள் 


மாவுச்சத்து அணுக்கள் 


1 


படம் . 4 


1 


படம் . 5 


பச்சை உருளைக்கிழங்கும் அதிலுள்ள 

மாவுச்சத்து அணுக்களும் , 
( பிளவுபடா தன ) நுண்ணறைகளின் 

சுற்றுத் தடையும் , 


பாதி சமைக்கப்பட்டுள்ள உருளைக் 
கிழங்கிலுள்ள நுண்ணறைகள் 
( மாவுசசத்து அணுக்கள் ) 

வெடித்துள்ளன . 


* 


நன்றாகச் சமைக்கப்பட்ட 

உருளைக் 
கிழங்கு நுண்ணறைகளின் தடைப் 
பொருள்கள் நன்கு வெடித் 
துள்ளன . 


படம் . 6 


கட்டிபடும் போது அவை சுருங்குகின்றன ; மாவுச் சத்து அணுக் 
களைப் போன்று விரிவதில்லை . எனவே , புரதங்கள் நுண்ணறை 
களின் சுற்றுத் தடைக்குள் அடைபட்டிருந்தால் அவை தடை 


உணவும் சமையலும் 


128 


களைக் கிழிப்பதில்லை . இதனால் புரதம் மிகுந்துள்ள காய்கறிகளை 
உருளைக்கிழங்கைப் போலச் சமைத்தால் , அவற்றிலுள்ள புரதங் 
கள் சீரணிக்கப்படுவது கடினமாகிறது . ஆனால் , பொதுவாகத் 
தாவரப் பொருள்களில் , எந்த உணவில் புரதம் மிகுதியாக இருக் 
கிறதோ அதில் மாவுப் பொருளும் கூடுதலாகவே இருக்கிறது . 
எடுத்துக்காட்டாக , பருப்புவகைகளில் இவ்விரண்டும் மிகுதியாக 
உள்ளன . ஆகையால் , இப் பொருள்களைச் சமைக்கும் பொழுது, 
இவற்றிலுள்ள மாவுச் சத்து , புரதங்களின் நுண்ணறைகளின் 
தடையையும் பிய்த்துவிடுகின்றன . 

எனவே , 

அவைகளும் 
சீரணிக்க ஏற்றவையாக ஆகின்றன . கீரைகளிலும் , கிழங்கு 
களிலும் மிகவும் குறைவான புரதமே உள்ளது . 


காய்கறிகளைச் சமைக்கும் பொழுது எம் முறைப்படி அவை 
களைச் சமைத்தால் அவைகளிலுள்ள வைட்டமின்கள் கெடாமல் 
இருக்குமோ , அம் முறையில் சமைப்பதற்கு மிகுந்த கவனம் 
செலுத்த வேண்டும் . மிகவும் சிறிய துண்டுகளாக வெட்டிக் 
காய்கறிகளைச் சமைப்பதால் , அவற்றிலுள்ள வைட்டமின்கள் 
மிகவும் சேதமடைகின்றன . எனவே , அவைகளைப் பெரிய 
பெரிய துண்டுகளாக்கிச் சமைப்பதே நன்மை பயக்கவல்ல 
தாகும் . சமைக்கும்போது பாத்திரங்களை மூடி வைத்துச் சமைப் 
பதாலும் வைட்டமின்களைக் கெடாமல் வைத்திருக்க முடியும் . 
இதைப்பற்றி வைட்டமின்கள் என்ற தலைப்பில் ஏற்கெனவே 
கூறப்பட்டுள்ளது . 


இதுவரையில் சமைப்பதால் ஏற்படும் நன்மைகளைப்பற்றிப் 
பார்த்தோம் . இவ்வளவு நன்மைகள் இருக்கும்பொழுது , ஒரு 
சில தீமைகளும் சமைப்பதால் உண்டாகின்றன . இனி , அவை 
பற்றிப் பார்ப்போம் . 


நாம் எவ்வளவு கவனத்துடன் சமைத்தாலும் , உணவுப் 
பொருள்களின் ஒரு சிறு பகுதி , நீரில் கரைந்து வெளியேறு 
கிறது . 

இம் மாதிரியான இழப்பைத் தவிர்க்க முடியாது . 
ஆயினும் , இதில் மிகுந்த கவனம் 

தில் மிகுந்த கவனம் செலுத்துவதால் , இவ் 
விழப்பை மிகவும் குறைக்க முடியும் . அரிசியை முக்கிய உண 
வாகக் கொண்டுள்ள தென்னிந்தியாவில் , அதைச் சமைக்க 
மிகுதியான தண்ணீர் பயன்படுத்தப்பட்டு , பிறகு கஞ்சி வடிக்கப் 
படுகிறது . கஞ்சியில் மாவுப் பொருள் மிகுதியாகக் கலந்துள்ளது . 
இக் கஞ்சியைப் பயன்படுத்தாமல் கொட்டிவிடுவதால் , மாவுப் 
பொருளின் ஒரு பகுதி வீணாக்கப்படுகிறது . இதைத் தவிர்க்க , 
எவ்வளவு தண்ணீரில் அரிசி நன்கு சமையலாகித் தண்ணீர் 


உணவும் வட்டமும் 


மிஞ்சாதிருக்குமோ , அவ்வளவு தண்ணீர் வைப்பதே சிறந்த 
வழியாகும் . இதுபோலவே , காய்கறிகளைச் சமைக்கும்போதும் 
மிகுதியாகத் தண்ணீர் ஊற்றுவதால் , அவற்றிலுள்ள உப்பு 
களும் , வேறுசில சத்துகளும் தண்ணீரில் கரைந்து வீணா 
கின்றன . எனவே , குறைவாகத் தண்ணீர் வைத்துச் சமைக்க 
வேண்டும் . மேலும் , இவ்வாறு சமைத்த காய்கறிகளுடன் பிற 
காய்கறிகளையும் சேர்த்து , உப்பும் , சிறிது புளியும் கூட்டிக் 
கொஞ்சம் மாவையும் கரைத்து அவற்றை இறுகச் செய்தால் 
கூட்டாகிவிடும் . இதில் ஒரு சத்தும் வெளியே போவதில்லை . 


ஜான்ஸ்டன் 


என்ற 


அறிஞரின் கருத்திற்கேற்ப , மாமி 
சத்தைச் சமைக்கும்போது அடியிற் கண்டபடி நஷ்டம் ஏற்படு 
கிறது : 


அளவு 


ஊன் வகை 


கொதிப்பதில் 


வறுப் பதில் 


உலர்ந்த நிலையில் 
சமைப்பதில் 


1 பவுண்டு 


1 பவு -3 அவுன்ஸ் 


1 பவு -5 அவு . 


4 பவுண்டு 

எருமை மாமி 
சத்தில் ஏற்படும் 
நஷ்டம் 


4 


14 அவுன்ஸ் 


1 பவு -4 அவு . 


1 பவு -6 அவு . 


வெள்ளாட்டு 
மாமிசத்தில் ஏற் 
படும் நஷ்டம் 


இந்த இழப்பில் பெரும்பாலான பகுதி தண்ணீரால்தான் ஏற் 
படுகிறது . இதைத் தவிரச் சில உப்புகளும் சத்துகளும் கரைந்து 
போகின்றன . புரதத்திலும் கொழுப்பிலும் மிகவும் குறைந்த 
இழப்பே ஏற்படுகிறது . இதேபோலக் காய்கறிகள் போன்றவை 
களிலும் உப்புகளின் மிகுந்த இழப்பு ஏற்படுவதில்லை . 


கிறது . 


சமைத்த பின் மாமிசத்தில் மிகவும் குறைந்த நீர் இருக்கிறது . 
ஆனால் , காய்கறிகளில் , சமைத்தபின் நீர் மிகுதியாக இருக் 

ஆகையால் , சமைக்கப்பட்ட காய்கறிகள் எளிதில் 
செரிக்கப்படுகின்றன . ஆனால் , சமைக்கப்பட்ட மாமிசம் அப்படி 
யில்லை . எனவே , ஒரு தடவைக்குமேல் சமைக்கப்பட்ட மாமி 
சத்தைச் செரிப்பது கஷ்டமாகும் . 


பொதுவாக , எல்லா உணவுப் பொருள்களும் , வெப்ப 
அரிதில் கடத்திகளாகும் ( bad conductor of heat ) . ஆகையால் , 
உணவுப் பொருள்களின் நடுப்பகுதிவரையிலும் வெப்பம் பரவு 
வதற்கு மிகுந்த நேரமாகிறது . குறிப்பாக , இது உயிரினங்களி 
லிருந்து கிடைக்கும் மாமிசத்திற்கு மிகவும் பொருந்தும் . 


உணவும் சமையலும் 


125 


எனவே , மாமிசத்துண்டை விரைவில் மிகவும் சூடுபடுத்துவதால் , 
அதன் மேற்பரப்புதான் சூடாகுமேயன்றி , அதன் உட்புறத்தில் 
சூடு புகுவதில்லை . ஆகையால் , சாதாரண உஷ்ண நிலையில் 
( 70-80° ஸென்டிகிரேட் ) மிகுந்த நேரம் வரை இதைச் சமைப் 
பதே சிறந்ததாகும் . 


மூடிச் 


இம் முறைகளைத் தவிர , நீராவியில் சமைப்பதும் வழக்கி 
லுள்ளது . இட்டலி , சில இனிப்புப் பண்டங்கள் முதலியன 
இவ்வாறு சமைக்கப்படுகின்றன . இம் முறையில் , ஒரு பாத் 
திரத்தில் தண்ணீர் வைக்கப்படுகிறது . அதன் மேற்பகுதியில் , 
சிறு துவாரங்கள் உள்ள தட்டு வைக்கப்படுகிறது . இதன்மீது 
துணியை விரித்து அதன்மேல் சமைக்கப்படவேண்டிய பொருள் 
வைக்கப்படுகிறது . பிறகு பாத்திரம் முடிவைக்கப்படுகிறது . 
அடியிலுள்ள கலத்தைச் சுடவைத்ததும் , நீராவி மேலெழும்பித் 
தட்டைச் சூடாக்கி , அதிலுள்ள உணவுப் பொருளைச் சமைக் 
கிறது . இதனால் பல நன்மைகள் உண்டாகின்றன . 
சமைப்பதால் வைட்டமின்கள் கெடுவதில்லை . தண்ணீருள் 
வைக்கப்படாததால் , உப்பு போன்ற கரையும் பொருள்களின் 
குறைவு ஏற்படுவதில்லை . உணவுப் பொருள்கள் சுவையுள்ளன 
வாகின்றன . இம் முறை , கொதிக்கவைத்தல் , வறுத்தல் , 
பொரித்தல் முதலியவைகளை விடச் சிறந்ததாகும் . இவ்வாறு 
சமைக்கப்பட்ட பொருள் எளிதில் செரிக்கப்படுகிறது . இதனால் 
தான் இப்பொழுது சென்னை அரசியலார் , மருத்துவ விடுதிகளில் 
உள்ள நேயாளிகளுக்கு , ரொட்டிக்குப் பதில் இட்டலி கொடுக்கு 
மாறு ஏற்பாடு செய்துள்ளனர் . 

இட்டிலி தோசைகளில் , புரதச் சத்து சோற்றைவிட மிகுதி 
யாகவுள்ள தென்று அறிந்துகொண்டோம் . 

அண்மையில் 
இவற்றில் உள்ள புரதச் சத்தை அதிகரிப்பதற்கான வழிகளை 
விஞ்ஞானிகள் ஆய்ந்து கண்டுபிடித்துள்ளனர் . நன்மை 
செய்யும் நுண்ணுயிர்களைக் ( Bacteria ) கொண்டு இவ்வாறு செய்ய 
லாமெனக் கருதுகின்றனர் . 


இவ்வகை நுண்ணுயிர்களை மிக மலிவாகச் சர்க்கரை மில்லில் 
ஏற்படும் பாகுக்கழிவு , பால் பண்ணையிலேற்படும் கழிவு ஆகிய 
வற்றிலிருந்து தயாரித்து விடலாம் . இட்டலி மாவைப் புளிக்க 
வைக்கும்போது இந்த நுண்ணுயிர்கள் உள்ள தயாரிப்புப் 
பொருளைச் சிறிதளவு மாவுடன் கலந்து வைத்துவிட்டால் ,, 
இட்டலி மாவு புளிக்கும்போது அதில் அதிகப் புரதச் சத்து 
உண்டாகும் . இட்டலியின் இயற்கையான சுவையில் எந்த 
வகையான மாறுதலும் ஏற்படாது . 


126 


உணவும் ஊட்டமும் 


இவ்வகை நுண்ணுயிர்களைப் புரதச் சத்தைத் தனியாக 
உண்டாக்குவதற்கும் , பாலாடைக்கட்டி ( cheese ) செய்வதற்கும் , 
மாமிசத்தை மென்மையாக ஆக்குவதற்கும் , அழுகக் கூடிய 
உணவுப் பொருள்களை அழுகாமல் தடுப்பதற்கும் , இன்னும்பல 
நன்மைகளுக்கும் பயன்படுத்தலாம் என்று யுனெஸ்கோ ( ஐக்கிய 
நாடுகள் கல்வி , விஞ்ஞானக் கலாசார ஸ்தாபனம் ) வின் 
தகவல் அறிக்கை கூறுகிறது . 


, 


பூமியிலிருந்து கிடைக்கும் இயற்கை எரிவாயு , பெட்ரோலிய 
எண்ணெய்ச் சுத்திகரிப்பில் கிடைக்கும் . என் - பாரஃபின் 
இரசாயனப் பொருள்கள் ஆகியவற்றிலிருந்து ஒரு செல் புரதம் 
தயாரிக்க இந்தியாவிலும் , மற்றும் பல நாடுகளிலும் ஆராய்ச் 
சிகள் நடக்கின்றன . 


ஒரு செல் புரதம் கால்நடைத் தீவனங்களுக்கு மலிவாகப் 
புரதச்சத்து ஊட்டுவதற்கு மிகவும் பயன்படக் கூடியது . ஊன் 
உணவு மற்றும் மரக்கறி உணவு ஆகிய இரண்டிலுமே புரதச் 
சத்துக் கிடைக்காமல் போகும் நிலையில் மனிதனுடைய புரதத் 
தேவைகளைப் பூர்த்தி செய்ய ஒரு செல் புரதத்தைப் பயன்படுத்த 
லாம் . 


பொருள்களை இரும்பு அடுப்பிலோ , அல்லது கரியடுப்பிலோ 
வைத்துச் சமைப்பதால் , விறகு அல்லது கரி மிகவும் செல 
வாகும் . உலோகப் பொருள்கள் வெப்ப எளிதிற் கடத்திகள் 
( good conductor of heat ) ஆகையால் , அடுப்பிலுள்ள வெப்பம் 
பக்கங்களில் பரவவிடப்படுகிறது . எனவே , அடுப்பின் மீதுள்ள 
கலத்தின்மீது முழு வெப்பமும் படுவதில்லை . நம் நாட்டில் பழங் 
காலத்திலிருந்து மண்ணடுப்பே மிகுந்த பழக்கத்திலிருந்து வந் 
துள்ளது . இம் மாதிரி அடுப்பில் சூடு முழுவதும் சமைக்கப்பட . 
வேண்டிய பொருள் மீதே படுவதால் , இதுவே சிறந்ததாகும் . 


சுவாமிகள் 


தமிழ்க்கல் 


சிதம்பர 


நால் 


- 


பேருர் . 


1 


ใ am 


10. உணவு செரிப்பதும் உடலுடன் 

சேருவதும் 


இதுவரை , பலவகைப்பட்ட உணவுச் சத்துக்களையும் 
அவற்றின் பயன்களையும் பற்றித் தெரிந்து கொண்டோம் . இனி , 
ச் சத்துக்கள் எவ்வாறு செரிக்கப்பட்டு உடலுடன் ஒன்று 
கின்றன என்று பார்ப்போம் . 


நமது உணவுச் சத்துக்களின் இராசாயன அமைப்பு ( chemical 
composition ) , அவைகள் நேராக இரத்தத்துடன் சேருவதற் 
கேற்றவாறு இல்லை . சிறிது சர்க்கரை , சிறிது உயிரினப் பொருள் 
களின் உப்புக்கள் ( inorganic salts ) , வைட்டமின்கள் , சிறிது 
கொழுப்பு ஆகியவை இரத்தத்திலோ அல்லது நிண நீரிலோ 
( lymph ) நேராகக் கலக்கின்றன . ஆனால் , மாவுப் பொருள் , 
புரதம் முதலியன பலவகை மாறுதல்கள் அடைந்தே உடலுடன் 
சேர்கின்றன . மேலும் , முன்னர்க் கூறியபடி புரதம் , மாவுப் 
பொருள் முதலியன நுண்ணறைகளுள் அடைபட்டிருக்கின்றன . 
சமைத்த பின்பே , அவைகளைப் பெறமுடிகிறது . 

அவைகளை 
உடலுடன் சேரத் தகுதியுள்ளவைகளாகச் செய்யப் பல சீரண 
நீர்களின் செயற்பாடுகள் இன்றியமையாதனவாகும் . இம்மாதிரிப் 
பல சீரண நீர்களின் விளைவால் உணவுப் பொருள்களில் பலவகை 
யான மாறுதல்களை உண்டாக்கி , அவைகளை உடலுடன் ஒட்டத் 
தகுதியுடையனவாகச் செய்வதையே செரித்தல் அல்லது 
சீரணம் ( digestion ) என்கிறோம் . 


உணவு செரிக்கப்படும் போது ஏற்படும் இரசாயன 

ரசாயன மாறு 
தல்கள் , சீரண நீர்களில் உள்ள என்ஸைம்கள் ( enzymes ) என்ற 
ஒருவகை இரசாயனப் பொருள்களின் பயனால் ஏற்படுகின்றன . 
இந்த என்ஸைம்கள் சிறிதும் மாறுதல் அடைவதில்லை ; ஆனால் , 
உணவுப் பொருள்கனை மாறுதலடையச் 

செய்கின்றன . 
இவைகள் 40 ° 

ஸென்டிகிரேட் வெப்ப அளவில் விரைவாக 
வேலை செய்கின்றன . 


128 


உணவும் ஊட்டமும் 


சில முக்கிய என்ஸைம்களும் அவைகளின் வேலைகளும் 


என்ஸைமின் 

ค มนต์ 


என்ஸைம் 
உண்டாகும் 


என்ஸைமின் 
செயல்கள் 


இடம் 


1. டையாலின் 

( Ptyalin ) 


வாயில் , உமிழ் 
நீர்ச் சுரப்பிகளில் 


மாவுப் பொருள்களைச் 
சர்க்கரையாக மாற்று 


கிறது . 


2. அமாயிலோப் கணையம் 

மாவுப் பொருள்களைச் 
ஸின் ( amaylopsin ) ( pancreas ) 

சர்க்கரையாக 

மாற்றுகிறது . 
3. இன்வர்டேஸ் சிறுகுடல் சர்க்கரைச் சத்தைச் 
( sucrase ) 

சர்க்கரை , பழச் சர்க் 

கரையாக மாற்றுதல், 
4. மால்டேஸ் 

சிறுகுடல் பார்லி சர்க்கரையைச் 
( maltase ) 

சர்க்கரையாக மாற்று 

தல் . 
5. லாக்டேஸ் 

சிறுகுடல் பார்லி சர்க்கரையைச் 
( lactase ) 

சர்க்கரையாகவும் , 
காலக் டோஸாகவும் 

( galactose ) corpus 
இவ் வென்ஸைம்கள் மாவுப் பொருள்களில் மாற்றத்தை 
உண்டாக்கப் பயன்படுகின்றன . 
6. லெபாஸெஸ் இரைப்பையிலும் கொழுப்புச் சத்தைக் 
(( lepases ) 

கணையத்திலும் கொழுப்பு அமிலமாக 

வும் , க்ளிசரால் 
(( glycerol ) 

ஆகவும் 

மாற்றுதல் . 
இவ் வென்ஸைம் கொழுப்புச் சத்தை மாற்ற உதவுகிறது . 
7. பெப்ஸின் 

இரப்பை புரதங்களைப் புரட்டியோ 
( pepsin ) 

சாகவும் ( proteose ) , 
பெப் 

டோன்களாக 
வும் ( peptones ) மாற் 

றுதல் . 
8. ட்ரிப்ஸின் ( trypsin ) கணையம் 

புரதங்களைப் 

புரட்டி 
( சில என்ஸைம் 

யோஸ் , பெப்டோன் 
களின் கூட்டம் 

அமினோ அமிலங்கள் 

ஆகியவைகளாக மாற் 
9. ஏராப்ஸின் (erepsin ) சிறுகுடல் பெப்டோன்களை 
( சில என்ஸைம் 

அமினோ அமிலங்க 
களின் கூட்டம் ) 

ளாக மாற்றுதல் . 
மேலே கூறப்பட்ட கடைசி 

என்ஸைம்களும் 
புரதத்தை மாறுதலடையச் செய்கின்றன . 


3 


றுதல் . 


f 


மூன்று 


உணவு செரிப்பதும் ...... சேருவதும் 


129 


கின்றன . 


செரித்தல் : இச் செயல் வாயிலிருந்து தொடங்கிக் 
குடல்கள் வரையில் நடைபெறுகிறது . வாயில் உணவுப் பொருள் 
களைப் பற்கள் நன்கு அரைத்துச் சிறுசிறு துணுக்குகளாக மாற்று 
கின்றன . உணவுப் பொருள்கள் உமிழ்நீருடன நன்றாகக் கலக் 

கடினமான பொருள்கள் வாயில் உடைக்கப்படு 
கின்றன . அவை மென்மையாக்கப்படுகின்றன . உமிழ் நீருடன் 
சேர்ந்து அவை பசைபோன்று ஆக்கப்படுகின்றன . இதனால் 
அவை உணவுப் பாதையில் எளிதாகச் செல்ல முடிகிறது . 
உணவுப் பாதையின் உட்பகுதியிலுள்ள மெல்லிய சிலேட்டுமப் 
படலத்திற்கு ( mucous membrane ) இவைகளால் ஒருவிதக்கேடும் 
ஏற்படாமலிருக்கிறது . இக் காரணத்தினால் உணவுப் பொருள்களை 
வாயில் ஊறவைத்து நன்றாகமென்று தின்பது மிகவும் இன்றி 
யமையாததாகிறது . இவ்வாறு செய்யாவிடில் , உணவு செல்லும் 
போது , உணவுப் பாதையின் உட்புறச் சிலேட்டுமப் படலத்திற்கு 
ஊறு ஏற்படலாம் ; உணவும் நன்றாகச் செரிக்கப்படாமலிருக்க 
லாம் . உமிழ்நீருடன் உணவுப் பொருள் கலப்பதால் அது 
மென்மையாக ஆவதுடன் , அதில் சில இரசாயன மாற்றங்களும் 
ஏற்படுகின்றன . சமைத்த மாவுச் சத்தை , உமிழ்நீர் , சர்க்கரை 
யாக ( maltose ) மாற்றுகிறது .. இதனாலேயே , பச்சரிசியைச் 
சிறிது நேரம் வாயில் போட்டு ஊறவைத்தால் , அது இனிப்பாக 
தோன்றுகிறது . 

வாயிலுண்டாகும் உமிழ் நீரின் அளவு , உணவுப் பொருளின் 
தன்மையையும் பசியையும் பொறுத்துள்ளது . பசி மிகுதியாக 
இருக்கும்போது , சுவையற்ற பொருளைத் தின்றாலுங்கூட மிகுதி 
யான உமிழ் நீர் உண்டாகிறது . நீர்வேட்கை மிகுந்திருக்கும் 
பொழுது உணவுப் பொருள்களை வாயில் போட்டுக் கொண்டால் 
கூட மிகுதியான உமிழ் நீர் சுரப்பதில்லை . உணவில் புளிப்புத் 
தன்மை இருந்தால் , உமிழ்நீர் மிகுதியாகச் சுரக்கிறது . 

உமிழ் நீர் , பற்களுக்கு இடையில் ஒட்டிக் கொண்டிருக்கும் 
உணவுத் துணுக்குகளைக் கரைத்து வாயைச் சுத்தமாக்குகிறது . 
இவ்வுணவுத் துணுக்குகள் பற்களுக்கிடையிலேயே தங்கிவிடு 
மாயின் , அவற்றால் பற்களுக்குக் கேடு நேரிடும் . ஒவ்வொரு 
முறையும் , உணவு உட்கொண்ட பின்னர் , ஆப்பிள் , பேரிக்காய் 
போன்ற சிறிது கடினமான பழங்களைத் தின்பது நல்லதாகும் . 
இதனால் உமிழ் நீரும் மிகுதியாகச் சுரக்கும் ; உணவுத் துணுக்கு 
களும் பற்களுக்கிடையில் தங்கி அவைகளுக்குக் கேடு செய்யா . 

உமிழ்நீர் , காரத்தன்மை ( alkaline ) உடையது . இதில் 
மாவுப் பொருளைச் செரிக்கச் செய்யும் அமிலேஸ் டையாலின் 
என்ற என்ஸைம்கள் இருக்கின்றன . இதில் வழவழப்பான 

9 


130 


உணவும் ஊட்டமும் 


உணவு , 


கோழைபோன்ற பொருள் , சிறிது புரதம் , பலவகை உப்புகள் 
ஆகியவை கலந்திருக்கின்றன . கொழுப்பு அல்லது புரதத்தில் 
உமிழ்நீர் ஒருவித மாற்றத்தையும் செய்ததில்லை . 
வாயிலிருந்து 

உணவுக் குழாய் வழியாக 
இரைப்பைக்கு வருகிறது . இரைப்பை கீழ்க்கண்ட வேலைகளைச் 
செய்கிறது . ( 1 ) உணவைச் சேகரித்து வைத்துக்கொள்ளு 
கிறது ; ( 2 ) விழுங்கப்பட்ட உணவைத் திரவமாக மாற்றுகிறது . 
( 3 ) ஓரளவு உணவுப் பொருள்களை நோய்க்கிருமிகளினின்றும் 
பாதுகாக்கிறது ; ( 4 ) உணவுப் பொருள்களின் வெப்பத்தை 
ஒரே அளவுள்ள தாக இருக்கச் செய்கிறது ; ( 5 ) புரதங்களின் 
சில பகுதிகளைச் சிறிதளவு செரிக்கச் செய்கிறது ; ( 6 ) முதுகெலும் 
பினுள்ளிருக்கும் நடுநரம்பிற்கும் எலும்புகளுக்கும் தேவையான 
சில ஹார் மோன்களை ( barmones ) உண்டாக்க உதவுகிறது . 
இவைகளைப்பற்றி இனி விரிவாகப் பார்ப்போம் .. 
இரைப்பையின் 

அமைப்பு ; இரைப்பையின் சுவர்கள் 
மென்மையான தசை நார்களால் ஆக்கப்பட்டுள்ளன . 
தசைகள் மூன்று படி வங்களில் ( Layers ) நீளவாட்டத்திலும் வட்ட 
மாகவும் , சாய்வாகவும் - அமைந்துள்ளன . இவ் வமைப்பு 
3 

முறையே வெளிப்புறத்திலிருந்து உள் 
புறத்திலிருந்து உள்புறம் 
உள்ளது . உட்புறத்தில் சிலேட்டுமப் 
பூச்சு ( Mucous ) உள்ளது . 
செரிப்புச் சுரப்பிகள் 
இரைப்பை , காலியாக இருக்கும் 
போது , அது ஒரு நீண்டு ஒடுங்கிய 
குழல் போன்றிருக்கும் . J யின் செங் 

குத்துப் பகுதி இரைப்பையின் உடல் 
2 

( நடுப்பகுதி ) எனப்படும் . 
மேற்பாகம் வாயுவால் குண்டு 

பருத்திருக்கிறது . 
விதானத்துடன் ( Diaphragm ) ஒட்டி 
யிருக்கிறது . இதற்கும் இருதயத்திற் 
கும் இடையில் விதானம் இருக்கிறது . 
யின் அடி வளைவு 

வளைவு போன்றுள்ள 
இரைப்பை உணவு இல்லா த இரைப்பையின் பகுதியைக் குடல் 
வெற்று நிலை 

வாய்ப் பகுதி ( Pyloric part ) என்பர் . 
2 . 

சிறுகுடலின் ஆரம்பத்திலுள்ள சுமார் 
3. உணவுக் குழாய் 

10 அங்குலத்தை டுயோடினம் 
4. நடுப்பகுதி 

( Duodenum ) என்பர் . காலியான 


வரை 


இதில் 


உள்ளன . 


இதன் 


11 


போன்று 


குடல்வாய்ப் 
பகுதி 


படம் 7 


1 . 


குடலின் 

ஆரம்பம் 
குடல் வாய் 


உணவு செரிப்பதும் .......சேருவதும் 


181 


வ 


படம் 8 


இரைப்பையின் உடற்பகுதியின் சுவர்கள் ( மேற்பகுதியைத் 
தவிர ) ஒட்டியிருக்கின்றன . ஆனால் உணவு உண்ணும்போது 
உணவு அதை மேலே இருந்து அழுத்திச் சுவர்களை அகலமாகச் 
செய்கிறது . இரைப்பை விரிய விரிய 
படம் 7 ல் உள்ளது 

போன்று 
ஆகிறது . அதன் 

அதன் நீண்ட மடிப்புகள் 
தட்டையாகிப் பரவிப் பரவி பின் மறை 
கின்றன . மனிதனின் இரைப்பையின் 
அளவு 1-11 குவார்ட்ஸ் ஆகும் . 

இரைப்பையின் வேலை : ( 1 ) உணவுப் 
பொருள்களைச் சேமித்து வைக்கும் களஞ் 
சியம் போன்று , இரைப்பை ஒரு தடவை 
யில் பல பொருள்களையும் உட்கொள்ள 
உதவுகிறது . இதனால் நாளொன்றுக்கு 
மூன்று நான்கு தடவைகள் உண்பது 
போதுமானதாகிறது . ஈண்டு நாளொன் 
றுக்கு எத்தனை தடவைகள் உண்ண 
வேண்டும் என்ற கேள்வி கேட்க இட 

உணவு நிறைந்த 
மேற்படலாம் . ஒரே முறைமட்டும் உண் 

ரைப்பை 
பதில் பல குறைபாடுகள் 

உள்ளன . 
இவ்வாறு உண்பதால் , ஒரு நாளுக்கு உடலுக்குத் தேவை 
எல்லாச் சத்துக்களும் போதிய 

அளவு 

கிடைப்ப 
தில்லை . போதிய சத்து கிடைப்பதற்கு மிகுந்த அளவு உண்ண 
நேரிடுகிறது . அவ்வாறு உண்பதால் , உணவுப் பாதைக்குக் 
கேடு நேரிடுகிறது ; உணவின் எல்லாச் சத்துக்களும் சரியாகச் 
செரிக்கப்படுவதில்லை ; உணவுப் பொருள்களின் வீண் செலவு 
ஏற்படும் . மேலும் , ஒரே தடவையில் மிகுந்த புரதச் சத்தை 
உண்பதால் உஷ்ண அளவு எண்களின் வீண்செலவும் ஏற்படு 
கிறது . சிறிய அளவில் மூன்று , நான்கு தடவைகளில் புரதச் 
சத்தை உட்கொள்வதனாலேயே அது 

நன்கு பயன்படும் . 
எனவே : ஒரு நாளுக்குத் தேவையான உணவுச் சத்துக்களை 
மூன்று நான்கு வேலைகளில் பகிர்ந்து உண்பதே சிறந்ததாகும் . 

உணவு உட்கொள்ளும் நேரம் , தனிப்பட்ட ஆட்களின் 
வேலைக்கும் உழைப்பிற்கும் தக்கவாறு வேறுபடுவது இயற்கை . 
முக்கியமாக பேருண்டியை , வேலை முடிந்தபின் உண்பதே 
நல்லது . உணவு உட்கொண்டபின் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . இவ்வாறு செய்வது உணவு செரிப்பதற்கு 
உதவுகிறது 

சில பள்ளிகளில் நடுப்பகல் உணவிற்குப் பிறகு , 
உடனே உடற் பயிற்சி , விளையாட்டு முதலியன கற்பிக்கப் 


யான 


3 


1 


2 


/ 


4 


9 


5 


து 


6 


7 


10 


8 


2 


13 


A 


- 


15 


16 


17 


- 18 
படம் . 9 


3 . 


உணவுப் பாதையும் சுரப்பிகளும் 
1. வாய் , 2. நாக்கு , 

, உமிழ்நீர்ச் சுரப்பிகள் 4. உணவுக் குழாய் , 
5. இரைப்பையின் மேற்பகுதி , 6. இரைப்பை , 7 . இரைப்பையின் கீழ்ப்பகுதி , 
8. கணையம் , 9. பித்தப்பை , 10 , கல்லீரல் , 11. பெருங்குடல் ( பக்கம் நோக்கிச் 
செல்லும் குடல் ) , 12. மேல்நோக்கிச் செல்லும் பெருங்குடல் பகுதி , 13 , கீழ் 
நோக்கிச் செல்லும் பெருங்குடற் பகுதி , 14. சிறு குடல் , 15. சிறுகுடலும் பெருங் 
நடலும் சேருமிடம் , 16 : குடல்வாய் , 17. மலக்குடல் , 18 , மலத் துவாரம் : 


உணவு செரிப்பதும் ...... சேருவதும் 


183 


படுவது வருந்தத்தக்கதாகும் . உணவு உட்கொண்ட இரண்டு , 
மூன்று மணிநேரத்திற்குப்பின் இவைகள் கற்பிக்கப்பட்டால் 
நல்லதாகும் . 

( 2 ) இரைப்பையின் இரண்டாவது வேலை , உணவுப் 
பொருள்களைச் சிறிது செரித்துத் திரடிவடிவமாக்குவது . இவ் 
வேலை இரைப்பையில் சுரக்கும் சீரண நீரிலுள்ள (gastric juice ) 
பெப்ஸின் ( pepsin ) என்ற பொருளால் சிறிதளவும் , இரைப்பைச் 
சுவர்களின் அசைவினால் சிறிதளவும் செய்யப்படுகிறது . 

இந் நூற்றாண்டின் தொடக்கம்வரை, இரைப்பையில் சுரக்கும் 
சீரண நீர் , உணவுப் பொருள்களின் தூண்டுதலின் இரைப்பையின் 
சிலேட்டுமப் படலத்திற்கு சுரப்பதாக விஞ்ஞானிகள் கருதி 
வந்தனர் . இப்பொழுது , பரிசோதனைகள் மூலம் , இச் சீரண நீர் 
மன நிலையையும் , இரசாயனச் செய்கையையும் பொறுத்துச் 
சுரக்கிறதென்று அறியப்பட்டுள்ளது . அதாவது , பசியினாலும் 
உண்ண வேண்டுமென்ற விருப்பத்தாலும் இச் சீரண நீர் சுரக் 
கிறது . மகிழ்ச்சியுடன் உண்பதால் இரைப்பையில் இந் நீர் 
மிகுதியாகச் சுரக்கிறது . மாமிசமும் அதன் சாறும் ( தண்ணீர் 
போன்றுள்ளது ) , இரைப்பையில் ஊறும் சீரண நீரைப் பசியில் 
லாதபோதும் சுரக்கச் செய்கின்றன என்று பரிசோதனை மூலம் 
பாவ்லாவ் ( Pavlov ) என்ற அறிஞர் கண்டுள்ளார் . பாதி சீரண 
மான உணவும் இதே வேலை செய்வதாக இவ்வறிஞர் மெய்ப்பித் 
துள்ளார் . மேற்கூறிய பொருள்களின் சில பகுதிகள் இரைப் 
பையின் மேற்பகுதியில் தங்கள் திறனைக்கொண்டு இரத்தத்தில் 
ஒருவகை ஹார்மோனைச் ( harmone ) செலுத்துகின்றன . இந்த 
ஹார்மோன் , இரத்தம் சுற்றி வரும்போது திரும்பவும் 
இரைப்பைக்கே வந்து , இரைப்பையில் சீரண நீரை உண் 
டாக்கும் சுரப்பிகளைத் தூண்டி அதிக நீரைச் சுரக்கச் செய்வ 

பரிசோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளது . 
க்ளூகோஸ் , சாராயம் ( alcohol ) , பாலிலுள்ள அமிலம் ( lactic 
acid ) , சோடா , உமிழ்நீர் அல்லது மாமிசம் முதலியன இந்த 
ஹார்மோனை இரத்தத்தில் செலுத்துகின்றன 

என்று கருது 
கிறார்கள், 

உண்ணவேண்டுமென்ற விருப்பத்தினால் இரைப்பையில் 
சீரண நீர் சுரக்கத் தொடங்குகிறது , இச் சீரண நீரில் , ஹைட் 
ரோக்ளோரிக் அமிலமும் (bydrochloric acid ) பெப்ஸினும் ( pepsin ) 
கலந்துள்ளன . இதைத்தவிர , மேலே கூறியபடி இரைப்பையின் 
மேற்புறச் சிலேட்டுமப் பகுதியின் தூண்டுதலால் உண்டாகும் 
ஹார்மோனின் பலனாக ஒருவித நீரும் உண்டாகிறது . இந் நீர் 
நீண்ட நேரம் உணவுடன் கலந்து நிற்கும் . 


தாகப் 


1.34 


உணவும் ஊட்டமும் 


சில பொருள்கள் இச் சீரண நீரைக் குறைவாகத்தான் 
சுரக்கச் செய்கின்றன , மாமிசம் , சர்க்கரை , பனி நீர் , சிறிது 
கட்டியான சாராயம் ( thick alcohol ) ஆகியவை இரைப்பைச் 
சீரண நீரைக் குறைவாகச் சுரக்கச் செய்கின்றன . எனவே , 
உணவை உட்கொள்ளுமுன்பு இவற்றை உண்பது கேடு பயப்ப 
தாகும் . உண்பதற்கு முன் சோடா குடிப்பதும் இந் நீர் சுரப்பதைத் 
தடுக்கும் . ஆனால் , உணவுடனோ அதற்குப் பின்னாலோ இவை 
களை உண்பதனால் இச் சீரண நீர் மிகுதியாகச் சுரக்கிறது . 

இரைப்பையில் சீரண சுரப்பிகள் : சீரண நீர் பல சுரப்பி 
களின் மூலம் சுரக்கின்றன . இவை இரைப்பையின் சிலேட்டுமப் 
படலத்தில் மிகவும் பரவலாக அதிக எண்ணிக்கையில் அமைந் 
திருக்கின்றன . இரைப்பையில் இச் சுரப்பிகள் ஏறத்தாழ 
3,50,00,000 இருக்கின்றன என்பர் . இவை குழல் போன்றோ , 
குடுவை ( Flask ) போன்றோ அமைந்திருக்கின்றன . இவற்றின் 
வழியாகச் சீரண நீர் இரைப்பைக்குள் வருகிறது . 


இரைப்பையில் உண்டாகும் ஹைட்டிரோக்ளோரிக் 
அமிலத்தின் அளவு , இரைப்பைச் சீரண நீரின் அளவைப் 

பொறுத்துள்ளது . 

சிறந்தப் 
2 பேருண்டிக்குப் பின் சுமார் 
700 கன சென்டிமீட்டர்வரை 
இரைப்பையில் சீரண நீர் 
உண்டாகலாம் . ஹைட்ரோ 

க்ளோரிக் அமிலத்தின் 
3 பெரும் பகுதி புரதங்களுடன் 
கலந்திருக்கிறது . 
உணவு 
உண்டவுடனே , இது மிகுந்த 
அமிலத்தன்மையுடையதாக 
இருக்கிறது . உணவு உண்ட 
11 அல்லது 11 மணி நேரத் 
திற்குப் பின் இதன் அமிலத் 
தன்மை குறையத்தொடங்கு 

கிறது . 
படம் . 10 

ரைப்பையில் மாவுப் 
இரைப்பை விளக்கம் - உணவு 

பாருளின் 

சீரணம் : 
செரிக்கு முன் நிலை 

இரைப்பையில் ஊறும் சீரண 
1. உணவுக் குழாயின் கீழ்ப்பகுதி , 
2. ரைப்பையின் மேற்பாகம் , 3 நடுப் 

நடுப் நீரில் பல உப்புகள் கரைந் 
பகுதி 4 ரைப்பையில் வலப் பகுதி , 
பகுதி , துள்ள 

இந் நீர் சிறிது 
5. குடல்வாய் 

நீர்த் தன்மையாகவும் ( thin ) 


-- 


உணவு செரிப்பதும் , .... சேருவதும் 


185 


நிறமற்றதாகவும் இருக்கிறது . இது ஒருவகை வாசனையுள்ளதாக 
இருக்கிறது . உணவு இரைப்பையை அடைந்தததும் , இந் நீர் 
உண்டாகத் தொடங்குகிறது . இந் நீர் நன்கு சுரப்பதற்குச் 
சுமார் அரைமணி ஆகிறது அதுவரை இந் நீரின் அமிலத் 
தன்மை உணவுடன் கலப்பதில்லை . உணவில் அமிலத் தன்மை 
நன்றாகச் சேரும் வரையில் உமிழ்நீர்ச் சுரப்பிகளிலிருந்து உமிழ் 
நீர் சுரந்து கொண்டேயிருக்கிறது . உமிழ்நீரிள்ள மாவுச்சத்தை 
மாற்றும் டயாலின் என்ற பொருள் உணவிலுள்ள மாவுச் 
சத்தின் மீது தனது திறனைக் காட்டுகிறது . இரைப்பையின் 
ஊறும் சீரண நீரின் காரணத்தால் உணவுப் பொருள் அமிலத் 
தன்மை அடைந்தவுடன் உமிழ்நீர் சுரப்பது நின்று விடுகிறது . 
உணவுப் பொருள் இரைப்பையின் அகன்ற பகுதி பிலிருந்து 
வலப்புறமுள்ள ஒடுங்கிய பகுதிக்கு வரத் தொடங்குகிறது . 


இடப்புறம் தசைகள் சுருங்குவதால் நீண்டும் , குழாய் 
போன்றும் ஆகிறது . இப் பகுதியில் உணவு நன்கு கடையப்படு 
கிறது . இதன் மேற்பகுதியில் உணவு ஒன்று சேர்ந்திருக்கிறது . 
அது மெல்ல மெல்ல வலப்புறத்திற்கு வருகிறது . 


ல்வா , 


2 


குழந்தைகளின் உமிழ்நீரில் , அவைகளுக்கு ஆறு மாதம் 
ஆகும் வரையில் , மாவுப் பொருள்களைச் சர்க்கரையாக மாற்றும் 
பொருளாகிய டயாலின் இருப்பதில்லை . எனவே , இவ் வயதுக் 

குழந்தைகளால் 
ரொட்டி போன்ற பொருள் 
களைச் செரிக்க முடியாது . நாம் 
உண்ணும்போது , கடைசியாக 
உண்ணப்படும் உணவு இரைப் 
பையின் நடுப்பாகத்திற்கு வரு 
கிறது . இது நடுவிலிருப்பதால் , 
இதில் அமிலத் தன்மை ஏற்படு 
வதற்கு மிகுந்த நேரமாகிறது , 
எனவே , அது அவ்வாறு 
ஆகும்வரை , உமிழ் நீர் சுரந்து 

கொண்டேயிருக்கும் . இந் நீரி 
3 

லுள்ள டயாலின் , மாவுப் 
பொருளைச் 

சர்க்கரையாக 
படம் , 11 

மாற்ற முயன்று கொண்டே 
ரவைபை விளக்கம் - உணவு யிருக்கும் . எனவே , உண்ணும் 
செரித்தவு டன் உள்ள நிலை 

போது புரதமும் , கொழுப்புச் 
1. மேற்பகுதி ( இடப்புறம் ) , 2 . 

சத்துமுள்ள பொருள்களை 
பகுதி , 3. வலப்புறம் , 


1 36 


உணவும் ஊட்டமும் 


உணவை 


முதலில் உண்டு , பின்னர் மாவுப் பொருளுள்ள 
உண்பது நல்லதாகும் . மாவுப் பொருளுடன் காடிநீர் ( vinegar ) 
போன்ற அமிலத் தன்மையுள்ள பொருள்களை உண்பது நல்ல 
தன்று . 


இரைப்பையின் அசைவுகள் : உணவுப் பாதையின் படத் 
திலிருந்து இரைப்பையில் இரண்டு பகுதிகளுள்ளனவென்று 
தெரிந்து கொள்ளலாம் . இருதயத்தின் பக்கத்திலுள்ள இரைப் 
பையின் இடப்புறம் சிறிது அகலமாக இருக்கிறது ; வலப்பகுதி 
சிறிது ஒடுக்கமாக இருக்கிறது . இவ்விரு பகுதியின் ஓரங்களும் 
வெவ்வேறு வேலைகளைச் செய்கின்றன . இவைகளின் அமைப்பும் 
ஒன்றோடொன்று வேறுபடுகிறது . இரைப்பையின் மேற்பகுதியில் 
பெப்சினும் , ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் உண்டாகின்றன ; 
வலப்புறப் பகுதியின் ஓரத்திலிருந்து பெப்ஸினும் , இரத்தத்திற்கு 
வேண்டிய ஒரு பொருளும் ( baematopoietic substance ) உண்டா 

இரைப்பையின் மேற்பகுதியில் உண்டாகும் 
அசைவுகள் வலுவற்றிருக்கின்றன ; ஆனால் , வலப்புறத்திலுண் 
டாகும் அசைவுகள் வலுவுள்ளனவாயிருக்கின்றன . 


கின்றது . 


அதன் 


இரைப்பையின் வடிவம் J போன்றிருக்கிறது . 
வலது ஓரம் , இடது ஓரத்தைவிட நீளக் குறைவாக இருக்கிறது . 
உணவுப் பொருள்கள் இரைப்பைக்குள் வந்த பிறகு அதில் 
அசைவுகள் ஏற்படுகின்றன . இவ் வசைவுகளின் காரணத்தால் , 
உணவு சிறிது சிறிதாக இரைப்பையில் சுரக்கும் 

சீரண 
நீர் களுடன் நன்றாகக் கலக்கிறது . முன்னர்க் கூறப்பட்டது 
போல் , இவ் வசைவுகள் இரைப்பையின் வலதுபுறத்தில் வலு 
வாக ஏற்படுகின்றன . உணவு சிறிது சிறிதாக இரைப்பையின் 
அகன்ற பாகத்தினின்றும் ஒடுங்கிய பாகத்திற்கு வருகிறது . 
இரைப்பையின் நடுப் பகுதியிலிருந்து இரைப்பையின் முடிவுத் 
துவாரத்திற்கு ( குடல்வாய்- pyloric end ) வருவதற்கு உணவிற்கு 
20 செகண்டுகள் பிடிக்கின்றன . அசைவுகள் , அலைகள் போன்று 
ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுகின்றன . அவ்வப்போது இரைப் 
பையின் முடிவுத் துவாரம் திறந்து உணவு கீழே செல்லு 


. 


உணவை உட்கொண்ட பின் , இரைப்பையின் முடிவுத் 
துவாரம் முதன்முதலாகத் திறப்பதற்கு எவ்வளவு நேரமாகு 
மென்பது , உணவின் தன்மை , இரைப்பையிலிருக்கும் உணவின் 
வெப்பம் முதலியவற்றைப் பொறுத்திருக்கிறது . நீரும் , நீர்த் 


உணவு செரிப்பதும் ...... சேருவதும் 


i87 


தன்மையான திரவங்களும் குடிக்கப்பட்டவுடனேயே , 
இரப்பையைவிட்டு வெளியே வந்துவிடுகின்றன . உணவுடன் 
சேர்ந்து உட்கொள்ளப்படும் மிகுதியான திரவமும் , உடனேயே 
இரைப்பையின் வழியாகக் குடலுக்கு வந்துவிடுகிறது . எனவே , 
அவற்றின் மிகுதியால் , இரைப்பையில் சுரக்கும் சிரண நீர் 
களுக்கும் கேடு ஏற்பட இடமில்லை . திடப் பொருள் கள் , திரவ 
வடிவமாகவோ , பாதித் திரவ வடிவமாகவோ ஆன பின்பே 
இரைப்பைக்கு வெளியே செல்லவிடப்படுகின்றன . க்ளூகோஸ் , 
பத்து நிமிடங்களில் இரத்தத்துடன் சேர்ந்து விடுகிறது . நல்ல 
உணவு உட்கொண்டபின் , உணவு நன்கு செரிக்கும் வரையில் 
இரைப்பையின் முடிவுத் துவாரம் திறக்கப்படுவதில்லை . இது 
திறந்த அரைமணிக்குப் பின்னர் இரைப்பை காலியாகிவிடு 


கிறது . 


வெவ்வேறு உணவுப் பொருள்கள் செரிப்பதற்கு ஆகும் 
நேரம் : வெவ்வேறு ஆட்களின் இரைப்பையின் செரிக்கும் 
திறன் வெவ்வேறாக இருக்கிறது . தனிப்பட்ட முறையில் அதற் 
கெனத் தயாரிக்கப்பட்டக் கருவிகளைக் கொண்டு சோதித்துப் 
பார்த்ததில் , சில இரைப்பைகள் பொருள்களை விரைவில் செரிக் 
கின்றன வென்றும் , மற்றும் சில இரைப்பைகள் மிகவும் மெது 
வாகச் செரிக்கின்றனவென்றும் விஞ்ஞானிகள் கண்டுள்ளனர் . 
விரைவில் செரிக்கும் இரைப்பை 21 மணி நேரத்தில் உணவைக் 
காலி செய்கிறது ; மெதுவாகச் செரிக்கும் இரைப்பை 31 மணி 
நேரத்திலும் காலியாவதில்லை . சமைத்த முட்டை , விரைவில் 
செரிக்கப்படுகிறது . பச்சை முட்டை , சமைத்த முட்டைகளை 
விட விரைவில் சீரணமாகிறது . 


( 3 ) உணவுப் பொருள்களை நோய்க் கிருமிகளிலிருந்து 
பாதுகாக்கும் இரைப்பையில் சுரக்கும் சீரண நீரின் திறன் : 
இரைப்பையில் சுரக்கும் சீரண நீரிலுள்ள ஹைட்ரோக்ளோரிக் 
அமிலத்தின் வலுவினால் உணவிலுள்ள சில 

நுண்ணுயிர்க் 
கிருமிகள் கொல்லப்படுகின்றன . ஆயினும் , காசநோய்க் 
கிருமிகள் போன்ற சில தீமை செய்யும் நுண்ணுயிர்கள் இறக் 
காமல் தப்பிவிடுகின்றன . இரைப்பையில் மிகுந்த நேரங் 
கழித்து , மிகுதியான ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உண்டாகும் 
பொழுதுதான் அதில் நோய் நுண்ணுயிர்களைக் கொல்லும் 
திறனும் மிகுதியாக ஏற்படுகிறது . குடலுக்குள் செல்லும் நுண் 
ணுயிர்களை இரைப்பைச் சீரண நீர் பாதிப்பதில்லை . இரைப்பை 
கெட்டுவிட்டாலும் கூட அதனால் குடல்களுக்குக் கேடு நேரிடுவ 
தில்லை . 


188 


உணவும் ஊட்டமும் 


( 4 ) உணவு , பானம் ஆகியவற்றின் வெப்ப நிலை : 
இரைப்பை , உணவுப் பொருள்களின் வெப்ப நிலையைக் கட்டுப் 
படுத்தி ஒரே அளவிலிருக்கச் செய்கிறது . இதன் மூலம் அது 
குடலைப் பாதுகாக்கிறது . ஏனெனில் , உணவுப் பொருள்களின் 
வெப்பநிலையில் திடீரென மிகுதியோ குறைவோ ஏற்பட்டால் , 
அதனால் குடல் பாதிக்கப்படுகிறது . 


சிறிது 


உணவுப் பொருள்களின் வெப்ப நிலை , உடலின் வெப்ப நிலை 
யிலேயே இருப்பது மிகவும் நல்லது . குளிர்ந்த உணவைச் 
செரிப்பது 

கடினமாகும் . 

மிகுந்த 

வெப்பமுள்ள 
பொருளையும் , மிகுந்த குளிர்ச்சியுள்ள 

மிகுந்த குளிர்ச்சியுள்ள பொருளையும் ஒரே 
சமயத்தில் உண்பதால் இரைப்பைக்குக் கேடு நேரிடும் . இதற்கு 
மாறாகச் சிறிது வெப்பமான திரவப் பொருளை உண்பதால் 
வயிற்றுவலிகூடத் தணிகிறது . 


நீர் வேட்கையைத் தணிக்கும் பொருட்டு , நாம் குடிக்கும் 
தண்ணீரின் வெப்ப நிலை 50-70 ° ஸென்டிகிரேடு வெப்ப 
நிலையிலிருக்க வேண்டும் . பனிக்கட்டியை மிகுதியாகப் பயன் 
படுத்துவதால் அசீரணம் , இரைப்பையின் விரிவு முதலிய 
நோய்கள் உண்டாகின்றன . ஆனால் , அதைச் சிறிதளவில் 
இடையிடையே உட்கொள்வதால் தீமை ஏற்படுவதில்லை . 


( 5 ) புரதங்கள் செரித்தல் : இரைப்பையில் புரதங்களின் 
சீரணம் தொடங்குகிறது . முதலில் , புரதங்கள் வெவ்வேறு 
அமினோ அமிலங்களாகப் பிரிவது அவசியமாகிறது . இரைப்பைச் 
சீரண நீரிலுள்ள பெப்சின் , புரதங்களின் பெரிய அணுக்களைச் 
சிறியனவாகச் செய்கிறது . இம்மாதிரி , இரைப்பையில் , 
புரதத்தின் சீரணம் , ஒரு வகையாகத் தொடங்குகிறது . ஆனால் , 
இதன் சீரணம் முழுவதும் , சிறு குடலில்தான் டிரிப்ஸின் ( trypsin ) , 
எரப்ஸின் ( erepsin ) ஆகியவற்றின் விளைவால் நடைபெறு 
கிறது . 


, 


இரைப்பையில் பால் உறைந்து தயிராக ஆகிறது . 

ஆடை 
எடுக்கப்பட்ட பால் உறைந்தால் , 

மிகக் கட்டியாக 
ஆகிறது . பச்சைப் பால் ( ஆடையுடன் கூடியது ) உறையும் 
பொழுது சிறிது கடினமாக ஆகிறது . பாஸ்டூரின் முறைப்படியோ 
அல்லது சாதாரண முறையிலே சூடாக்கப்பட்ட பால் உறையும் 
போது மென்மையான துண்டுகளாக 

துண்டுகளாக உறைகிறது . 
சீரணம் , உறைந்துள்ள தயிரின் அளவையும் , அதன் கடினத் 
தன்மை அல்லது மென்மை தன்மையையும் பொறுத்துள்ளது . 


இதன் 


உணவு செரிப்பதும் ...... சேருவதும் 


180 


( 8 ) ஹார்மோனை உண்டாக்குதல் : இரைப்பையின் 
வலது ஓரத்திலிருந்து ஒருவகை நீர் சுரந்து , புரதம் அல்லது 
கொழுப்புச் சத்துள்ள பொருளின் மீது தனது வலுவைக் காட்டி , 
அவற்றினின்றும் ஒருவகை ஹார்மோனை உண்டாக்கு கிறது . 
( ஹார்மோன் என்பது ஒருவகைத் திரவம் . இது சில முக்கிய 
வேலைகளைச் செய்கிறது . ) எலும்புகளின் சிவந்த நடுப்பாகத்தி 
லிருந்து , இரத்தத்தின் சிவப்பு வடிகங்களைப் பக்குவமாக்கி , 
இரத்தத்துடன் சேரச் செய்வதற்கு இந்த ஹார்மோன் இன்றி 
யமையாததாகும் , இரைப்பையின் இச் செயல் மிகவும் முக்கிய 
மானதாகும் . இரைப்பையினின்றும் நரம்புகளுக்கு வேண்டிய 
மற்றொரு ஹார்மோனும் உண்டாகிறதென்றும் , அது முதுகெலும் 
பினுள்ளிருக்கும் நடு நரம்பையும் நரம்பு மண்டலத்தையும் சில 
நோய்களினால் ஏற்படும் கெடுதல்களிலிருந்து காக்கிறதென்றும் 
சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் . 


உடலுன் உணவுச்சத்தை உறிஞ்சிக் கொள்ளும் இரைப்பை 
வின் திறன் : இரைப்பைக்குத் திறன் மிகவும் குறைவாகவே 
இருக்கிறது . ஆனால் , சாராயத்தை அது மிகவும் விரைவில் 
உறிஞ்சிக் கொள்ளுகிறது . சர்க்கரை , உப்பு ஆகியவைகளும் 
விரைவில் உறிஞ்சிக் கொள்ளப்படுகின்றன . இப் பொருள்கள் 
எவ்வளவுக்கெவ்வளவு கனமாக ( thick ) இருக்கின்றனவோ , 
அவ்வளவுக்கவ்வளவு விரைவில் உறிஞ்சிக் கொள்ளப்படு 


கின்றன . 


சிறு குடலின் வழவழப்பான சிலேட்டுமப் படலத்தில் , ஒரு 
சதுர அங்குலத்தில் சுமார் 12,000 உறஞ்சு குழல்கள் ( villi } இருக் 
கின்றன . ஒவ்வொன்றின் நீளமும் அங்குலத்திலிருந்து அங் 
குலம் வரையுள்ளது . உறிஞ்சு குழலுக்குள் நடுவில் கொழுப்பு 
நீர்ச் சுரப்பி இருக்கிறது , இதைச் சுற்றிச் சில துண்ணறைகளும் , 
மயிரிழைக் குழாய்களும் { cappillaries ) இயங்கு தசைகளும் 
{ involuntary muscles ) இருக்கின்றன . இத் தசைகள் சுருங்குவ 
தால் உறிஞ்சு குழல்கள் அசைகின்றன . சிறுகுடலின் கீழ்ப்பகுதி 
யிலுள்ள சுவர்களில் சில சுரப்பிகளின் கூட்டம் இருக்கிறது . இது 

அங்குலம் முதல் 4 அங்குலம் வரை இருக்கிறது . இச் சுரப்பிகள் 
சிலேட்டுமப் படலத்திற்கு அடியிலிருக்கின்றன , இப் பகுதியில் 
உறிஞ்சு குழல்கள் இல்லை . இச் சுரப்பிகள் குடலின் மேற்பகுதியில் 
குறைவாக இருக்கின்றன . நச்சுக் காய்ச்சலின் போது ( typhoid ) 
இச் சுரப்பிகளில் எரிச்சல் உண்டாகிறது . இதேபோன்று குடலில் 
உண்டாகும் காசநோயின் போதும் இவைகளுக்குக் கேடு நேரிடு 


கிறது . 


14 


உணவும் ஊட்டமும் 


பாதி செரிக்கப்பட்ட உணவு இரைப்பையை விட்டு வெளி 
யேறி , அதற்கடுத்துள்ள வலப்பகுதியில் சிறிது நேரம் தங்கு 


-1 


2 


i 


3 


4 


6 


S 


- 


படம் 12 


சிறு குடலில் உணவின் சீரணம் -- சிறு குடலின் உள் அமைப்பு 

1. சிலேட்டுமப் படலம் , 2. மாமிசத்தாலான மேற்பரப்பு , 3. மாமிசத்தாலான 
உட்பரப்பு , 4. நீண்ட உறிஞ்சு குழல்கள் , 5 வழவழப்பான உட்பரப்பின் மாமிசம் , 
6. சுரப்பி . 


கிறது . மேலும் , உணவு அங்கு வந்து நெருக்குவதாலும் , இ 
பகுதியின் சுவர்கள் சுருங்குவதாலும் , இவ்வுணவு சற்று முன்னால் 
நகர்கிறது . அங்கு அது மிகவும் நுண்ணிய துணுக்குகள் 
ஆகிறது . இரைப்பையின் வலது ஓர முடிவின் வாய் கனத்த 
மாமிச மடிப்பால் மூடியிருக்கிறது . இந்த மாமிசம் சுருங்கியிருப்ப 
தால் இதன் வாய் மூடியிருக்கிறது . இரைப்பையிலுள்ள உணவு 
சிறு குடலுக்குள் செல்ல ஏற்றதானவுடன் இந்தத் துவாரம் திறக் 
கிறது . சிறு குடலுள் சென்ற பின் , உணவுப் பொருள் கல்லீரல் , 
கணையம் ஆகியவற்றிலிருந்து வரும் சீரண நீர்களுடன் நன்றாகக் 
கலக்கிறது . 


கல்லீரலில் உண்டாகும் சீரண நீரைப் பித்தநீர் ( bile ) என் 
கிறோம் . இது மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக இருக்கிறது . 
இதன் தன்மை காரக் குணமுடையது ( alkaline ) . 

கசப்பானது . இதில் பலவகை உப்புகள் 
து 


சுவை 


இதன் 
கரைந் 


உணவு செரிப்பதும் உடலுடன் சேருவதும் 


141 


கணைய : இது நீர் போன்ற கனமற்ற திரவம் . இதன் 
தன்மையும் காரப் பொருளின் தன்மையாகவே இருக்கிறது . 
இதில் மூன்று சிறப்பான சீரணப் பொருள்கள் கலந்துள்ளன . 
அவைகளாவன : ( 1 ) புரதத்தைப் பிரிக்கும் ட்ரிப்ஸின் (trypsin ) , 
( 2 ) மாவுப் பொருளைப் பிரிக்கும் அமிலோப்ஸின் ( amylopsia ) , 
( 8 ) கொழுப்பைப் பிரிக்கும் ‘ ஸ்டீயாப்ஸின் ( steapsin ) . 


ட்ரிப்ஸின் , 

அறைகுறையாகவோ , செரிக்காமலோ 
இருக்கும் புரதங்களைப் பிரித்து , அவைகளை அமினோ அமிலங் 
களாக மாற்றுகிறது . இதுமட்டும் தனியே இப் புரதங்களை நன்கு 
செரிக்க முடியாது . இதற்காக , இத்துடன் ஏரப்ஸின் ( erepsin ) 
என்ற பொருளும் கலக்கிறது . இவ்விரண்டும் சேர்த்து எல்லாப் 
புரதங்களையும் செரித்துவிடுகின்றன . 


அமிலோப்ஸின் , மாவுப் பொருள் , டெக்ஸ்ட்ரீன் , க்ளை 
கோஜன் ஆகியவற்றைப் பார்லி சர்க்கரையாக ( maltose ) மாற்று 
கிறது . குழந்தைகளிடத்து , இச் சீரணிக்கும் பொருள் , பிறந்த 
பின் 6 மாதங்களுக்குப் பிறகே உண்டாகிறது . இதுபற்றி 
முன்னரே கூறப்பட்டுள்ளது . 


ஸ்டீயாப்ஸின் , சிறுகுடலிலுள்ள கொழுப்புச் சத்தை க்ளிச 
ரால் ( glycerol ) ஆகவும் , கொழுப்பு அமிலாகவும் (fatty acid ) 
மாற்றுகிறது . 


கணைய நீரில் பாலை உறையச் செய்யக்கூடிய ஒரு பொருளி 
ருப்பதாகச் சிலர் கருதுகிறார்கள் , சிறுகுடலிலேயே ஒருவித நீர் 
உண்டாகிறது . இந் நீருடனும் , பித்த நீருடனும் சேர்ந்து , 
கணைய நீரிலுள்ள சீரணிக்கும் பொருள் தன் வேலையை இன்னும் 
மிக விரைவில் செய்கிறது . 


யாவன : 


சிறு குடல் நீர் : இந்நீர் மிகவும் முக்கிய வேலையைச் செய் 
கிறது . இதில் நான்கு பொருள்கள் கலந்துள்ளன . அவை 

( 1 ) கணையத்தைத் தூண்டும் பொருள் . இது 
இரத்தத்தின் மூலம் திறனை மிகுதியாக்கும் பொருள் . ( 3 ) எரப் 
ஸின் ( erepsin ) ; இது புரதத்தைப் பிரிக்கிறது . ( 4 ) சர்க்கரை 
யாக மாற்றும் பொருள் . இதனால் பார்லி சர்க்கரை , கரும்புச் 
சர்க்கரை , பாலிலுள்ள சர்க்கரை முதலிய சர்க்கரைப் பொருள் 
கள் திராட்சை , அல்லது பழச் சர்க்கரையாக மாறுகிறது . 


பித்த நீரின் வேலைகள் : இந்த நீர் நான்குவகையில் பயன் 
படுகிறது . ( 1 ) இது கணைய நீரின் வேலையை விரைவுபடுத்து 


142 


உணவும் ஊட்டமும் 


கிறது . கொழுப்பைப் பிரிக்கும் அதன் திறனை மிகுதியாக்கு 
கிறது . ( 2 ) கொழுப்புச் சத்து செரிப்பதற்கும் , அது உடலுடன் 
சேருவதற்கும் இந் நீர் மிகவும் இன்றியமையாததாகும் . இந் நீர் 
குறைவாக இருக்கும் போதும் , மஞ்சட்காமாலை ( jaundice ) 
போன்ற நோய்களின் காரணத்தால் இந் நீர் சிறுகுடலுள் வந்து 
சேராதபோதும் கொழுப்புச் சத்து சரிவரச் செரிக்கப்படுவதில்லை . 
அதன் பெரும் பகுதியும் மலத்தின் வழியாக வெளியேற்றப்படு 
கிறது . ( 3 ) து உணவின் அமிலத்தன்மையை மாற்றுகிறது . 
இரப்பையிலிருந்து உணவு வரும்போது அது அமிலத்தன்மை 
வாய்ந்ததாக இருக்கிறது . பித்தநீரின் காரத்தன்மையின் 
காரணத்தால் அதன் அமிலத்தன்மை மாறுகிறது ; அது காரத் 
தன்மையுள்ள தாக ஆகிறது . பிறகு இதன்மீது கணைய நீரின் 
செயற்பாடு நன்கு ஏற்படுகிறது . ( 4 ) இந் நீர் பொருள்கள் 
அழுகிக் கெடுவதைத் தடுக்கிறது . குடலில் பித்த நீர் இருப்ப 
தால் , அதில் உணவுப் பொருள்கள் கெட்டு அழுகாமல் தடுக்கப் 
படுகின்றன . இந் நீர் குடலுக்குள் வந்து சேராவிடில் , அதில் 
பொருள்கள் கெட்டு அழுகி மலம் மிகவும் நாற்றமுள்ளதாக 
ஆகிறது . 


சிறு குடலில் உணவுச் சத்து உடலுடன் கலத்தல் : உணவுப் 
பொருள்கள் சிறுகுடலில் தான் நன்றாகச் செரிக்கப்பட்டு உட 
லுடன் சேர்கின்றன . முன்கூறியபடி , இரைப்பையில் சிறிது 
சர்க்கரை தான் செரிக்கப்பட்டு உடலுடன் சேர்கிறது . அதன் 
அளவு மிகவும் குறைவேயாகும் . எல்லாப் புரதச் சத்துகளும் , 
கொழுப்புச் சத்துகளும் சிறுகுடலில் தான் முழுவதும் செரிக்கப் 
பட்டு உடலுடன் சேர்கின்றன . உலோகச் சத்துகளும் வைட்ட 
மின்களும் இங்கேயே உடலுடன் சேர்கின்றன . இதுபோலக் 
குடிக்கப்படும் தண்ணீரின் 4/5 பகுதி சிறுகுடலிலேயே உறிஞ்சுக் 
குழாய்களால் உறிஞ்சப்படுகிறது . புரதத்தின் ஏறக்குறைய 95 % 
மும் , மாவுப்பொருளின் 97 % -மும் சிறுகுடலில் தான் உடலுடன் 
சேர்கின்றன . இவ்வாறு நமது சிறுகுடல் மிகவும் திறமையுடன் 
வேலை செய்கிறது . பேதி மருந்துகளும் , சக்கை மிகுந்த பொருள் 
களும் உணவுப் பாதையில் செல்லும் உணவை விரைவாகச் 
செலுத்துகின்றன . எனவே , இவைகளை 

உட்கொள்வதால் 
சிறுகுடலின் வேலைக்கு இடையூறு ஏற்படுகிறது . சைவ உணவு 
உட்கொள்பவர்களின் உணவில் காய்கறிகள் முக்கியமாக இருப்ப 
தால் , அவர்களுடைய உணவு , ஊன் உணவைவிடக் குறை 
வாகவே செரிக்கப்பட்டு உடலுடன் சேர்கிறது . மிகுதியான 
உணவு மலத்துடன் வெளியேற்றப்படுகிறது . இதனால் தான் 
சைவ உணவு உண்பவர்கள் அசைவ உணவாளிகளை விட அதிக 


உணவு செரிப்பதும் ...... சேருவதும் 


148 


அளவில் அளவில் மலங்கழிக்கிறார்கள் , பேதி மருத்துகளாலும் , 
மிகுந்த சக்கையுள்ள உணவும் பொருள்களாலும் , உடலுக்குச் 
சத்துள்ள உணவு கிடைப்பது குறைகிறது . 


1 


சிறுகுடலில் அமிலத்தன்மை இருக்கிறது . வைட்டமின்- D 
சிறு குடல் முழுவதையும் அமிலத்தன்மையுள்ளதாக வைத்திருக் 
கிறது . இதனால் அதன் மூலம் சுண்ணாம்புச் சத்து உடலுடன் 
சேர ஏற்றதாக ஆகிறது . இந்த அமிலத்தன்மையின் காரணத் 

தினால் , இரும்புச் சத்தும் உடலுடன் நன்கு 
சேரமுடிகிறது . உணவுப் பொருள்கள் 
திரவ வடிவத்தில் சிறுகுடலில் இருக்கின் 
றன . அந் நிலையில் அவைகள் உறிஞ்சப் 
படுகின்றன . இவ்வாறு அவை உடலுடன் 
சேருகின்றன , சிறுகுடலுள் உணவுப் 
பொருள்கள் வந்தபின் 3 , 4 மணி நேரத் 
தில் அவைகளிலுள்ள சத்துகள் உடம்பி 
னுள் பின்றாக உறிஞ்சப்படுகின்றன . 


2 


K 


முன்னர்க் கூறியதுபோல் , குடலிலுள்ள 
உறிஞ்சுகுழாய்கள் மூலம் உணவுச் சத்துகள் 
உறிஞ்சப்படுகின்றன . இவ்வுறிஞ்சு குழாய் 

களின் வெளிப்புறத்தில் பல இரத்த மய் 
படம் 13 

ரிழைக் குழாய்களிருக்கின்றன . இவற்றின் 

உட்பாகத்தில் வெண்மையான சிறு குழல் 
உறிஞ்சு குழல் 
கனின அமைப்பு 

கள் உள்ளன . இந்த வெள்ளைக் குழல்கள் 
1. மயிரிழைக் தமாய்கள் குடற்பாற் குழல்கள் ( lacteals ) எனப்படு 
2. உடற்பாடு குழல் கின்றன . செரிக்கப்பட்ட மாவுப் பொரு 

ளும் புரதமும் இந்த மயிரிழைக் குழாய் 
களில் ஓடும் இரத்தத்துடன் சேர்கின்றன . செரிக்கப்பட்ட 
கொழுப்புச் சத்து குடற்பாற் குழல்களினுள் நுழைகிறது . இம் 
மாதிரியாகச் செரித்த உணவுப் பொருள்கள் உடலுடன் 
சேர்கின்றன . 


பெருங்குடலில் சீரணம் : செரிக்கப்பட்ட உணவு இதில் 
மெதுவாகச் செல்லுகிறது . இப் பகுதிக்கு முன்னுள்ள உணவுப் 
பாதையை , உணவுப் பொருள்கள் 4-6 மணி நேரங்களில் 
கடந்துவிடுகின்றன . ஆனால் , பெருங்குடலில் முடிவுவரை 
சென்று மலமாக வெளியேற்றப்படுவதற்கு 18-24 மணி நேரமா 
கிறது . பெருங்குடலுடன் உணவு வரும்போது அதில் 90 % 
தண்ணீர் இருக்கிறது . அத் தண்ணீர் இங்கு வந்தபின் உறிஞ்சப் 


144 


உணவும் ஊட்டமும் 


படுகிறது . இங்கு உணவுப் பொருள்கள் விரைவாகச் செல்லு 
மானால் , அவற்றில் மிகுந்த நீர் தங்கிவிடும் . மெதுவாகச் செல்வ 
தால் மலம் இறுகிக் கட்டிப்படுகியது . 


இது சிறுகுடலைவிட அகலமானது . இது ஏறக்குறைய 5 
அடி நீளமுள்ளது . இதன் சுவர்கள் கொழுப்பினாலும் , இழை 
போன்ற பொருள்களாலும் , சிலேட்டுமப் படலத்தினாலும் 
( mucous membrane ) ஆகியவை , பெருங்குடலின் , வெளிப்புற 
மடிப்பில் சதையாலான மூன்று நீண்ட பட்டைகளிருக்கின்றன . 


போர் 


KUMA 


4 


2 


படம் . 14 

பெருங்குடலின் அமைப்பு 
1 , பை போன்ற பகுதி , 2. சதையிலான பட்டை , 3 , சதை முடிப்பு . 


இப் பட்டைகள் மலக்குடலில் இல்லை . குடலின் வெளிப்புறத்தில் 
பல சிறு சதைமடிப்புகளிருக்கின்றன . பெருங்குடலிலுள்ள சதை 
கள் சுருங்கி விரிவதால் புழு நெளிவது போன்ற அசைவுகள் 
ஏற்படுகின்றன . இக் குடலின் உட்புறத்திலுள்ள சிலேட்டுமப் 
படலத்தின் வழியாகத் தண்ணீர் இரத்தத்துடனும் கொழுப்பு 
நீருடனும் சேருகிறது . 


பெருங்குடல் நீரை உறிஞ்சுவதற்கும் , சர்க்கரையை ( glucose ) 
உடலுடன் சேரச் செய்வதற்குமே பயன்படுவதாக கி.பி. 1940 
வரை விஞ்ஞானிகள் கருதிவந்தனர் . ஆனால் , பெருங்குடல் , 
அதிலுள்ள நுண்ணிய உயிரணுக்களின் உதவியால் வைட்டமின் 
B கூட்டையும் ( Vitamin - B Complex ) தயார் செய்கிறதென்பது 
இப்பொழுது அறியப்பட்டுள்ளது . இவ்வாறாக , நாம் பெருங்குட 
லின் உதவியால் தையாமின் , ரிபோப்ளேவின் , நிகோடினிக் 
அமிலம் ஆகியவற்றைப் பெறமுடிகிறது . பெருங்குடலிலுள்ள 
நுண்ணுயிர்கள் வைட்டமின்- K வையும் தயார் செய்கின்றன . 


உணவு செரிப்பதும் ....... சேர்வதும் 


145 


செரிக்கப்பட்ட உணவு திசுக்களில் சேருவதும் அவற்றின் 

வளர் - சிதை மாற்றமும் ( Metabolism ) 


இதுவரை நாம் , உணவுப் பொருள்களைச் சீரண நீர்கள் எவ் 
வாறு பாதிக்கின்றனவென்றும் உணவுப் பாதையில் அவைகளில் 
என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன வென்றும் பார்த்தோம் . 
இனி , இவ்வாறு செரிக்கப்பட்ட உணவு உடலுக்குள் எவ்வாறு 
எடுத்துக்கொள்ளப்படுகிறதெனப் பார்ப்போம் . 


முதலில் மாவுப்பொருளைப்பற்றிப் பார்ப்போம் . இச் சத்துச் 
சிறுகுடலின்மூலம் சர்க்கரை , குளூகோஸ் , பழச்சர்க்கரை , 
காலக்டோஸ் ஆகியவற்றின் வடிவத்தில் இரத்தத்துடன் 
சேர்க்கப்படுகிறது . இச் சர்க்கரைப் பொருள்கள் , உடலுறுப்பு 
களில் உள்ள தசைகளில் சேகரித்து வைக்கப்படுகின்றன . 
நமது இரத்தத்தில் சர்க்கரை , எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட 
அளவில் ( அதாவது 0.4 % ) இருக்கிறது . இரத்தத்தில் சர்க்கரை 
25 மிலிகிராம்களுக்கு மேலிருக்குமானால் கல்லீரல் சரியான நிலை 
யிலில்லை என்று கருதப்படும் . அதற்கு ஏதேனும் தீங்கு நேரிட் 
டுள்ளது என்று தெரிந்துகொள்ள வேண்டும் . கல்லீரல் , பழச் 
சர்க்கரையை எடுத்துக்கொள்கிறது . கல்லீரலில் காலக்டோஸ் , 
கிளைகோஜனாக மாற்றப்படுகிறது . 


நாம் உண்ட மாவுப்பொருளின் ஒரு பகுதி , தசைகள் சுருங்கு 
வதற்கு வேண்டிய வலுக் கொடுப்பதற்காகச் சேகரித்து வைக்கப் 
படுகிறது . எஞ்சியுள்ளது கல்லீரலில் கொழுப்பாக மாறி , 
உடலின் பல பகுதிகளிலும் கொழுப்பாகத் தங்குகிறது . 


கணையத்தில் இன்ஸுலின் ( Insulin ) என்னும் ஒருவகை நீர் 
சுரக்கிறது . இந்நீர் சுரக்காவிட்டால் , சர்க்கரை கிளைகோஜ 
னாகத் தசைகளில் சேகரிக்கப்பட மாட்டாது ; சர்க்கரையாக , 
உயிரகத்துடன் சேர்ந்து எரியாது . முடிவில் மாவுப்பொருள் 
உடலுடன் கலந்தபின் , கரியமில வாயுவும் நீரும் மிஞ்சுகின்றன . 
இவை சிறுநீரகங்கள் மூலமும் , காற்றுப்பைகள் மூலமும் 
வெளியேற்றப்படுகின்றன . 


கொழுப்பு உடலுள் கலத்தல் : இருவகைச் செயல்களுக்குக் 
கொழுப்புச் சத்துப் பயன்படுகிறது : ( 1 ) அது வெப்பம் கொடுக் 
கிறது . ( 2 ) நரம்புத் திசுக்கள் , இரத்தத்தின் நுண்ணறைகள் 
ஆகியவற்றிற்கு இன்றியமையாததாயுள்ள கொழுப்பு அமி 
லத்தை உண்டாக்குகிறது , 

10 


146 


உணவும் ஊட்டமும் 


சிறுகுடலில் உறிஞ்சு குழல்களின் மூலம் உறிஞ்சப்பட்ட 
கொழுப்புச் சத்து , வடி இரத்தக் குழாய்களில் ( veins ) சேர்க்கப் 
படுகிறது . பிறகு கொழுப்புச் சத்து , கொழுப்பின் வடிவத்தில் 
உடலில் சேருகிறது . மிகவும் குறைவான மாவுப் பொருளும் , 
மிகவும் அதிகமான கொழுப்புச் சத்தும் கொண்ட உணவை உட் 
கொள்வது உடல் நலத்துக்குக் கேடு பயப்பதாகும் . 


புரதம் உடலுள் கலத்தல் : புரதங்கள் , அமினோ அமிலங் 
களின் வடிவத்தில் உடலுட் கலந்திருக்கின்றன . அவைகள் 
கல்லீரலில் போய்ச் சேர்கின்றன . நாம் உண்ணும் ஒருநேர 
உணவில் புரதத்துடன் மாவுப் பொருளும் சேர்ந்திராவிடில் 
இவ்வமினோ அமிலங்கள் , வெப்பத்தைக் கொடுக்கப் பயன் 
படுத்தப்படுகின்றன . அவ்வுணவுடன் மாவுப்பொருளும் 
உண்ணப்பட்டால் இவ்வமினோ அமிலங்கள் கல்லீரலிலுள்ள 
திசுக்களில் தங்காமல் , பிற திசுக்களுக்குச் சென்று புரதத்தின் 
வடிவமாக மாறித் தங்குகின்றன . 


வளர் - சிதை மாற்றம் ( Metabolism ) : நமது உடலுள் ஒரு 
புறம் உணவுப்பொருள்களின் மூலம் சத்துகள் சேருகின்றன . 
மறுபுறம் அவைகள் செலவாகின்றன . உணவு , உள்மூச்சு 
இவற்றின் மூலம் , பலவகைச் சத்துகளும் உயிரகமும் உடலுக்குக் 
கிடைக்கின்றன . உடலுள் ஏற்படும் இரசாயனச் செயல்களா 
லும் , நமது உழைப்பினாலும் வியர்வை , வெளிமூச்சு , சிறு நீர் , 
மலம் இவற்றின் மூலம் உடலினின்றும் சில சத்துகள் வெளியேறு 
கின்றன . உடலின் ஊட்டத்திற்கும் , வளர்ச்சிக்கும் இவ்விரண்டு 
செயல்களும் இன்றியமையாதனவாகின்றன . இம்மாதிரி , உட 
லில் உயிர்ப்பொருள்களின் வளர்ச்சி , பாதுகாப்பு , தேய்வு 
ஆகியவைகளுக்குக் 

பருப்பொருள் ( physical ) 
மாறுபாடுகள் , இரசாயன மாறுபாடுகள் முதலியவற்றை 
வளர்சிதை மாற்றம் ( metabolism ) என்கிறோம் . 


காரணமான 


11. உணவு ஒழுக்கங்கள் 


இதுவரை படித்தவற்றைக்கொண்டு உடல் நலமுள்ளவர் 
களுக்கான உணவுபற்றிச் சில விதிகளைக் குறிப்பிடலாம் . 
ஆனால் , அவ்வாறு குறிப்பிடும் பொழுது ஒரேவகையான உணவு 
எல்லோருக்கும் பொருந்தாதென்பதைக் கருத்திற்கொள்ள 
வேண்டும் . 

மனிதருக்கு மனிதர் வேறுபடுவது 
இயற்கையே . எனவே , பொதுப்படையாக , உணவுபற்றிய சில 
செய்திகளை ஈண்டுக் குறிப்பிடுவோம் . 


சுவை 


ஒரு நாளில் எத்தனை முறை உண்ணவேண்டும் ? 
உலகில் 

பற்பல நாடுகளிலுள்ள மக்கள் வெவ்வேறு 
நேரங்களில் உண்கிறார்கள் . சிலர் நடுப்பகலில் பேருண்டி 
உண்ணுகிறார்கள் ; சிலர் இரவில் பேருண்டி உண்ணுகிறார்கள் . 
சிலர் ஒரு நாளில் இருபொழுதும் , சிலர் மூன்று பொழுதும் , 
மற்றும் சிலர் நான்கு பொழுதும் உணவு அருந்துகிறார்கள் . ஒரே 
நாட்டிலுள்ளவர்களிலுங் கூட 

உணவு 

கொள்ளும் நேரமும் 
அளவும் வேறுபடுகின்றன . தென்னிந்தியாவில் 

அலுவலகங் 
களில் வேலை பார்க்கும் சிலர் , காலை 91 அல்லது 10 மணிக்குப் 
பேருண்டி உண்கிறார்கள் . பிறகு , பிற்பகல் 21 அல்லது 3 
மணிக்குச் சிற்றுண்டி அருந்துகிறார்கள் ; இரவிலும் பேருண்டி 
உண்கிறார்கள் . சிலர் காலையில் சிற்றுண்டியும் , நடுப்பகலிலும் 
இரவிலும் பேருண்டியும் அருந்துகிறார்கள் . இவர்கள் மாலை 41 
அல்லது 5 மணிக்கும் சிற்றுண்டி உண்கிறார்கள் . ஆனால் , 
உழைப்பாளிகளான கூலியாள்கள் பெரும்பாலும் ஒரு முறையே 
நன்றாகச் சாப்பிடுகிறார்கள் . பொதுவாக , அவர்கள் இரவிலேயே 
அவ்வாறு உண்கிறார்கள் . பகலில் கஞ்சி போன்ற சிற்றுண்டி 
களையே அருந்துகின்றனர் . 


அமெரிக்க நாட்டு உணவியல் அறிஞர்கள் , பல சோதனை 
களுக்குப் பிறகு நாளொன்றுக்கு ஐந்து முறை உண்ணுவது 
நல்லது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் . இவற்றுள் மூன்று 
பேருண்டிகளும் , அவற்றிற்கிடையே இரு சிற்றுண்டிகளும் 
உண்பது சிறந்ததெனக் கருதுகின்றனர் . ஆனால் , நாளொன் 
றுக்கு நான்கு முறை உண்பது போதுமானதும் நல்லதுமாகும் 


148 


உணவும் ஊட்டமும் 


என்பதே நமது கருத்து . காலையில் சிற்றுண்டி , நடுப்பகலில் 
பேருண்டி , மாலையில் சுமார் 43 மணிக்குச் சிற்றுண்டி , இரவு 
பேருண்டி எனச் சாப்பிடலாம் . 


ன்றன்று . 


உணவு எவ்வாறு இருக்கவேண்டும் ? 

எப்பொழுது உண்டாலும் , ஒரே உணவுச் சத்து மட்டும் 
பெருமளவில் அவ்வுணவிலிருப்பது 
ந 

முன்னர்க் 
கூறியது போன்று புரதச் சத்தை ஒரு வேளை உணவில் மிகுதியாக 
உண்பதற்குப் பதிலாக மூன்று நான்கு வேளைகளின் உணவின் 
மூலம் உட்கொள்வது நன்றாகும் . இதே கொள்கை பிற உணவுச் 
சத்துகளுக்கும் பொருந்தும் . வயதுக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற 
வாறு உணவு இருக்கவேண்டும் . 

சிறு குழந்தைகளுக்கு ஆறுமாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே 
கொடுக்கப்படுகிறது . 

இதன்பின் 

அவைகளுக்குச் சிறிது 
சிறிதாகப் பிற பொருள்களையும் கொடுப்பது நல்லது . இரும்புச் 
சத்துக் குறையாமலிருக்கும் பொருட்டு , அவைகளுக்குப் பச்சைக் 
காய்கறி , கீரைகளைக் கொடுக்கவேண்டும் . மெல்லமெல்லக் 
குழந்தை பெரிதாகப் பெரிதாகக் கட்டியான உணவுப் பொருள் 
களின் அளவையும் கூட்டலாம் . 

மூன்று ஆண்டுகளுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்குக் கட்டி 
யான உணவும் , சத்துள்ள உணவும் போதிய அளவு கொடுக்க 
வேண்டும் . ஆனால் , எளிதில் செரிக்கும் உணவு கொடுக்கப்பட 
வேண்டும் . தாளிப்புப் பொருள்களை மிகுதியாகப் பயன்படுத்தக் 
கூடாது . நரம்புகளைத் தூண்டும் காபி , தேநீர் போன்றவற்றைக் 
கொடுக்காமல் இருப்பது நல்லது . 

வளரும் பருவத்தில் நன்றாகப் பசிக்கிறது . உணவும் கூடுத 
லான அளவு தேவைப்படுகிறது . இப் பருவத்தில் உணவில் , 
சத்துள்ள பொருள்கள் சேர்ந்திருக்க வேண்டியது மிகவும் இன்றி 
யமையாததாகும் . பருவப் பெண்களுடைய உணவில் பச்சை 
நிறக் கீரைகள் , காய்கள் 

ஆகியவை மிகுதியாகச் சேர 
வேண்டும் . 

உடலுழைப்புச் செய்யும் மக்கள் , வலுவைக் கொடுக்கும் 
உணவுப் பொருள்களை மிகுதியாக உட்கொள்ள வேண்டும் . 
இதற்கு மாவுப் பொருள் , கொழுப்புப் பொருள் ஆகியவை 
மிகுந்துள்ள உணவை அருந்தவேண்டும் . உடலுழைப்பாளிக்கு 
ஊன் உணவு 

உணவு இன்றியமையாததெனச் சிலர் தவறாகக் கருது 
கிறார்கள் . 

ஊனிலுள்ள புரதங்களால் உஷ்ண அளவு எண்கள் 
( calories ) வீணாக்கப்படுகின்றன . இவ்வித உழைப்பாளிகளுக்கு 


உணவு ஒழுக்கங்கள் 


149 


வைட்டமின்- B- யும் C- யும் மிகுதியாகத் தேவை . சாதாரணமான 
உணவு உட்கொள்பவர்கள் மிகவும் கடுமையாக உழைப்பார் 
களாயின் , வைட்டமின் - B , C இவற்றின் குறைவினால் , அவர் 
களுக்கு முறையே பெரிபெரி , ஸ்கர்வி என்ற நோய்கள் 
ஏற்படக்கூடும் . எனவே , இவர்கள் ஆரஞ்சு , நெல்லிக்காய் , 
தக்காளி , எலுமிச்சை , பருப்புகள் , காடிச்சத்து , முட்டைகள் 
ஆகியவற்றை உட்கொள்வது நன்று . 


நன்றாக விளையாடும் ஆட்டக்காரர்களுக்கு , மாவுப்பொருளும் 
சிறிது கொழுப்புச் சத்தும் சேர்ந்துள்ள உணவு நல்லதாகும் ; 
புலால் அதிகமாக உண்பது நல்ல தன்று . கல்லீரலுக்கும் தசை 
களுக்கும் போதிய மாவுப்பொருள் கிடைக்கத் தகுந்த உணவை 
உட்கொள்ள வேண்டும் . வைட்டமின்களும் போதிய அளவு 
கிடைக்கவேண்டும் . போட்டியில் கலந்துகொள்ளும் ஆட்டக் 
காரர்கள் , போட்டிக்கு முந்திய நாள் சிறிதளவு உண்டு ஓய்வு 
எடுத்துக் கொள்ளவேண்டும் . பந்தயத்தில் பங்கு எடுத்துக் 
கொள்வதற்குச் சிறிது நேரத்திற்கு முன்னால் , சிறிதளவு 
சர்க்கரை சாப்பிடுவது நல்லது . இவ்வாறு செய்வதால் , 
பந்தயத்திற்குப் பின்னால் களைப்பு ஏற்படாது . மலச்சிக்கல் 
ஏற்படா திருப்பதற்காக , உணவு வேளைகட்கிடையிலும் , காலை 
யில் எழுந்தவுடனும் தண்ணீர் குடிப்பது நல்லது . ஆட்டக்காரர் 
களுக்குச் சாராயம் ( alcohal ) தேவையில்லாததாகும் . 


சில ஆண்டுகட்குமுன் வரையில் மூளை உழைப்பாளிகளுக்கு , 
மிகுதியான உஷ்ண அளவு எண்கள் தேவையென மக்கள் கருதி 
வந்தனர் . ஆனால் , ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு 
வேண்டிய உஷ்ண அளவு எண்களுக்கும் , மூளை உழைப்பாளி 
களுக்கு வேண்டிய உஷ்ண அளவு எண்களுக்கும் மிகுந்த வேறு 
பாடில்லையென இப்பொழுது கண்டுள்ளார்கள் . எனவே , மூளை 
வேலை செய்பவர்களுக்கெனத் தனிப்பட்ட முறையில் ஒருவித 
உணவும் குறிப்பிட வேண்டியதில்லை . பொதுவாக , எல்லா 
உணவுச் சத்துகளும் ஏற்ற அளவில் கிடைக்கப்பெறுமானால் 
அவ்வுணவு மூளை உழைப்பாளிகளுக்குப் போதுமான தாகும் . 
எனினும் , மூளை வேலைக்காரர்களுக்குப் பாஸ்வரம் தேவை என்று 
சில 

விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் . ஆயினும் , பாஸ்வரம் 
கூடுவதனால் , மூளை வேலையின் திறமை கூடுவதாக ஓர் ஆதார 
மும் இல்லை . ஆங்கிலத்தில் கூறுவதுபோல ( A sound mind in a 
sound body ) உடல் நிலை நன்றாக இருந்தாலே உள நிலையும் 
நன்றாக இருக்கும் . உடல் நிலை சரியாக இருப்பதற்கு எல்லாச் 
சத்துகளும் ஏற்ற அளவில் கிடைக்கவேண்டும் . ஆகையால் , 


15d 


உணவும் ஊட்டமும் 


மூளை வேலை செய்பவர் கள் பால் நெய் , தயிர் , பழங்கள் , பசுமை 
யான காய்கறிகள் , கீரைகள் ஆகியவற்றைப் போதிய அளவு 
உட்கொள்ள வேண்டும் . ஆயினும் , எவ்வுணவையும் அளவுக்கு 
மீறி உண்பதால் வேலை செய்ய இடையூறும் , மூளை வேலைக்குத் 
தடையுமேற்படுமென்பதையும் நினைவிற் கொள்ள வேண்டும் . 
ஏனெனில் , மீதூண் உண்டதும் , அதைச் செரிப்பதற்காக 
மிகுதியான இரத்தம் உணவுப் பாதைக்கு வருகிறது . இதனால் 
மூளைக்குச் செல்லும் இரத்தத்தின் அளவு குறைகிறது . எனவே , 
மூளை நன்றாக வேலை செய்ய முடிவதில்லை ; சோம்பலேற்படுகிறது . 


அளவில் 


மேலே கூறியவற்றால் , மூளை உழைப்பாளிகளுக்கு எளிதில் 
செரிக்கும் உணவே சிறந்ததென்பதை அறியலாம் . உடல் 
நலத்திற்கு எல்லா உணவுச் சத்துகளும் ஏற்ற 
கிடைக்கவேண்டியது இன்றியமையாததாகையால் , சத்துள்ள 
உணவுகளை , எளிதில் செரிக்கத் தக்கவைகளை , சிறிது சிறிதாகப் 
போதிய அளவில் 4,5 உணவு நேரங்களில் உட்கொள்வது மிகச் 
சிறந்தது . இவ்வுணவுகளில் மாவுப் பொருளையும் , கொழுப்புச் 
சத்தையும் குறைத்து , புரதச் சத்தைக் கூட்டிக்கொள்வது 
நல்லது , உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் புரதமே , தாவரப் 
புரதங்களைவிட விரைவில் செரிக்கப்படுகிறது . இதைக் கருத்திற் 
கொண்டு மூளை வேலைக்காரர்களுக்கு , உடலுழைப்பாளிகளைக் 
காட்டிலும் ஊன் உணவு மிகவும் தேவையான தெனச் சிலர் 
எண்ணுகிறார்கள் ; முட்டை , இறைச்சி ஆகியவை இவ்வுழைப் 
பாளிகளுக்கு மிகவும் நன்றென்று கருதுகிறார்கள் . எனினும் , 

உணவை வெறுப்பவர்களும் , அதைப் பழக்கத்தில் 
கொள்ளாதவர்களும் பால் , வெண்ணெய் , நெய் , 

தயிர் 
பாலாடைக்கட்டி , பருப்பு , பழங்கள் முதலியவற்றைப் போதிய 
அளவு உட்கொள்வதால் , புலால் உணவின்றியே சிறந்த முறை 
யில் தங்கள் வேலைகளைச் செய்யமுடியும் . 


ஊன் 


ஓய்வெடுத்துக்கொண்டு படுக்கையில் 

படுத்திருக்கும் 
ஆளுக்குக் குறைந்த உஷ்ண அளவு எண்கள் போதும் . இதை 
நோயாளிகள் விஷயத்தில் நினைவில் வைத்துக்கொள்ள வேண் 
டும் . நோயாளி , ஒரு வேலையும் செய்யாமல் படுத்திருப்பதனால் , 
அவனுடைய இருதயம் , சிறுநீரகங்கள் முதலிய உறுப்புகள் மிகுதி 
யான வேலை செய்வதில்லை . எனவே , அவ்வமயம் குறைந்த 
உணவு உண்பது போதுமானதாகும் . இதனால் தான் நோயாளி 
களுக்குப் பொதுவாகக் கஞ்சி போன்ற நீருணவு கொடுக்கப்படு 
கிறது . 


உணவு ஒழுக்கங்கள் 


151 


கிழவயதில் உடல் வலிமை குறைந்து போகிறது . அவ் 
வமயம் மிகுதியாக உண்பதால் உணவுப் பாதையிலுள்ள உறுப்பு 
களுக்கு மிகுதியான வேலை ஏற்படுகிறது . இதனால் அவை 
களுக்குக் கேடு நேரிடும் . ஆகையால் , இப் பருவத்தில் குறை 
வான உணவும் எளிதில் செரிக்கும் உணவும் உட்கொண்டு , 
போதிய ஓய்வு எடுத்துக்கொள்வது இன்றியமையாததாகும் . 


பொதுவாகப் பெண்களுக்கு , ஆண்களை விடக் குறைந்த 
உஷ்ண அளவு எண்களே போதுமானவையாகும் . ஆகையால் , 
ஆண்களை விடக் குறைந்த அளவில் உண்பது அவர்களுக்குப் 
போதும் . ஆனால் , அவ்வுணவில் எல்லாச் சத்துகளும் ஏற்ற 
அளவில் சேர்ந்திருக்கவேண்டும் . உணவு எளிதில் செரிக்கக் 
கூடிய தாகவும் இருக்கவேண்டும் . ஆண்களை விடப் பெண் 
களுக்கு இரும்புச் சத்துக் கலந்துள்ள உணவு கூடுதலாகத் 
தேவைப்படுகிறது . ஏனெனில் , மாதந்தோறும் மாதவிடாய் 
மூலம் வெளியேறும் இரத்தத்திலுள்ள இரும்பின் இழப்பை ஈடு 
செய்ய இது தேவைப்படுகிறது . 


கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு உணவு கூடுதலாகத் 
தேவைப்படுகிறது . இவர்களது 

உணவு 

எளிதில் செரிக்கக் 
கூடியதாயும் , எல்லாச் சத்துகளையும் ஏற்ற அளவில் கொண்ட 
தாயுமிருக்கவேண்டும் . அறிஞர் மக்கன்ஸி என்பவருடைய 
கருத்துப்படி , கருவுற்றிருக்கும் தாய்க்கு , நாளொன்றுக்கு அடியிற் 
கண்ட அளவு உணவு தேவைப்படுகிறது . மொத்த உஷ்ண 
அளவு எண் 2500 ; புரதம் 90 கிராம் ; சுண்ணாம்புச் சத்து 1.5 
கிராம் ; பாஸ்வரம் 2 கிராம் ; இரும்பு 20 மிலிகிராம் ; பால் , 
பசுமை நிறக் கீரைகள் , காய்கறிகள் , பழங்கள் , தானியங்கள் 
( அரிசி , கோதுமை ) , நெய் , தயிர் , மீன் , முட்டை , பருப்பு 
ஆகியவைகளைச் சிறந்த முறையில் உண்பதால் உடல் நலம் 
சிறந்த நிலையிலிருக்கும் . வைட்டமின்கள்- A , D ஆகியவை 
களின் குறைவேற்படுமோவென ஐயமிருந்தால் , காட்லிவர் 
எண்ணெயையோ , ஷார்க் லிவர் எண்ணெயையோ கொடுப்பது 


நல்லது . 


கைக்குழந்தைகளுக்குப் பாலூட்டும் தாய்களுக்கும் மேற் 
கூறிய உணவுப் பழக்கம் நல்லது . ஆனால் , இச் சமயம் புரதம் , 
கண்ணாம்புச் சத்து , வைட்டமின்கள் A , B , C , இவற்றின் அளவு 
கூடுதலாகக் கிடைக்கவேண்டும் . மொத்த உஷ்ண அளவு 
எண்களும் கூடுதலாகத் தேவைப்படுகிறது . இதுபற்றி அமெரிக்க 
ஐக்கிய நாட்டு ஆராய்ச்சிக் குழுவின் கருத்து வருமாறு : 


152 


உணவும் ஊட்டமும் 


மொத்த உஷ்ண அளவு எண்கள் 3000 ; புரதம் 100 கிராம் ; 
சுண்ணாம்புச் சத்து 2 கிராம் ; வைட்டமின்- A 8000 சர்வதேச 
அடிப்படையளவு ; தையாமின் 767 சர்வதேச அடிப்படை 
அளவு ; ரிபோஃப்ளேவின் 3.0 மிலிகிராம் ; 

நிகோடினிக் 
அமிலம் 23 மிலிகிராம் ; அஸ்கார்பிக் அமிலம் 150 மிலிகிராம் ; 
இரும்பு 15 மிலிகிராம் ; வைட்டமின்- D 400-800 சர்வதேச 
அடிப்படையளவு . 


உணவில் சிக்கனம் 

பலவகைப்பட்ட ஆள்களுக்கான உணவுகளைப்பற்றி மேலே 
குறிப்பிட்டோம் . நமது நாடு மிக்க செல்வம் படைத்த நாடன்று . 
இங்குள்ள பெரும்பாலான மக்கள் ஏழைகள் . அவர்களால் , 
மிகுந்த செலவில் , மிகச் சத்துள்ள உணவைச் சாப்பிட 
முடியாது . ஆகையால் , நாம் குறைந்த செலவில் , மிகுந்த பயன் 
தரக்கூடிய உணவைப் பெறவேண்டும் . இதற்கு ஏழைமக்கள் ,, 
அரிசியையோ கோதுமையையோ உண்ணாமல் , அவற்றுடன் 
சோளம் , கேழ்வரகு , கம்பு முதலிய வற்றையும் உண்ண 
வேண்டும் . இதன் மூலம் உடலுக்கு நல்ல சத்துக் கிடைப்பது 
டன் செலவும் குறைகிறது . பருப்பு வகைகளில் துவரை , 
உளுந்து , பட்டாணி , கடலை , பாசிப்பருப்பு முதலியவைகளைப் 
பயன்படுத்தவேண்டும் . இவற்றால் போதிய புரதம் கிட்டுகிறது . 
சர்க்கரைவள்ளிக் கிழங்கு , பாகற்காய் , காரெட்டு , புடலை , 
சேனைக்கிழங்கு , அவரை , வெண்டை , உருளைக்கிழங்கு ஆகிய 
காய்கறிகள் , அகத்திக் கீரை , புதினா , அரைக்கீரை , முட்டைக் 
கோசு , பச்சைக் கொத்துமல்லி முதலிய கீரைவகைகள் , 
தக்காளி , வாழைப்பழம் , ஆரஞ்சு , நெல்லிக்காய் , கொய்யா , 
பப்பாளி முதலிய கனிகளை 

உண்பதால் 

வைட்டமின்களின் 
குறை வேற்படாது . தாளிப்புப் பொருள்களில் மிளகாயைக் 
கூடுதலாகச் சேர்க்கக்கூடாது . சிறிது பச்சை 

மிளகாயும் , 
வெங்காயமும் நல்லது . இவற்றைத் தவிர , நல்லெண்ணெய் , 
தாவர எண்ணெய் , நெய் , மோர் ஆகிய வற்றையும் தாராளமாக 
உட்கொள்ள வேண்டும் . பணமுள்ளவர்கள் , இவற்றைத்தவிரப் 
பால் , பாலாடைக்கட்டி , தயிர் ஆகியவற்றை மிகுதியாக 
உட்கொள்ளலாம் . 

ஊன் உணவு உண்பவர் களாயின் அவர்கள் 
முட்டை , மீன் , இறைச்சி முதலியவற்றையும் உண்ணலாம் . 


12. வேலை செய்யத் திறனளிக்கும் சில 
பொருள்கள் : கொழுப்புச் சத்தும் 
மாவுப் பொருளும் உள்ள 
உணவுப் பொருள்கள் 


உண வின் பல்வேறு சத்துகளையும் , அவைகளைத் தரும் பல 
உணவுப் பொருள்களையும் பற்றி இதற்கு முன்னால் பார்த்தோம் . 
இனி , அவைகளுள் சில முக்கியப் பொருள்களைப்பற்றி ஈண்டு 
விரிவாகப் பார்ப்போம் . இவைகளைக் கீழ்க்கண்டபடி பிரித்துப் 
பின் அவற்றைப்பற்றி விவரமாகத் தெரிந்துகொள் ளலாம் : 


. எண்ணெயும் கொழுப்புப் பொருள்களும் : வெண் 
ணெய் , தாவர நெய் , மார்ஜரீன் ( margarine ) , சர்க்கரை ,, 
ஷர்பத் , தானியங்கள் , பருப்புகள் , கொட்டைப் பருப்புகள் . 


II . பாலும் அதனின்று கிடைக்கும் பொருள்களும் : 
இறைச்சி , பக்குவப்படுத்தப்பட்ட இறைச்சி , முட்டை , மீன் 
முதலியன . 


III . பழங்கள் , காய்கறிகள் , கீரை , கிழங்குகள் . 
IV . பழக்கத்திலுள்ள சில பானவகைகள் . 
V. தாளிப்புப் பொருள்கள் ( தாளிப்புத் துணைப்பொருள் ) . 


மேலே காட்டிய பிரிவுகளில் முதலில் குறிக்கப்பட்டிருப் 
பவை , உஷ்ண அளவு எண்களைக் கொடுப்பதற்காக உட் 
கொள்ளப்படுகின்றன ; அத்துடன் வைட்டமின்களும் கிடைக் 
கின்றன . பருப்புகளும் சிறு கொட்டைப் பருப்புகளும் புரதங் 
களையும் அளிக்கின்றன . இரண்டாவது பிரிவிலுள்ள பொருள் 
கள் உடற்கட்டு , உடலுறுப்புகளைப் பழுதுபார்த்தல் முதலிய 
வேலைகளுக்குப் பயன்படுகின்றன , இவற்றின் மூலம் வைட்ட 
மின்களும் , உலோகச் சத்துகளும் கிடைக்கின்றன . மூன்றாவது 
பிரிவிலுள்ள பொருள்கள் , சிறப்பாக வைட்டமின்களையும் , 


154 


உணவும் ஊட்டமும் 


உலோகச் சத்துகளை யும் கொடுக்கின்றன . இவை , உஷ்ண 
அளவு எண்களையும் உடற்கட்டையும் மிகுதியாகக் கொடுப்ப 
தில்லை . இனி , இவற்றைப்பற்றி விரிவாகப் பார்ப்போம் : 
I. எண்ணெய் முதலியவை 
எல்லாவிதமான 

எண்ணெய்களிலும் கொழுப்புதான் 
சிறப்பாக உள்ளது . நம் நாட்டில் , எள் , நிலக்கடலை , தேங்காய் , 
பருத்திக் கொட்டை , ஆமணக்கு விதை முதலியவைகளிலிருந்து 
எண்ணெய் எடுக்கப்படுகிறது . இவ்வனைத்தும் 

தாவர 
எண்ணெய்களாகும் ; இவை தவிர , ஷார்க் மீன் , காட் மீன் 
ஆகியவற்றின் கல்லீரலிலிருந்தும் எண்ணெய் தயாரிக்கப் 
படுகிறது . 

இவை உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் 
களாகும் . இவைகளனைத்தும் கொழுப்பிலிருந்து கிடைப்பதால் , 
இவற்றில் மாவுப் பொருள் , புரதச்சத்துக்கள் ஆகியவற்றைக் 
கொண்ட 

உணவுப் பொருள்களைக் காட்டிலும் 21 மடங்கு 
மிகுதியான உஷ்ண அளவு 

எண் களைக் கொடுக்கும் 
திறனிருக்கிறது . 

வெண்ணெய் : கொழுப்புச் சத்துள்ள பொருள்களில் இது 
மிகவும் சிறந்ததாகக் கருதப்படுகிறது . தயிரைக் கடைந்து 
வெண்ணெய் எடுக்கப்படுகிறது . தயிரைக் கடையும் பொழுது 
அதிலுள்ள நுண்ணிய கொழுப்புத் துணுக்குகள் ஒன்று சேர்ந்து 
திரண்டு வெண்ணெயாக 

வெண்ணெயாக வருகின்றன . மோர் வடிவத்தில் 
சர்க்கரை , காஸினோஜனின் என்ற பொருள் ஆகியவை சேர்ந்த 
திரவம் மீதமாகத் தங்குகிறது . வெண்ணெயில் காஸினோஜனின் 
மிகக் குறைந்த அளவே இருக்கிறது . வெண் ணெயிலுள்ள ஈரம் 
காஸினோஜன் பெருகுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது . 
நாள்களில் 

இது வெண்ணெயைக் கெடுத்துவிடுகிறது 
வெண்ணெயின் ஈரத்தைப் போக்கிவிட்டால் , அது பல நாள்கள் 
கெடாமலிருக்கும் . இதனாலேதான் நம் நாட்டில் வெண்ணெயை 
உருக்கிக் காய்ச்சி , அதிலுள்ள ஈரத்தைப் போக்கி , அதை 
நெய்யாக மாற்றிப் 

கெடாமல் பயன் 
படுத்துகிறார்கள் . 

வெண்ணெயில் ஏறக்குறைய 82 % கொழுப்புச் சத்து இருக் 
கிறது . அதாவது , ஓர் அவுன்ஸ் வெண்ணெயில் , சுமார் 4/5 
அவுன்ஸ் கொழுப்புச் சத்துள்ளது . இது தவிர , அதில் 12 % 
முதல் 15 % வரை தண்ணீரும் , 2 % காஸினோஜனும் , பால் 
சர்க்கரையுமுள்ளன . இதில் வைட்டமின்- A மிகுதியாக இருக் 
கிறது ; ஆனால் , வைட்டமின்- D மிகவும் குறைவு . 

வெண்ணெயிலுள்ள கொழுப்புச் சத்தில் , நீரில் எளிதில் 
கரையும் கொழுப்பு அமிலங்கள் மிகுதியாகவுள்ளன . ப்யூடிரிக் 


சிறிது 


பல 


நாள்கள் 


வேலை செய்ய ......உணவுப் பொருள்கள் 


155 


அமிலம் ( Butyric acid ) , கப்ராயிக் அமிலம் ( Caproic acid ) , கப்ரி 
லிக் அமிலம் ( Cuprilic acid ) , குப்ரிக் அமிலம் ( Cupric acid ) ஆகி 
யவை இவ்வமிலங்களாகும் . நீரில் கரையாத அமிலங்களில் 
ஓலியிக் அமிலம் ( Oleic acid ) தான் வெண்ணெயில் மிகுதியாக 
இருக்கிறது . இதனால் தான் வெண்ணெய் மிகக் குறைந்த வெப் 
பத்தில் , அதாவது , 31 ° -34 ° ஸென்டிகிரேட் வெப்பத்தில் இளகு 
கிறது ; விரைவில் , எளிதில் செரித்து விடுகிறது . இக் காரணத் 
தால் , அதை நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம் . பொதுவாக , 
நோயாளி நாளொன்றுக்கு 1 பவுண்டு வெண்ணெய் எளிதாக 
உண்ணமுடியும் . அது நன்றாகச் செரித்தும்விடும் . இதனால் 
நோயாளிக்கு நல்ல சத்தும் , போதுமான உஷ்ண அளவு எண் 
களும் கிடைக்கக்கூடும் . நெய் இவ்வளவு எளிதில் செரிக்கப்படு 
வதில்லை . ஆகையால் , நமது உணவில் வெண்ணெய் சிறப்பாக 
இடம் பெறுவது நல்லது . ஆனால் , வெண்ணெயை எடுப்பதிலும் , 
அதைப் பாதுகாத்து வைப்பதிலும் போதிய கவனம் செலுத்த 
வேண்டும் . வெண்ணெய் , அப்படியே பச்சையாக உண்ணப் 
படுவதால் , அதனால் கேடு நேரிடாதிருக்கச் சிறந்த கண்காணிப் 

அதைத் தயாரித்துப் பத்திரமாக வைத்திருக்க 
வேண்டும் . 

மார் ஜரீன் : ஆடையெடுக்கப்பட்ட புளித்த பாலில் , சரி 
யான அளவில் தாவரக் கொழுப்புச் சத்தையோ , உயிரினக் 
கொழுப்புச் சத்தையோ சேர்த்து , அதை மிக விரைவாகக் 
குளிரவைத்து உறையச் செய்வதால் , மார்ஜரீன் கிடைக்கிறது . 
வெண்ணெயைப் போலக் காணப்படும் மார்ஜரீனில் கீழ்க்கண்ட 
படி பல சத்துகளுமிருக்கின்றன : 


புடன் 


புரதம் ஏறக்குறைய 
கொழுப்புச் சத்து 


0.2 % 
85.3 % 
13.7 % 


தண்ணீர் 


இதில் சுண்ணாம்புச் சத்து , இரும்பு , செம்பு இவற்றின் அளவு 
மிகவும் குறைவாக உள்ளது . ஒரு பவுண்டு மார்ஜரீன்மூலம் 
ஏறக்குறைய 3500 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும் . 

சில மார்ஜரீன்களில் தேங்காயும் பயன்படுத்தப்படுகிறது . 
மார்ஜரீனும் வெண்ணெயைப்போல விரைவில் செரித்துவிடு 
கிறது . இப்பொழுது இது தூயதாகச் செய்யப்படுகிறது . இது 
வெண்ணெயை விட மலிவாகவுமிருக்கிறது . எனவே , சிக்கன 
நோக்குடன் பார்த்தால் இதைப் பயன்படுத்துவது நல்லதே . 
இதில் வைட்டமின் A- யையும் D- யையும் சேர்க்கிறார்கள் . 


156 


உணவும் ஊட்டமும் 


தாவர நெய் : இதுவும் மார்ஜரீனைப்போலச் செயற்கை 
நெய்யாகும் . இதில் தாவரக் கொழுப்பினின்றும் செய்யப்பட்ட 
நெய் அல்லது எண்ணெய் இருக்கிறது . சாதாரணமாக , மக்கள் 
இதைக் கெட்டதாகக் கருதுகிறார்கள் . ஆனால் , உண்மையில் 
இதில் கெடுதல் ஒன்றுமில்லை . ஏழை மக்கள் , நெய்க்குப் பதி 
லாக இதைப் பயன்படுத்தி , நெய்யினால் ஏற்படும் பயன்களை 
அடையலாம் . 


சர்க்கரையும் ஷர்பத்தும் : நம் அன்றாட வாழ்க்கையில் , 
நாம் சர்க்கரையைப் பல வழிகளில் பயன்படுத்துகிறோம் . காபி , 
தேநீர் , பால் முதலியவற்றில் சர்க்கரை சேர்த்துக் குடிக்கிறோம் . 
இனிப்புப் பொருள்களில் சர்க்கரை முக்கியமானதாக இருக்கிறது . 
சர்க்கரையினால் நமக்கு வேலை செய்யத் திறன் கிடைக்கின்ற 
தென்றும் , அது உஷ்ண அளவு எண்களைக் கூடுதலாக்க ஓரளவு 
உதவுகின்றதென்றும் முன்பே கண்டோம் . சர்க்கரையினால் 
பற்கள் கெட்டுவிடுகின்றன வென்றும் , அது நீரிழிவு நோய் 
ஏற்பட வாய்ப்பைக் கொடுக்கிறதென்றும் சில அறிஞர்கள் கருது 
கிறார்கள் . இதில் ஓரளவு உண்மையுமிருக்கிறது . ஏனெனில் , 
இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு திடீரெனக் கூடிவிடுமானால் , 
அதைச் சரிப்படுத்தி ஒரு நிலையில் இருக்கச் செய்வதற்காகக் 
கணையம் அதிக இன்ஸுலினைத் தயாரிக்க நேரிடுகிறது . இதனால் 
அது கெட நேரிடுகிறது . நீரிழிவு நோய்க்கு ஏற்ற சூழ்நிலை 
உண்டாக வாய்ப்பு ஏற்படுகிறது . எனவே , மிகுந்த அளவில் 
சர்க்கரையை உண்ணாமலிருப்பது நன்று . 


எல்லா இனிப்புப் பொருள்களிலும் ஒரே வகையான சர்க் 
கரையே இருப்பதாக மக்கள் நினைக்கக்கூடும் ; ஆனால் , அப்படி 
யன்று ; சர்க்கரைகள் பலவகைப்படும் . அவைகளை இரு பெரும் 
பிரிவாகப் பிரிக்கலாம் . அவையாவன : ( 1 ) மானோசாக்கரைடு 
கள் ( monosaccharides ) . திராட்சையிலுள்ள சர்க்கரை , குளூ 
கோஸ் , டெக்ஸ்ட்ரோஸ் ( dextrose ) , பழச் சர்க்கரை ( fructose ), 
தேன் ஆகியவற்றிலுள்ள சர்க்கரை இவ்வினத்தைச் சேர்ந்தது . 
( 2 ) டைஸாக்கிரைடுகள் ( Disaccharides ) . கரும்புச் சர்க்கரை , 
பீட்ரூட் சர்க்கரை , பால் சர்க்கரை ஆகியவை இதைச் 
சேர்ந்தவை . இனி , இவற்றைப் பற்றிச் சிறிது விரிவாகப் 
பார்ப்போம் . 


1. மானோசாக்கரைடுகள் : இச் சர்க்கரைகள் கரையும் 
தன்மையன . இவை படிகங்களாக ( crystals ) ஆகும் . செரிக்கும் 
என்ஸைம்கள் இவற்றை ஒன்றும் செய்யமுடிவதில்லை 
திராட்சையில் இருக்கும் சர்க்கரை ( glucose ) இதற்கு நல்ல 


வேலை செய்ய......உணவுப் பொருள்கள் 


157 


எடுத்துக்காட்டாகும் . திராட்சைப் பழங்களை உலர்த்தும் 
பொழுது அவற்றிலுள்ள இச் சர்க்கரை ( glucose ) தனியாக ஒன்று 
சேர்ந்து , மஞ்சள் கலந்த வெண்ணிறமான சிறிய சிறிய துணுக்கு 
களாகத் தெரிகிறது . ஆனால் , கடைகளில் விற்பனைக்காக வரும் 
குளூகோஸ் , மாவுப் பொருளை அமிலங்களுடன் சேர்த்துக் 
கொதிக்கவைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது . 


பழச்சர்க்கரை பல பழங்களில் காணப்படுகிறது . இதை 
இரசாயன முறைப்படி செயற்கையாகத் தயாரிப்பதில்லை . 


மாறியுள்ள சர்க்கரையில் ( invert sugar ) குளூகோஸும், பழச் 
சர்க்கரையும் கலந்துள்ளன . இதைக் கரும்புச் சர்க்கரையுடன் 
அமிலங்களைச் சேர்த்துக் கொதிக்கச் செய்வதால் செய்யமுடியும் . 
மாறியுள்ள சர்க்கரைக்குச் சிறந்த எடுத்துக்காட்டு தேன் ஆகும் . 
இதில் பழச் சர்க்கரையும் குளூகோஸும் ஏறக்குறைய ஒரே 
அளவிலிருக்கின்றன . பூக்களிலிருந்து கிடைக்கும் தேன் 
எளிதில் காற்றில் பரவக்கூடிய ஒருவகைப் பொருளின் காரணத் 
தால் சுவையுள்ள தாகவும் மணமுள்ள தாகவும் இருக்கிறது . 
தூய்மையான தேனில் பின் கண்ட அளவில் பல்வகைப் 
பொருள்களும் கலந்துள்ளன : 


. 


சுமார் 


மாறியுள்ள சர்க்கரை 
கரும்புச் சர்க்கரை 
டெக்ஸ்ட்ரீன் 


75 % 
2 % 
11 % 
18 % 

1 % 


33 


ஈரம் 
சாம்பல் சத்து 


மக்கன்ஸி , விட்டோஸன் ஆகியோரின் கருத்திற்கேற்ப , 
இங்கிலாந்தில் கிடைக்கும் தேனில் பல பொருள்களும் அடியிற் 
கண்டபடி சேர்ந்துள்ளன : 


புரதம் 0.4 % ; கொழுப்புச் சத்து மிகவும் குறைவு ( அடை 
யாளம் மட்டும் ) ; மாவுப் பொருள் 76.4 % . இத் தேனின் 100 
கிராம் , 288 உஷ்ண அளவு எண்களைத் தரவல்லது . தேனடை 
யிலிருந்து கிடைக்கும் தேனில் 4.6 % மெழுகு கலந்திருக்கிறது . 
இவற்றைக்கொண்டு நம் நாட்டுத் தேனிலும் ஏறக்குறைய இதே 
அளவில் பொருள்கள் இருக்கலாம் என்று கொள்ளலாம் . 


2 . டைஸாக்கிரைடுகள் - கரும்புச் சர்க்கரை : 
கரும்பு போன்ற தாவரங்களில் கிடைக்கிறது . சில பழங்களிலும் 


158 


உணவும் ஊட்டமும் 


இது உள்ளது . பீட் கிழங்கிலிருந்து இதை எடுக்கும் பொழுது , 
இது பீட் சர்க்கரை என வழங்கப்படுகிறது . ஆயினும் , இவை 
அனைத்திலும் ஒரே வகையான சர்க்கரையே உள்ளது . கரும்பு , 
பீட் இவற்றைத் தவிர , வட அமெரிக்காவிலுள்ள ‘மாபிள் என்ற 
மரத்தின் பட்டையைக் கீறி அதிலிருந்து வரும் சாற்றைக் 
கொண்டும் சர்க்கரை செய்யப்படுகிறது . இதுவும் கரும்புச் 
சர்க்கரை போன்றதே . ஆனால் , இதில் மணத்திற்காகவும் 
சுவைக்காகவும் சேர்க்கப்படும் பொருள்களின் காரணத்தால் 
இது மலத்தை நெகிழ்த்துகிறது . இக்காலத்தில் இது மிகுதியாகப் 
பயன்படவில்லை . செல்வர்கள் பயன் படுத்தும் நாகரிகப் பொரு 
ளாகவே இது இப்பொழுது பயன்படுகிறது . கரும்பு , பீட்கிழங்கு , 
மாபிள் சர்க்கரை ஆகிய மூன்றிலும் கிடைக்கும் பொருளின் 
அளவு கீழே தரப்பட்டுள்ளது : 


பொருள் 


கரும்புச் 
சர்க்கரை 


சாம்பல் 


மாறியுள்ள 
சர்க்கரை 


கரும்பு 


1.01 % 


0.59 % 


0.91 % 
2.42 % 


96.68 % 
89.50 % 


பீட் 


5.47 % 
8.76 % 


மாபிள் 


3.7 % 


86 48 % 


1-06 % 


தூய்மைப்படுத்தப்பட்டபின் , சர்க்கரை ஒரு தூய இரசா 
யனப் பொருளாக ஆகிறது . 


கரும்புச் சர்க்கரை அல்லது குளூகோஸ்தான் இனிப்புப் 
பண்டங்களில் 

அடிப்படையாக இருக்கிறது . கற்கண்டில் 
தூய்மையான சர்க்கரை இருக்கிறது . 


‘ டாஃபிகளில் (toffees ) உருகிய சர்க்கரையும் வெண்ணெ 
யும் சேர்ந்துள்ளன . சாக்கு லெட்டில் கரும்புச் சர்க்கரையும் , 
கோக்கோவும் இருக்கின்றன . 


டப்பாக்களில் அடைக்கப்பட்ட , பாதுகாக்கப்பட்ட பழப் 
பாகு ( Jam ) : பழங்களைச் சர்க்கரையின் கனமான கரைசலில் 
பாதுகாப்பாக வைப்பதனால் இது தயாரிக்கப்படுகிறது . இதைத் 
தயாரிக்கும்பொழுது இதை மிகுதியாக உஷ்ணப்படுத்துவதால் ,, 
பழங்களிலுள்ள அமிலங்கள் , கரும்புச் சர்க்கரையின் பெரும் 
பகுதியையும் , மாறியுள்ள சர்க்கரையாக மாற்றுகின்றன . 

சர்க்கரை சீரணமாதல் : எந்த வடிவத்தில் சர்க்கரையை 
நாம் உட்கொண்டாலும் , அதன் சீரணமும் , அது உடலுடன் 


வேலை செய்ய , ...உணவுப் பொருள்கள் 


159 


கலக்கும் தன்மையும் , குளூகோஸ் , பழச்சர்க்கரை அல்லது 
காலக்டோஸ் வடிவத்திலேயே நடைபெறுகின்றன . இவ்வாறு 
மாற்றும் திறன் நமது உடலின் உறுப்புகளுக்கு இருக்கிறது . 
இதனால் தான் பழுத்த பழங்கள் , 

டப்பாக்களில் 
அடைக்கப்பட்ட பழப்பாகுகள் முதலியன எளிதில் செரிக்கப்படு 
கின்றன . 


தேன் , 


திண்மையான ( thick ) சர்க்கரைக் கரைசல் , திசுக்களில் 
எரிச்சலை உண்டாக்குகிறது . தோலில் இக் கரைசல் படிவதால் , 
தோலின் மேற்பரப்பில் எரிச்சலை உண்டாக்குகிறது . 

இதனால் 
தான் நீரிழிவு நோயாளிகளுக்குக் கரப்பான் புண் , சிரங்குகள் 
முதலியவை ஏற்படுகின்றன . மிகுதியான சர்க்கரையுள்ள சிறு 
நீர் வெளிவரும்பொழுது அது படும் தோலில் இவ்வாறான புண்கள் 
உண்டாகின்றன . 


சர்க்கரை , 


சீரண 


மிலத் 


சாதாரணமாக நமது உணவுடன் சேர்த்து உண்ணப்படும் 
இரைப்பையிலுள்ள 

நீரில் 
தன்மையைக் குறைத்து , உணவை இரைப்பையில் சிறிது கூடுத 
லான நேரம் வரை தங்கச் செய்கிறது . கரும்புச் சர்க்கரை , 
இரைப்பையின் கடைசிப் பகுதியை அடையும்போது மிக 
விரைவில் மாற்றப்பட்டு , உடலுடன் சேர்த்துக் கொள்ளப்படு 
கிறது . எனவே , வாய்மூலம் உட்கொள்வதற்கு , இது ( கரும்புச் 
சர்க்கரை ) குளூகோஸைவிடச் சிறந்தது . ஆனாலும் , இதுவும் 
மாற்றமடைந்த பின்பே , உடலுடன் சேர ஏற்றதாகிறது . 


சர்க்கரை உடலுட் கலத்தல் : சர்க்கரை இரத்தத்துடன் 
சேர்ந்த பிறகு , அது கிளைகோஜன் ( glycogen ) ஆக மாற்றப்படு 
கிறது ; இம் மாற்றப்பட்ட வடிவில் கல்லீரலிலும் தசைகளிலும் 
சேர்த்துவைக்கப்படுகிறது . சோதனை செய்து பார்த்ததில் , 
எல்லாச் சர்க்கரைகளும் நேராக மாற்றுவதற் கேற்றதாக இருப்ப 
தில்லை . பழச் சர்க்கரை கல்லீரலில் நேராகக் கிளைகோஜனாக 
மாறுகிறதென்றும் , ஆனால் , குளூகோஸ் சர்க்கரை முதலில் 
தசைகளில் சென்று மாறுகிறதென்றும் 

மாறுகிறதென்றும் அறிஞர்கள் கருது 
கிறார்கள் . வெறும் வயிற்றில் 50 கிராமைவிட மிகுதியான பழச் 
சர்க்கரை உண்டால் , பலருடைய சிறு நீரில் பழச்சர்க்கரை 
காணப்படுகிறது . ஆனால் , இதைவிட இருமடங்குப் பழச்சர்க் 
கரை எளிதில் உடலுட் கலக்கிறது . இதுபற்றித் தெரிந்து கொள்ள 
வேண்டியது என்னவென்றால் , பிற உணவுப் பொருள்களுடன் 
சர்க்கரையைச் சிறிதளவில் , ஒரு நாளில் பலமுறை உண்டால் , 
அது மிகுதியாக இருப்பினும் ( 100 கிராம் இருப்பினும் ) எளிதில் 
செரிக்கப்பட்டு உடலுடன் சேர்ந்துவிடுகிறது . பொதுவாக 100 


160 


உணவும் ஊட்டமும் 


கிராம் சர்க்கரைவரை ஒரு நாளில் எவ்விதத் தீங்குமின்றி 
உண்ணலாம் , 


தூய சர்க்கரை , மாவுச் சத்தேயாகும் என முன்பு கண் 
டோம் . ஆகையால் , அதன் 1 கிராமின் மூலம் நமக்கு 4 % 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கின்றன . ஒவ்வொரு நாளும் , 
காபி , தேநீருடன் உண்ணப்படும் சர்க்கரை , நமது உஷ்ண 
அளவு எண்களைச் சிறிது கூட்டுகிறது . 


தசைகளுக்குத் திறன் அளிக்கும் வடிவில் சர்க்கரை மிகவும் 
முக்கிய உணவாகும் . மாவுப்பொருள் தசைகளுக்குக் கொடுக்கும் 
திறனைச் சர்க்கரை அதைவிட மிக விரைவில் கொடுக்கிறது . 
இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை விரைவில் கூட்டவும் 
சர்க்கரை மிகவும் பயன்படுகிறது . இதனால் பட்டினி , மிகுந்த 
களைப்பு , மிகுதியாக இன்ஸுலினைப் பயன்படுத்துதல் ஆகிய 
காரணங்களால் இரத்தத்தில் இருக்கவேண்டிய அளவிற்குக் 
குறைவாகச் சர்க்கரை குறையும்போது அதை விரைவில் சரிக் 
கட்டுவதற்குச் சர்க்கரை பெரிதும் பயன்படுகிறது . 


தானியங்கள் : படைப்பின் தொடக்கத்தில் 

மனிதன் , 
வேட்டையாடியும் , பச்சை மாமிசத்தைப் புசித்தும் வாழ்ந்து 
வந்தான் . சிறிது நாகரிகம் அடைந்தபின் , உணவைச் சமைப் 
பதை அவன் தெரிந்து கொண்டான் . காலஞ் செல்லச் செல்ல , 
மனிதர்கள் ஒரே இடத்தில் தங்கிப் பயிர்த்தொழில் செய்யத் 
தொடங்கினார்கள் . இப்பொழுது உலகில் மக்களுடைய உணவில் 
பலவகையான தானியங்களே முக்கிய இடம் பெறுகின் றன . 


தானிய உணவில் பல குறைகள் உள்ளன . இவற்றிலுள்ள 
தவிடு , உமி முதலியன நமது உணவுப் பாதைக்கு ஊறு செய் 
கின்றன . இவற்றின் புரதம் , பால் , பாலாடைக்கட்டி , முட்டை , 
மீன் , இறைச்சி முதலியவற்றின் புரதத்தைப்போல அவ்வளவு 
சிறந்ததன்று . இவற்றின் அமைப்பில் லிஸைன் மித்யோனைன் , 
ட்ரிப்டோபேன் ஆகியவை மிகவும் குறைவாக உள்ளன . குளூ 
டனிக் அமிலம் மிகவும் கூடுதலாக இருக்கிறது . 
சமைத்த பின்பு , தானியங்களிலுள்ள புரதங்கள் 

புரதங்கள் மிகவும் 
குறைந்துவிடுகின்றன . இவற்றில் சுண்ணாம்புச் சத்தும் குறை 
வாக இருக்கிறது . சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரம் இவற்றின் 
விகிதமும் சரியான அளவில் இல்லை . இவற்றிலுள்ள இரும்புச் 
சத்தும் பயன்படும் நிலையில் இல்லை . இவற்றில் வைட்டமின்- B- யும் 
தையாமினும் மிகுதியாகஇருக்கின்றன . வைட்டமின்- E- யும் 
மிகுதியாக உள்ளது . ரிபோஃப்ளேவினும் நிகோடினிக் 


மேலும் , 


வேலை செய்ய ......உணவுப் பொருள்கள் 


t61 


அமிலமும் சாதாரண அளவில் இருக்கின்றன . ஆயினும் , 
சமைக்கும்போது இவைகள் மிகவும் குறைந்துவிடுகின்றன . 


இக் காரணங்களால் , இத் தானியங்களை யே முக்கிய உண 
வாகக் கொள்பவர்கள் நன்கு வளருவதில்லை ; அவர்களுடைய 
உடல் நிலையும் மிகவும் நன்றாக இருப்பதில்லை ; அவர்களுடைய 
எலும்புகளும் பற்களும் சரியாக இருப்பதில்லை . இரத்தசோகை , 
மாலைக்கண் , ஸ்கர்வி முதலிய நோய்களும் உண்டாகின்றன . 
குறைந்த விலையில் மிகுதியான உஷ்ண அளவு எண்களைக் 
கொடுக்கின்றன என்பதே தானியங்களின் சிறப்பாகும் . எனவே , 
இவற்றின் குறைபாடுகளைப் போக்குவதற்குப் பால் , பாலாடைக் 
கட்டி முதலியவைகளை மிகுதியாகப் பயன்படுத்த வேண்டும் . 


தானியங்களில் கோதுமை மிகவும் சிறந்தது . இதில் பல 
நல்ல தன்மைகளிருக்கின்றன . இனி , இதுபற்றி விவரமாகப் 
பார்ப்போம் . 


கோதுமை : கோதுமைத் தானியத்தை நீளத்தில் வெட்டி , 
நுண்பொருள் துலக்கியில் ( microscope ) வைத்துப்பார்த்தால் , 
அடியிற்கண்ட பகுதிகளைப் பார்க்கலாம் : 
1. கரு ( Embyro ) : இதுவே செடியின் சிறிய வடிவம் . 

( 
இதிலிருந்து பயிர் வளர்கிறது . தானியத்தில் 1.5 % ஆக இருக் 
கிறது . 


2. முளை சூழ் தசை ( Endosperm ) : இதில் கருவிற்கு 
வேண்டிய சத்துள்ள உணவு இருக்கிறது . இது தானியத்தில் 
85 % ஆக உள்ளது . 


3. தவிடு : இது தானியத்தின் வெளிப்பரப்பு . தில் 
செலுலோஸும் ( cellulose ) , உலோகச் சத்துக்களுமிருக்கின்றன . 
இது தானியத்தைக் காக்கிறது . இது தானியத்தில் 85 % ஆக 


உள்ளது . 


( 4 ) தானிய முளை இலை ( Scutellum ) : இது தவிட்டிற்கும் , 
முளை சூழ் தசைக்கும் இடையிலுள்ள பிசின் போன்ற பொரு 
ளாகும் . இதில் வைட்டமின்- B , ( தையாமின் ) மிகு தியாக இருக் 
கிறது . 

கருவில் புரதமும் கொழுப்பும் மிகுதியாக 
நடுவிலுள்ள முளை சூழ் தசையில் மாவுப் பொருள் மிகுதியாக 

11 


உள்ளன . 


162 


உணவும் ஊட்டமும் 


உள்ளது . தவிட்டில் உலோகச் சத்தும் , தாவர நுண்ணறை 
களின் சத்தும் ( cellulose ) மிகுதியாக உள்ளன . கருவிலிருக்கும் 
புரதமும் மாவுப் பொருளும் கரையக் கூடியவை . அதில் வைட்ட 
மின்- B , ( தையாமின் ) மிகவும் கூடுதலாக இருக்கிறது . 


கோதுமையை மக்கள் பல வழிகளில் உண்கிறார்கள் . பெரும் 
பாலும் , அதை அரைத்து மாவாக்கிப் பயன்படுத்து கின்றனர் . 
தவிடு மிகவும் கடினமாக இருக்கிறது . எனவே , 

அதை 
அரைத்துச் சன்னமாக்க முடியவில்லை . அரைக்கும் பொறி பின் 
மூலம் அதை நன்றாக அரைத்து மாவுடன் கலந்தால் , அந்த 
மாவை முழுக்கோதுமை மாவு என்கிறோம் . தவிட்டை முற்றிலும் 
அகற்றிவிட்டுக் கோதுமையை நன்றாக மினுக்கி அரைத்த 
மாவை , மைதா ( white flour ) என்கிறோம் . முழுக்கோதுமை 
மாவில் , மைதாவைவிடக் கூடு தலான புரதம் , உலோகச்சத்து , 
வைட்டமின் ஆகியவை இருக்கின்றன ஆனால் , அதில் 
சக்கைப் பொருள்கள் ( roughage ) கூடுதலாக இருப்பதால் , 
மைதாவைப் போன்று முழுவதும் செரிப்பதில்லை ; மலத்துடன் 
மிகுதியும் வெளியேற்றப்படுகிறது . கோதுமையினால் ரொட்டி , 
சப்பாத்தி , பூரி , பிஸ்கட் முதலியவைகள் செய்யப்படு 


. 


கின்றன . 


ரொட்டி : கோதுமை மாவின் மீது தண்ணீரைத் தெளித்து 
அதைப் பிசையும் பொழுது , அதிலுள்ள கோதுமைப் புரதங்கள் , 
க்ளியாடின் ( gliadin ) , க்ளூடென் ( gluten ) ஆகியவற்றின் விளை 
வினால் மிகவும் இழுபடும் தன்மையை அடைகிறது . க்ளூடென் 
( gluten ) மிகு தியாகவுள்ள மாவை , அதன் இடையில் கரியமில 
வாயுவைச் 

செலுத்திப் பூரிக்கச் செய்யலாம் . காடிச்சத்து , 
சோடா முதலியவற்றைப் பயன்படுத்தி ரொட்டியை இம்மா திரிப் 
பூரிக்கச் 

செய்கின் றன . கோதுமையைத் தவிர , பார்லி , 
சோளம் முதலியவற்றாலும் ரொட்டி செய்யப்படுகிறது . ஆனால் , 
கோ 
காதுமை மாவுதான் இவற்றள் சிறப்புடையது . பொதுவாகப் 
பார்வைக்கு நன்றாக இருக்கும் மைதா மாவாலாகிய வெள்ளை 
ரொட்டியை மக்கள் விரும்புகிறார்கள் . ஆனால் , முழுக் கோதுமை 
மாவினால் ஆகிய ரொட்டியில் தான் அதிகச் சத்திருக்கிறது . 
இருப்பினும் , சமைத்த பின்பு இவ்விருவி 

வ்விருவித ரொட்டிகளின் சத்துக் 
களில் மிகுதியான வேறுபாடு இல்லை . முழுக்கோதுமைமாவில் 
மிகுதியான புரதம் , தையாமின் , ரிபோஃப்ளேவின் , நிகோடிக் 
அமிலம் , சுண்ணாம்புச் சத்து , பாஸ்பேட் , இரும்புச் சத்து , 
சக்கைப் பொருள் முதலியன இருக்கின்றன் . இதற்கு மாறாக , 
இதில் மிகுந்த சக்கைப் பொருள் இருப்பதால் இது முழுவதும் 


வேலை செய்ய ..... உணவுப் பொருள்கள் 


168 


உடலுடன் கலப்பதில்லை என்பதும் , மலம்மூலம் செரிக்கப்படாத 
சத்துக்கள் மிகுதியாக வெளியேற்றப்படுகின்றன என்பதும் 
மெய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன . எனவே , உடலுக்குச் சத்துக் 
கிடைப்பதைக் கருத்திற்கொண்டு பார்த்தால் , இரண்டு ரொட்டி 
களிலும் மிகுதியான வேறுபாடு இல்லை . மைதா மாவினாலான 
ரொட்டியின் மூலமே சிறிது கூடுதலான உஷண அளவு எண்கள் 
கிடைக்கின்றன . 


100 கிராம் வெள்ளை ரொட்டியில் ( மைதா ) சுமார் 102 மிலி 
கிராம் பாஸ்வரம் இருக்கிறது . இதே அளவுள்ள முழுக் கோதுமை 
ரொட்டியில் சுமார் 287 மிலிகிராம் பாஸ்வரம் இருக்கிறது . 
ஆனால் , தானியங்களில் பாஸ்வரம் கூடுதலாக 

இருப்பது , 
சுண்ணாம்புச் சத்து உட லுடன் சேருவதற்கு இடையூறாகும் . 
இந் நோக்குடன் பார்த்தால் , முழுக்கோதுமை மாவைப் 
பயனுள்ளதாகக் கூறமுடியாது . 

சுண்ணாம்புச் சத்தும் , முழுக் கோதுமை மாவில் மைதாவை 
விடக் கூடுதலாகவே இருக்கிறது . ஆயினும் , தானியங்களிலிருக் 
கும் சுண்ணாம்புச் சத்து , நேராக உடலுடன் கலப்பதற்கேற்ற 
நிலையிலில்லை . 


இரும்பும் , முழுக்கோதுமை மாவில் , மைதாவிலிருப்பதை 
விடக் கூடுதலாக இருக்கிறது . ஆனால் , இது மனிதனுடைய 
குடல் எளிதில் எடுத்துக்கொள்ளப்படும் நிலையிமில்லை . முன்னால் 
விஞ்ஞானிகள் எலிகளைக் கொண்டு பரிசோதனை செய்து , முழுக் 
கோதுமையின் மூலம் கூடுதலான இரும்புச் சத்து கிடைக்கிற 
தென்ற முடிவுக்கு வந்தனர் . பின்னர் , மக்கன்ஸியும் விட்டோச 
னும் மனிதர்களைக்கொண்டு பரிசோதித்ததில் , மனிதர்கள் 
விஷயத்தில் இம் முடிவு தவறானது என்று வெளியிட்டார்கள் . 
மைதாவாலான ரொட்டியின் மூலம் கிடைக்கும் இரும்புச் சத்தை 
விட முழுக் கோதுமையாலான ரொட்டி மூலம் குறைந்த இரும்புச் 
சத்தே கிடைக்கிறதென்பது இவர்களது கருத்து . ஆகையால் , 
உலோகச் சத்தைக் கருத்திற்கொண்டு பார்ப்பினும் , மைதா 
வினாலான ரொட்டியைவிட முழுக் கோதுமை 
ரொட்டி மேலானதென்று சொல்லலாம் . 


மாவாலான 


இருவகை மாவுகளிலும் , வைட்டமின் A , C , D , இவற்றின் 
குறைவுள்ளது . ஆனால் , முழுக் கோதுமை மாவில் , வைட்ட 
மின்- B கூட்டு ( B - Complex ) மிகுதியாக இருக்கிறது . 

ரொட்டியைச் சமைக்கும் பொழுது அதில் சில மாறுதல்கள் 
உண்டாகின்றன . வெப்பத்தினால் மாவிலுள்ள வாயு 


164 


உணவும் ஊட்டமும் 


வடைந்து ரொட்டியைப் பூரிக்கச் செய்கிறது . இதனால் ரொட்டி 
யில் பல சிறிய சிறிய துவாரங்கள் ஏற்படுகின்றன . மாவிலுள்ள 
புர தங்கள் வெப்பத்தினால் கட்டிப்படுகின்றன . வெளிப்புறத்தி 
லுள்ள மாவுப் பொருளின் சிறிது பாகம் , கரையக் கூடிய மாவுப் 
பொருளாகவும் டெக்ஸ்டிரினாகவும் மாறுகின்றது . 

இதனால் 
ரொட்டியின் மேற்பாகம் கடினமாக ஆகிறது . இதில் சிறிதளவு 
‘ காரமல் ( caramal ) என்ற பொருளும் இருப்பதால் , இது 
தவிட்டு நிறமாகிறது . ரொட்டியிலும் சுவையுள்ள 

மணம் 


ண்டாகிறது . 


அதன் 


நன்றாகச் செய்யப்பட்ட ரொட்டியின் - பகுதி வாயுவுள்ள 
தாக இருக்கிறது ; மீதிப் பகுதியில் ஏறக்குறைய , பங்கு ( எடை 
யில் ) ஈரமுள்ளது . ரொட்டி யை அதிக நேரம் உண்ணாமல் 
அப்படி யே வைத்திருந்தால் , அதன் மேற்பரப்பிலுள்ள பள 
பளப்பு மறைந்து போகிறது . அது மிகவும் மென்மையாகிறது . 

உட்பாகமும் உலர்ந்து கடினமாகிறது . இதற்குக் 
காரணம் , ரொட்டியின் மேற்பரப்பு , வெளியில் , அதைச் சூழ்ந் 
துள்ள காற்றினின்றும் ரொட்டியின் 

ரொட்டியின் உட்பாகத்திலிருந்தும் 
ஈரத்தை எடுத்துக்கொள்வதேயாகும் . உள்ளிருக்கும் மாவுப் 
பொருளின் அணுக்களின் அமைப்பிலும் சில மாறுதல்கள் ஏற்படு 
கின்றன . இதனால் ரொட்டியின் சுவை குறைந்துவிடுகிறது . 
ஆனால் , இந்த ரொட்டியைச் சிறிது நேரம் அடுப்பின் மேல் 
வைத்து வெப்பப்படுத்துவதால் , அது முன் போல் பார்வைக்கு 
நல்லதா கவும் சுவையுள்ளதாகவும் ஆகிவிடும் . 


பிஸ்கட் : இது நல்ல மாவினால் செய்யப்படுகிறது . தனிக் 
கோதுமை மாவினாலோ , அல்லது அதனுடன் சர்க்கரை , வெண் 
ணெய் , பால் , வாசனை தரும் பொருள்கள் ஆகியவற்றைச் 
சேர்த்தோ , பிஸ்கட் செய்கிறார்கள் . பிஸ்கட்டுகளைச் சிறிது 
பூரிக்கச் செய்வதற்காகச் சில சமயங்களில் மாவுடன் பேகிங் 
பவுடர் ( baking powder ) என்ற பொருளையும் சேர்க்கிறார் கள் . 
( இப் பொடி டார்டாரிக் அமிலமும் , சோடியம் பைகார்பனேட்டும் 
சேர்ந்த ஒரு கலவையாகும் . இது மாவினின்றும் கரியமில 
வாயுவை வெளிவரச் செய்கிறது . இது காடிச்சத்துக்குப் 
பதிலாக ரொட்டி செய்யும்போது பயன்படுகிறது . ) 


ரொட்டியின் செரிக்கும் தன்மை : ரொட்டி எளிதில் செரிக் 
கப்படுகிறது . இது வாயிலிருந்தே செரிக்கத் தொடங்குகிறது . 
வாயில் உள்ளநீருடன் சேருவதால் , ரொட்டியிலுள்ள சமைக்கப் 
பட்ட மாவுச்சத்தும் , அதைச் சேர்ந்த டெக்ஸ்டிரினும் டெக்ஸ் 


வேலை செய்ய ......உணவுப் பொருள்கள் 


185 


டிரினாகவும் , பார்லிச் சர்க்கரையாகவும் மாறுகின்றன . 
ரொட்டியை எவ்வளவுக்கெவ்வளவு நன்றாக மென்று சாப்பிடு 
கிறோமோ , அவ்வளவுக்கவ் வளவு இம் மாற்றம் நன்றாக நடை 
பெறுகிறது . இதனால் தான் , நன்றாக உலர்ந்து சுரசுரப்பாக 
உள்ள பிஸ்கட் மென்று தின்ன ஏற்றதாகி ரொட்டியை விட மிக 
விரைவில் செரிக்கப்படுகிறது . 


இரைப்பையில் ரொட்டி அதிக நேரம் தங்குவதில்லை . சிறு 
குடலில் ரொட்டியின் புரதங்கள் , மாவுச் சத்துக்கள் ஆகியவை 
முழுவதும் செரிக்கப்படுகின்றன ; அவைகள் உறிஞ்சப்படுகின் 
றன . மைதாவினாலான ரொட்டி , முழுக் கோதுமை மாவு 
ரொட்டியைக் காட்டிலும் , மிகுந்த அளவில் செரிக்கப்பட்டு 
உடலுடன் ஒன்றுகிறது . இம்மாதிரி மிக எளிதில் செரிக்கும் 
காரணத்தினால் அதை நோயாளிகளுக்கும் கொடுக்க முடிகிறது . 
ரொட்டியின் மூலம் மற்றப் பொருள்களிலிருந்து கிடப்பதைவிட 
மிகு தியான புரதம் கிடைக்கிறது . எனவே , ரொட்டி ஒரு நல்ல 
உணவுப் பொருளாகும் . 


சப்பாத்தி : வட இந்தியாவில் , மக்கள் கோதுமை மாவி 
னால் சப்பாத்தி செய்கிறார்கள் . மாவுடன் வெண்ணெயையோ , 
நெய்யையோ , அல்லது பாலையோ சேர்க்கிறார்கள் . இவ்வுண 
வின் மூலமும் நமக்குப் புரதம் , கொழுப்பு , மாவுப் பொருள் 
ஆகியவை கிடைக்கின்றன . ஆனால் , ரொட்டியைப்போன்று 
இது எளிதில் செரிப்பதில்லை . 


தென்னிந்தியர்கள் , உலகப் பெரும் 

போரின் போது , 
உணவுப் பங்கீட்டின் காரணத்தால் கோதுமையையும் உண 
வாகக் கொண்டனர் . கோதுமை மாவினால் செய்யப்படும் பூரி , 
தோசை முதலியன தென்னிந்தியாவில் பலராலும் இப்பொழுதும் 
உண்ணப்படுகின்றன . பூரி , சப்பாத்தி முதலியவற்றுடன் 
உருளைக்கிழங்கும் உண்ணப்படுகிறது . இதனால் நமக்கு நல்ல 
சத்துக் கிடைக்கிறது . இவற்றை ஒரே 
இவற்றை ஒரே தடவை 

உணவில் 
மிகுந்த அளவில் உண்பதற்குப் பதிலாக , இரண்டு மூன்று 
தடவைகளில் , குறைந்த அளவில் உண்பதால் , இவை நன்கு 
செரிக்கப்பட்டு உடலுடன் கலக்கின்றன . 


உணவாக 


சோளம் : நம் நாட்டில் , இது ஏழை மக்களின் முக்கிய 

இருக்கிறது . இது சத்துப் பொருள் மிகுதியாக 
உள்ளது . உலோகச் சத்தைத் தவிர மற்றச் சத்துகளில் இது 
கோதுமைக்கு நிகராக உள்ளது . கோதுமையிலுள்ளதைக் 
காட்டிலும் இதில் கொழுப்புச் சத்துக் கூடுதலாகவுள்ளது ; புரத 


166 


உணவும் பட்டமும் 


மும் போதிய அளவுள்ளது . மாவுப் பொருளும் இதில் கோதுமை 
யிலுள்ள அளவிலிருக்கிறது . இதே மிகுதியாக உண்பதால் 
‘ பெலக்ரா ( pellegra ) என்ற நோய் வரலாம் என்று பொதுவாகக் 
கருதப்படுகிறது . இந் நோய் வந்தால் , தோல் சிவந்தும் சுரசுரப் 
பாகவும் ஆகிறது . நாக்கில் எரிச்சலும் வீக்கமும் ஏற்படுகின் 
றன . ஆனால் , சோளம் மிகு தியாக உண்பதனால் தான் இந்நோய் 
வருகிறதென்பதற்கு விஞ்ஞான முறையில் ஒருவித ஆதாரமு 
மில்லை . பிற உணகளின் மூலம் எல்லா வைட்டமின்களும் , 
குறிப்பாக வைட்டமின்- A போதிய அளவு கிடைக்குமானால் , 
சோளத்தை உண்பதால் இந்நோய் வருவதில்லை . 


இந்தியாவில் சோளத்தினால் சோறு , தோசை , கஞ்சி முதலி 
யன செய்யப்படுகின்றன . ஏழைகளுக்கு இது ஒரு சிறந்த 
உணவுத் தானியமாகும் . இதிலுள்ள மாவுப் பொருள் எளிதில் 
செரிக்கிறது ; அது முழுவதும் உடலுட் கலக்கிறது . புரதத்தில் 
தான் சிறிது இழப்பு ஏற்படுகிறது . இதனால் உஷ்ண அளவு 
எண்களும் மிகுதியாகக் கிடைக்கின்றன . வேலை செய்யும் 
ஆற்றலும் கூடுகிறது . 

பார்லி , இது நம் நாட்டில் முக்கிய உணவாக இல்லை . 
நோயுற்றிருக்கும் காலங்களில் , கஞ்சிக்காக இது பயன்படுத்தப் 
படுகிறது . இதில் 8.4 % புரதமும் , 1.7 % கொழுப்பும் , 81-3 % 
மாவுப் பொருளும் , 10.8 % ஈரமும் இருக்கின்றன . இவை தவிர , 
உலோகச் சத்துக்களில் பாஸ்வரம் இதில் மிகு தியாக உள்ளது . 
சுண்ணாம்புச் சத்தும் இரும்புச் சத்தும் சிறிதளவு இருக்கின்றன . 
சாய்ச்சல் இருக்கும்போது , பார்லி கஞ்சி நோயாளிகளுக்குக் 
சொடுக்கப்படுகிறது . இதனால் சிறுநீர் தாராளமாக வெளிவந்து 
உடலின் வெப்பம் குறைகிறது . பார்லி கஞ்சியில் பல்வேறு 
சத்துக்களும் அடியிற் கண்டபடி உள்ளன . 


புரதம் 


0-3 % 


கொழுப்புச் சத்து 
மாவுப் பொருள் 
சர்க்கரை 
உலோகத் சத்து 


0.2 % 
0.39 % 
0.05 % 
0.03 % 
99.27 % 


இத்துடன் சிறிதளவு 
பாலோ அல்லது ஆரஞ்சு 
அல்லது எலுமிச்சம் பழச் 
சாறோ சேர்த்துக் குடிப்ப 
தால் , இது சுவையுள்ள 
தாகவும் நன்மை பயப்ப 
தாகவும் மாறுகிறது . 


நீர் 


இக் கொட்டைப் பருப்புகளில் ‘ வால் நட் ( walnut ) என்பது 
மிகவும் சிறந்தது . இதில் புரதம் , கொழுப்பு , மாவுப் பொருள் 


வேலை செய்ய ...உணவுப் பொருள்கள் 


167 


ஆகிய மூன்றும் மிகுதியாக உள்ளன . பிரான்ஸ் நாட்டில் , 
ஏழை மக்கள் இதை உணவாகக் கொள்கிறார்கள் . 


ஆனால் , 


அரிசி : இது தென்னிந்தியர்கள் பலருக்கும் முக்கிய உண 
வாக உள்ளது . இதனால் சோறு , பொங்கல் , இட்டிலி, தோசை 
முதலிய உணவுப் ப 

பண்டங்கள் தயார் செய்யப்படுகின்றன . 
இதில் மற்றத் தானியங்களில் இருப்பதைவிடக் குறைவான 
புரதமும் , கொழுப்பும் , உலோகச் சத்தும் உள்ளன . 
மாவுப் பொருள் 76 % இருக்கிறது . இதன் மாவுச் சத்து மணிகள் 
( starch grains ) மிகச் சிறியனவாகவும் , எளிதில் செரிக்கக் கூடி 
யனவாகவுமிருக்கின்றன . 

தண்ணீரில் 

இட்டுக் கொதிக்க 
வைக்கும் போது , இம் மணிகள் மிகுந்த நீரை உறிஞ்சி , மிகவும் 
பெரிதாகின்றன . அப்பொழுது அரிசியிலுள்ள உலோகச் சத்து 
நீரில் கரைகிறது . இதனால் தான் , கஞ்சியை வடித்துக் கொட்டி 
விடுவது நல்லதில்லையென்று கூறுகிறார்கள் . நீராவியின் மூலம் 
சமைப்பதால் உலோகச் சத்துக்களுக்குக் கெடுதலேற்படுவ 
தில்லை . இட்டிலி , இம்மாதிரி நீர விலேயே ஆகிறது . இது 
எளிதில் செரிக்கப்படுகிறது . ஆகையால் , இ பொழுது சென்னை 
அரசினர் , மருத்துவ விடுதிகளில் , நோயாளிகளுக்கு ரொட்டிக் 
குப் பதிலாக இட்டிலியும் சாம்பாறும் கொடுப்பதற்கு ஏற்பாடு 
செய்திருக்கின் நனர் . சோற்றிலுள்ள பல சத்துப் பொருள்களின் 
அளவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது : 


புரதம் 2 3 % ; கொழுப்பு 0.3 % ; மாவுப் பொருள் 29.6 % ; 
சுண்ணாம்புச் சத்து 1 3 மிலிகிராம் % ; இரும்பு 0.16 மிலிகிராம % 
பாஸ்வரம் 36.0 மிலிகிராம் % ; தண்ணீர் 69.9 ; 

இரைப்பையினின்றும் செல்வதற்கு ரொட்டியைக்காட்டிலும் 
சோறறிற்குக் கூடு தலான நேரமாகிறது சிறுகுடலில் , சோறு 
முழுவதும் , நன்றாக உடலுடன் கலந்து விடுகிறது . 

இதில் 
ஸெல் லுலஸ் ( cellulose ) போன்ற சக்கைப் பொருள் ( roughage ) 
மிகவும் 

குறைவாக இருக்கிறது . ஆகவே , இறைச்சியைப் 
போன்று இதன் பெரும் பகுதியும் இரத்தத்துடன் சேர்ந்து விடு 
கிறது . இதிலுள்ள மாவுப் பொருளில் சிறிதும் இழப்பு ஏற்படுவ 
தில்லை . ஆனால் , இதன் புரதத்தில் 19 % இழப்பு ஏற்படுகிறது , 
எனவே , அரிசியை முக்கிய உணவாகக் கொள்பவர்கள் , புரதச் 
சத்துள்ள வேறு பொருளையும் கூடுதலாக உண்ணவேண்டும் . 
இதை கருத்திற்கொண்டே அரிசியை முக்கிய உணவாகக் 
கொள்ளும் தமிழ் நாட்டவர்கள் , 

தமிழ் நாட்டவர்கள் , அதனுடன் பருப்பையும் 
( துவரை அல்லது பாசிப்பருப்பு ) நெய்யையும் சேர்த்து உண்ணு 
கிறார்கள் . 


188 


உணவும் ஊட்டமும் 


அரிசியை நன்கு தீட்டி மினுக்குவதால் அது நன்றாகச் 
சீரணமாகிறதென்றும் , உடலுடன் நன்றாகக் கலக்கிறதென்றும் 
சோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளது . எடுத்துக்காட்டாக , 
அரிசியை நன்றாகத் தீட்டி மினுக்குவதால் , அதிலிருந்து 
கிடைக்கக் கூடிய மொத்தத் திறனில் 97 % உடலுக்குக் கிடைக் 
கிறது . ஆனால் , தீட்டப்படாத அரிசியிலிருந்து 90 % சக்தியே 
கிடைக்கிறது . ஆயினும் , நன்கு தீட்டி மினுக்குவதால் , அதி 
லுள்ள வைட்டமின்- B குறைந்துவிடுகிறது . இதை வேறு வழி 
களில் பெறவேண்டும் . தீட்டப்பட்ட அரிசியில் தவிடு முதலிய 
வற்றுடன் வைட்டமின்- B அகற்றப்படுகிறது . ஆகையால் , 
வைட்டமின் . B உள்ள வேறு உணவு உண்ணப்படவில்லையானால் , 
" பெரி பெரி நோய் ஏற்படும் . இதைத் தடுக்க எளிதான வழி , 
நாடோறும் சிறிது தவிட்டையும் சர்க்கரையையும் ( வெல்லத் 
தையும் ) கலந்து உண்பதேயாகும் . இது பச்சரிசியில் உள்ள 
குறையைப் போக்கத் தேவைப்படுகிறது , ஆனால் , புழுங்கலரி 
சியை உட்கொண்டால் , அதில் வைட்டமின்- B மிகுதியாகக் 
குறைவதில்லை . மேலும் , கைக்குத்தலரிசியில் இவ் வைட்டமின் , 
கெடுவதில்லை . ஆகையால் தான் , கைக்குத்தலரிசி 

சிறந்த 
தென்றும் , அதையே உண்ணவேண்டுமென்றும் பிரசாரம் நடை 
பெற்றுவருகிறது . 


மேற்கூறியவற்றை நோக்குங்கால் , கைக்குத்தலரிசியே 
சிறந்ததெனத் தெரியவரும் . 

சோறு 

சமைக்கும் பொழுது , 
கஞ்சியை வடித்து அதைக் கொட்டிவிடக்கூடாது . சோற்றைத் 
தவிர , பருப்பு , பால் , நெய் , முட்டை , மீன் முதலியவைகளை 
உட்கொள்வது நமக்குச் சத்துள்ள பொருள்கள் கிடைப்பதற்கும் , 
உடல் நலம் நன்றாக இருப்பதற்கும் மிகவும் தேவையாகும் .. 
பச்சை நிறக் காய்கறிகளையும் , கீரைகள் , பழங்கள் முதலிய 
வற்றையும் வைட்டமின்கள் பொருட்டு உட்கொள்ள வேண்டும் . 


பருப்பு வகைகள் : துவரை , பாசிப்பருப்பு , பட்டாணி , 
கடலை , உளுந்து முதலியவைகள் இவ்வினத்துள் அடங்கும் .. 
இவையனைத்தும் காய்கறிகளைப் போன்று தாவரங்களிலிருந்தே 
கிடைக்கின்றன . இவைகள் செடிகளின் வளர்ச்சிக்காக 
அவற்றில் சேமித்துவைக்கப்படுகின்றன . 

அவை நமக்குப் 
பயன்படுகின்றன . இவற்றில் மாவுப் பொருளும் புரதமும் மிகுதி 
யாக உள்ளன . கொழுப்புச் சத்துள்ள உணவுப் பொருளுடன் 
இவற்றை உண்பது மிகவும் பயனுடையதாகும் .. இவற்றுள் 
" சோயாபீன்ஸ் களில் மாத்திரம் கொழுப்பும் மிகுதியாக 
உள்ளது . இப் பருப்புகளை முதலில் ஊறவைத்துப் பிறகு சமைக் 


வேலை செய்ய ...... உணவுப் பொருள்கள் 


189 


கிறோம் . ஊறவைப்பதால் , வை தண்ணீரை உறிஞ்சிக் 
கொண்டு மிகவும் பருக்கின்றன . இப் பருப்புகள் , இரைப்பையில் 
விரைவில் செரிக்கப்படுவதில்லை . இவற்றை மாவாக்கி நன்றாகச் 
சமைத்தால் , சிறு குடலில் நன்கு செரிக்கப்பட்டு உடலுட் கலக் 


கின்றன . 


பருப்புகளில் மிகுதியான சத்துள்ளது . ஒவ்வொரு பவுண்டு 
பரு பின் மூலமும் சுமார் 1500 உஷ்ண அளவு எண்கள் கிடைக் 
கின்றன . ஆனால் , பருப்புகளை மாத்திரம் உட்கொண்டு ஒருவ 
ராலும் உடல் நலத்துடன் வாழமுடியாது . இவற்றைப் பிற 
தானியங்களுடன் சேர்த்து உண்பதால் , கலப்புணவில் ஏற்படும் 
புரதக் குறைவைப் போக்க மிகவும் உதவும் . இவற்றின் விலையும் 
மிகக் 

கூடுதலில்லை . எனவே , பொருளாதார நோக்குடன் 
பார்த்தாலும் , இவற்றைப் பயன்படுத்துவது நன்மை பயப்பதே 
யாகும் . 


சோயாபீன்ஸ் : இதில் புரதம் மிகுதியாக உள்ளசி . புரதம் 
சுமார் இதில் 30 5 % இருக்கிறது . கொழுப்புச் சத்தும் போதிய 
அளவு இருக்கிறது . மாவுப் பொருளுக்குப் பதிலாக டெக்ஸ்டி 
ரினும் சர்க்கரையுமிருக்கின்றன . சீனாவிலும் ஜப்பானிலும் இது 
மிகுதியாக உண்டாகிறது . இதைப் பாலைப்போன்று சில சமயங் 
களில் பயன்படுத்தலாம் . அக்ராயிடு என்ற அறிஞர் சோதனை 
நடத்தியதில் , வளரும் குழந்தைகளுக்கு இது பாலைப்போல 
அவ்வளவு பயன் அளிக்கவல்லதில்லையெனத் தெரியவந்தது . 
உலர்ந்த சோயாபீன்ஸிலிருந்து விட்டோன் ( vitone ) என்ற 
பானம் தயாரிக்கப்படுகிறது . 


பாசிப்பயறு : இதை விரைவில் சமைக்க முடியும் . 
எளிதில் செரிக்கப்படுகிறது . இதில் 23 % முதல் 62 % வரை 
புரதமும் , 2.69 % கொழுப்பும் , சுமார் 3.8 % உலோகச் சத்தும் , 
43 45 % மாவுச் சத்தும் , மீதி ஸெல்லுலஸ் முதலிய சக்கைப் 
பொருள்களும் உள்ளன . தென்னிந்தியாவில் இதை மக்கள் 
சோற்றுடன் சேர்த்து உண்கிறார்கள் . சில தின்பண்டங்கள் , 
இனிப்புப் பொருள்கள் ஆகியவை இதனால் செய்யப்படுகின்றன . 


உண 


கடலை : இதுவும் 

இதுவும் சத்துள்ளதும் மலிவானதுமான 
வாகும் . கடலையைத் தண்ணீரில் போட்டுக் கொதிக்கவைக் 
கிறோம் . நன்றாக வேகவைத்த பின்பு தண்ணீரை வடித்து 
விட்டு , கடலையுடன் உப்பையும் தேங்காய்த் துண்டுகளையும் 
சேர்த்துச் சுண்டலாக உண்ணலாம் . காய்கறிகளுடனும் இதைப் 
பயன்படுத்தலாம் . கடலை மாவினால் பல பண்டங்கள் செய்யப் 


170 


உணவும் ஊட்டமும் 


படுகின்றன . ஒரு நாளுக்கு முன்னாலே கடலையைத் தண்ணீரில் 
ஊறவைப்பதால் , அது முளை விடுகிறது . அதில் வைட்டமின்- C 
மிகுதியாக உள்ளது . இம்மாதிரி முகா வந்த கடலையை , உடற் 
பயிற்சி செய்த சிறிது நேரத்திற்குப் பிறகு கொஞ்சம் உண்பது 
உடலுக்கு நன்மை தரும் . காலையில் 1991 % புரதமும் , 4 34 % 
கொழுப்பும் , 54 22 % மாவுப் பொருளுமிருக்கின்றன . 


. 


துவரை : தென்னிந்தியச் சாப்பாட்டின் முக்கியப் பொரு 
ளாக இது இருக்கிறது . திருமணம் போன்ற முக்கிய விழாக் 
காலங்களில் இது மிகவும் இன்றியமையாத உணவுப் பொருளாக 
மதிக்கப்படுகிறது . ‘ பருப்பில்லாமல் கலியாணமா ? ) என்ற 
உலக வழக்கு இதன் சிறப்பை எடுத்துக்காட்டுகிறது . அரிசியி 
லுள்ள குறைபாட்டை இது சிறிதளவு குறைக்கிறது . இதில் 
21-7 % புரதமும் , 2.5 % கொப்ழுப்பும் , 54 06 % மாவுப் பொருளு 
மிருக்கின்றன . சைவ உணவு உட்கொள்பவர்கள் இதைக் கட் 
டாயம் உண்ண வேண்டும் . 


2 
வடை 


உளுந்து ; முன்னர்க் கூறியபடி , இது தென்னிந்தியாவில் , 
இட்டிலி , தோசை முதலியவைகளுக்குப் பயன்படுகிறது . 

தயாரிப்பதிலும் இது சிறப்பாகப் பயன்படுகிறது . இதில் 
22-33 % புரதமும் , 1-95 % கொழுப்பும் , 55 22 % மாவுப் 
பொருளுமுள்ளன . 

கொட்டைப் பருப்புகள் ( Nuts ) : இவைகளில் கொழுப்புச் 
சத்து மிகுதியாக உள்ளது . இவற்றில் புரதமும போதிய அளவு 
இருக்கிறது . கொழுப்புச் சத்து மிகுதியாக இருப்பதால் , இவை 
எளிதில் சீரணமாவதில்லை . இவற்றில் ஹெல்லுலஸ் போன்ற 
சக்கைப் பொருள்களும் மிகு தியாக உள்ளன . எனவே , 
இவற்றை நன்றாக மென்று உண்டாலே சீரணமாகும் . இவற்றை 
மாவாக அரைத்துப் பயன்படுத்துவதால் நன்றாகச் செரிக்கப் 
படும் . காசநோய்க்காரர்களுக்கும் ( T. B. ) , மூச்சுப்பற்றிய 
நோயாளிகளுக்கும் இவற்றை உண்டால் கேடு விளையும் . 

வா தாம் பருப்பும் சிறந்ததாகும் . இதில் பிற கொட்டைப் 
பருப்புகளிலிருப்பதை விட வெடியுப்பு வாயுவின் சேர்க்கையினா 
லான பொருள்கள் (nitrogenous substances ) மிகுதியாக உள்ளன . 
உண்பதற்கும் இது சுவையுள்ளதாக இருக்கிறது . எனவே , 
இதை நம் நாட்டில் பல வகைகளிலும் பயன்படுத்துகிறார்கள் . 


உருளைக்கிழங்கு : அயர்லாந்தில் இது மிகுதியும் பயன்படு 
கிறது . அங்கு இது முக்கிய உணவுப் பொருளாக இருக்கிறது . 


வேலை செய்ய ......உணவுப் பொருள்கள் 


171 


இந்தியாவில் இது அண்மையில் தான் பழக்கத்திற்கு வந்தது . 
இப்பொழுது நாளுக்கு நாள் இது மிகுதியாகப் பயன்படுத்தப் 
பட்டுவருகிறது . ஓர் உருளைக்கிழங்கை வெட்டிப் பார்த்தால் , 
அதில் மூன்று பகுதிகள் இருப்பது தெரியவரும் . அவைகளாவன : 


சிறிது 


பசுமையாக 


ஆகி 


மாவு 


( 1 ) வெளியேயுள்ள மெல்லிய தோல் . ( 2 ) நரம்புகளும் சிம்பு 
களுமுள்ள பகுதி . இது சிறிது அகலமான பகுதியாகும் . இதில் 

நிறத்தைக் கொடுக்கவல்ல 

( நிறமி ( pigment ) சிறிது 
1 

இருக்கிறது . இதன்மீது 

வெளிச்சம் பட்டதும் , இது 
2 

றது . ( 3 ) மீதிப் பகுதியி 

லுள்ள கிழங்கின் 
3 போன்ற பாகம் . இதற்கு 
நடுவில் 

பொருள் 
4 

காணப்படுகிறது . உருளைக் 
கிழங்கில் , பலவகைச் சத் 
துப் பொருள்களும் கீழ்க் 
கண்டவாறு 

உள்ளன ; 
புரதம் 0.19 % கொழுப்பு 
0 1 % , மாவுப் பொருள் 
15.7 % , நீர் 81.3 % , சாம் 

பல் சத்து 0.9 % . 
உருளைக்கிழங்கின் உள்தோற்றம் 
1. மேல்தோல் . 

உருளைக் கிழங்கில் சிம்பு 
2. நரம்புகளும் சிம்புகளுர் உள்ள பரப்பு களுள்ள பிரிவில் , மற்றப் 
3. நடுப்பகுதி , 4. மாப்போன்ற பகுதி 

பகுதிகளில் இருப்பதைவிட 
மிகுதியான உலோகச் சத்துகளும் புரதமும் உள்ளன . 
யால் , தோலை உரிக்கும்போது , இப்பகுதிக்குக் கேடு நேராதபடி 
கவனம் செலுத்தவேண்டும் . உருளைக்கிழங்கில் மாவுப்பொருள் 
அதிகமாக இருக்கிறது . இதிலிருந்து டெச்ஸ்டிரீனும் ஆரரூட்டும் 
தயாரிக்கப்படுகின்றன . இதிலுள்ள மாவுப் பொருள் அணுக்கள் 
பெரியனவாக 

இருக்கின்றன . இவை நன்றாகச் சமைக்கப் 
பட்டாலே எளிதில் செரிக்கப்படுகின்றன . இதிலுள்ள உலோகச் 
சத்துக்களில் , பொட்டாசியம் உப்புகள் மிகவும் குறிப்பிடத் 
தக்கவை . 


படம் 15 


ஆகை 


உருளைக் கிழங்கைக் கொதிக்கவைப்பதால் , இதிலுள்ள 
உலோகச் சத்துக்கள் நஷ்டமாகின்றன . வைட்டமின் C- ன் ! 


172 


உணவும் ஊட்டமும் 


பங்கும் , வைட்டமின் D- ன் 1 பங்கும் சேதமடைகின்றன , 
இருப்பினும் , இது மிகுதியான இழப்பாகாது . 


உருளைக் கிழங்கு செரிப்பது , 

அதைத் தயாரிக்கும் 
முறையைப் பொறுத்துள்ளது . பூரி , மாவுப்பொருள்கள் ஆகிய 
வற்றுடன் உண்பதைவிடத் தனிப்பட்ட உருளைக் கிழங்கை 
உண்டால் , அது விரைவில் செரிக்கப்படுகிறது . இதில் ஸெல்லு 
லஸ்போன்ற சக்கைப் பொருள்கள் குறைவாக இருப்பதால் , 
இது குடலில் நன்கு செரிக்கப்பட்டு , உடலுடன் நன்றாகச் 
சேருகிறது . 


மிகுந்த உஷ்ண அளவு எண்களைக் கொடுக்கும் பொருள் 
களில் உருளைக் கிழங்கும் ஒன்றாகும் . கொதிக்கவைக்கப்பட்ட 
ஒரு பவுண்டு உருளைக் கிழங்கிலிருந்து சுமார் 360 உஷ்ண அளவு 
எண்கள் கிடைக்கின்றன . எனவே , இதை உணவின் முக்கியப் 
பகுதியாகக் கொள்ள முடியும் . ஆனால் , இதைப் பெருமளவில் 
உண்பதால் , இரைப்பையும் குடலும் பெரிதாகித் தொந்தி 
விழுந்துவிடும் . மேலும் , ஏழைமக்கள் வாங்கும் வண்ணம் இது 
மலிவா கவும் இல்லை . எனவே , இதை மற்றக் காய்கறிகளுடன் 
சேர்த்து உண்பதே சிறந்ததாகும் . 


சர்க்கரை வள்ளிக் கிழங்கு : இது ஏழைகளுக்கு உருளைக் 
கிழங்கிற்குப் பதிலாகப் பயன்படக்கூடியது . இது இந்தியாவில் 
மிகுதியாக விளைகிறது . இதில் வைட்டமின் A- க்கு மிகுதியும் 
தேவைப்படும் . காரோடீன் ( carotene ) என்ற பொருள் இருக் 
கிறது . உருளைக்கிழங்கை விட , இதில் புரதமும் , கொழுப்புச் 
சத்தும் , மாவுப் பொருளும் கூடு தலாக உள்ளன . உருளைக்கிழங் 
கில் புரதம் 0 19 % ம் , கொழுப்புச் சத்து 0.1 % -ம் மாவுப்பொருள் 
15.7 % -ம் இருக்கின்றன . ஆனால் , சர்க்கரைவள்ளிக் கிழங் 
கிலோ , இவை முறையே 1-8 % -ம் , 0 7 - ம் , 27.9 % -ம் இருக் 
கின்றன . 100 கிராம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் மூலம் நமக்கு 
125 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கின்றன . அதாவது , 
சுமார் ஒரு பவுண்டு மூலம் 520 உஷ்ண அளவு எண்கள் கிடைக் 
கின்றன . எனவே , ஏழைமக்கள் இதை நன்கு பயன்படுத்தி 
நன்மை அடையலாம் . உருளைக்கிழங்கைவிட இது மிகவும் 
மலிவாக உள்ளது . 


ஆரரூட் : இதில் மாவுப் பொருளும் டெக்ஸ்டிரீனும் மிகுதி 
யாக உள்ளன . 

இதனால் உஷ்ண அளவு எண்களையும் நன்கு 
பெறமுடிகிறது . இது எளிதில் செரிக்கப்படுகிறது . பொதுவாக , 
இது நோயாளிகளுக்குப் பயன் படுகிறது . குறிப்பாக , அசீரணம் ., 


வேலை செய்ய .. ...உணவுப் பொருள்கள் 


173 


வயிற்றுப் போக்கு முதலிய நோயுள்ளவர்களுக்கு இதனாலாகிய 
கஞ்சி கொடுக்கப்படுகிறது . இதில் புரதம் 0.47 % -ம் கொழுப்பு 
0.17 - ம் , மாவுப் பொருள் 90 6 % -ம் சுண்ணாம்பு 7.0 மிலிகிராம் 
% -ம் , இரும்பு 1.95 மிலிகிராம் % -ம் , பாஸ்வரம் 27 மிலிகிராம் % ம் 
இருக்கின்றன . இதன் ஓர் அவுன்ஸ்மூலம் , சுமார் 97 உஷ்ண 
அளவு எண்கள் கிடைக்கின்றன . 


ஏழிலைக்கிழங்கு : இது இந் நாட்டின் தென் மேற்குப் பகுதி 
யாகிய கேரள நாட்டில் மிகுதியாகப் பயன்படுகிறது . இதன் 
மூலம் உஷ்ண அளவு எண்கள் மிகுதியாகக் கிடைக்கின்றன . 
இதில் 0.4 % புரதமும் , 0.1 % கொழுப்புச் சத்தும் , 95 % மாவுப் 
பொருள்களும் , 8.5 மிலிகிராம் % சுண்ணாம்புச் சத்தும் , 0-32 
மிலி கிராம் % இரும்புச்சத்தும் , 30 மிலிகிராம் % பாஸ்வரச் சத்தும் 
உள்ளன . இதன் ஓர் அவுன்ஸ் மூலம் 102 உஷ்ண அளவு 
எண்கள் கிடைக்கின்றன . இரைப்பையில் , இது ஆரரூட்டை 
விட அதிகநேரம் தங்குகிறது . இருப்புனும் , குடலில் இது நன்கு 
செரிக்கப்பட்டு உடலுடன் சேர்க்கப்படுகிறது . 


சவ்வரிசி : இதுவும் உஷ்ண அளவு எண்களை மிகுதியாக 
அளிக்கிறது . இது எளிதில் சீரணமாகிறது . 

ஆகையால் , 
காய்ச்சல் , அசீரணம் முதலிய நோய்கள் இருக்கும்போது இது 
பயன்படுகிறது . இதனால் பாயசமும் செய்யப்படுகிறது . இக் 
காலத்தில் இதனால் அல்வாவும் செய்கிறார்கள் . இதில் 0.3 % 
புரதமும் , 0 2 % கொழுப்பும் , 94 % மாவுப் பொருளும் , 9.8 மிலி 
கிராம் % சுண்ணாம்புச் சத்தும் , 1.18 மிலிகிராம் % இரும்பும் 29 
மிலிகிராம் % பாஸ்வரமும் உள்ளன . இதன் ஓர் அவுன்ஸ் மூலம் 
நமக்குச் சுமார் 101 உஷ்ண எண்கள் கிடைக்கின்றன . மேற் 
கூறிய மூன்று பொருள்களிலும் மாவுப் பொருள் தான் மிகுதியாக 
இருப்பதால் இவற்றுடன் பால் சேர்த்துக் குடித்தால் மிகவும் நல்ல 
தாகும் . பெரும்பாலும் , மக்கள் அவ்வாறே செய்கிறார்கள் . 
சிக்கன நோக்குடன் பார்த்தால் , ஆரரூட்டைவிடச் சவ்வரிசியும் 
ஏழிலைக்கிழங்கும் நன்மை பயப்பவை 

நன்மை பயப்பவையாகும் . இவற்றில் சத்தும் 
கூடுதலாக இருக்கிறது . 


* 
- 


13. புரதம் மிகுந்த பொருள்கள் 


3 


2 


5 


புாதத்தை இருவகைகளாகப் பிரிக்கலாம் . மனித உடலி 
லுள்ள புரதங்களில் காணப்படும் அமினோ அமிலங்களைத் தன்ன 
கத்தே கொண்ட புரதம் முதல் வகையாகும் . லைஸன் , மிதியோ 
னைன் , பெனிலலனைன் , ட்ரிப்டோபேன் போன்ற அமிலங்களின் 
குறைபாடுள்ள புரதங்கள் இரண்டாவது வகையாகும் . முதல் 
வகைப் புரதம் , உயிரினங்களின் புரதத்துடனும் , இரண்டாவது 
வகைப்புரதம் , தாவரப் புரதங்களுடனும் ஒத்திருப்பதாகத் 
தோன்றுகின்றன . ஆனால் , உயிரினங்களின் புரதங்களில் , 
ஜெலாடினிலுள்ள புரதமும் , தாவரப் புரதத்தி ல அரிசி , உருளைக் 
கிழங்கு இவற்றிலுள்ள புரதமும் மேற்கூறிய தற்கு விலக்காய் 
அமைந்துள்ளன . இதனால் ,, உணவுக்கலை விஞ்ஞானிகள் , 
உடலின் நல்லமைப்புக்குப் பால் , பாலாடைக்கட்டி , முட்டை , 
மீன் , இறைச்சி முதலிய உயிரினப் பொருள்களே மிகுந்த 
பயனுடையவை என்றும் , 
அரிசி முதலிய தானியங் 
களும் , பருப்புவகைகளும் 
அத்தணைச் 

சிறந்தன வல்ல 
வென்றும் 

கருதுகின்றனர் . 
சமைத்த பின்பு உயிரினப் 

8 
புர தங்களின் பயன் கூடுகிறது . 
ஆனால் , தாவரப் புரதங்கள் 
அவ்வளவு பயனுள்ளதாக 
இருப்பதில்லை . இனி உயி 

படம் 16 
ரினப் புரதங்களைப் பற்றிப் முட்டையின் அமைப்பு 
பார்ப்போம் . 

1. மேல் தோடு , 2. முட்டை வெள்ளை 
3. முட்டை மஞ்சள் , 4. புரதம் 16 2 

6 2 % 
முட்டை : இதற்குள் கரு , 5. கொழுப்பு 3175 % , 6. உலோகச் 
விற்கு வேண்டிய எல்லாப் 

சத்து 109 % , 7. புரதம் 12 6 % . 
பொருள்களும் இருக்கின்றன . 

8. உலோகச் சத்து 5 9 % , 9. நீர் 50 % 
ஒரு கோழி முட்டை , பொது 
வாகச் சுமார் 50 கிராம் நிறை இருக்கிறது . இதில் உள்ள பல 
பொருள்களும் அடியிற்கண்ட நிறையில் இருக்கின்றன . மேல் 
தோடு 12 % அல்லது 6 கிராம் , வெள்ளைப் பகுதி 58 % அல்லது 
29 கிராம் , மஞ்சள்பகுதி 30 % அல்லது 15 கிராம் , 


1 


7 


10 


10. நீர் 85 % 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


175 


புரதம் கொழுப்பு உலோகச் வெடியுப்பு நீர் 

சத்து வாயுகலந்த 

பொருள் 
முட்டையின் வெண்கரு 126 % 0.25 % 0.59 % 
முட்டையின் மஞ்சள் கரு 16.2 % 31 : 75 % 1.09 % 0.13 % 50.9 % 


857 % 


இவற்றிலிருந்து முட்டையின் மஞ்சள் கரு , வெள்ளைக்கருவை 
விட மிகுந்த சத்துள்ள தென நாம் அறியலாம் . முட்டையின் 
மூலம் உலோகச்சத்தும் போதிய அளவு கிடைக்கிறது . மக்கன்ஸி 
விட்டோஸன் ஆகியவர்களின் ஆராய்ச்சிப்படி , 100 கிராம் 
முட்டை வெள்ளையிலும் , 100 கிராம் முட்டை மஞ்சளிலும் கீழ்க் 
கண்ட அளவு பல்வேறு உலோகச் சத்துக்கள் இருப்பதாகக் 
கூறப்படுகிறது : 


உலோகச்சத்து 


முட்டை வெள்ளையில் 
மிலி கிராம் 


முட்டை மஞ்சளில் 
மிலிகிராம் 


52 


131.5 


0.1 


6.13 


33.0 


495.0 


சுண்ணாம்பு 
இரும்பு 
பாஸ்வரம் 
செம்பு 
கந்தகம் 
பொட்டாசியம் 


0.03 


0.02 


1830 


1650 


148.0 


123.0 


குளோரின் 


170.0 


142.0 


முட்டையில் வைட்டமின் - ஏ , பீ , ரிபோப்ளேவின் , டீ ( D ) ஆகி 
யவை இருக்கின்றன . திலுள்ள கொழுப்புச் சத்தும் எளிதில் 
சீரணமாகிறது . எனவே , இது வளரும் குழந்தைகளுக்கு 
மிகவும் நல்ல உணவாகும் . 

முட்டையைப் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந் 
தால் , அதிலுள்ள தண்ணீர் ஆவியாகிப் போகிறது . என வே , 
அதன் நிறை குறைகிறது . புதிய முட்டை உப்புக் கரைசலில் 
அமிழ்கிறது . பல நாட்கள் பயன்படுத்தாமல் வைக்கப்பட்டுள்ள 
முட்டை , தண்ணீரின் மேற்பரப்பை ஒட்டி அமிழ்ந்து மிதக் 
கிறது . ஆயினும் , இரண்டிலும் சத்துப் பொருள்கள் ஒன்றாகவே 
உள்ளன . 

சமைக்கப்பட்ட முட்டை எளிதில் செரிக்கப்படுகிறது . 
பச்சை முட்டை அவ்வளவு விரைவில் செரிக்கப்படுவதில்லை . 


176 


உணவும் வட்டமும் 


பல சோதனைகள் மூலம் , சத்துக்கள் அளிப்பதில் , பச்சை 
முட்டை சிறிது கொதிக்க வைக்கப்பட்ட முட்டையைப்போன்று 
அவ்வளவு சிறந்ததல்லவென்பது தெரியவந்துள்ளது . 


முட்டை குடலில் நன்றாகச் செரிக்கப்பட்டு உடலுள் கலக் 
கிறது . இதில் மிகச் சிறிய பகுதியே மலத்துடன் வெளியேறு 
கிறது . இதனாலும் , இதில் சுண்ணாம்புச் சத்து மிகுதியாக 
இருப்பதாலும் சிலருக்கு இதை உண்பதனால் மலச்சிக்கல் ஏற்பட 
லாம் . 


வாத்து முட்டையில் , சில சமயங்களில் நச்சுப்பொருள் 
கலந்து விடுகிறது . எனவே , அதை நன்றாகக் கொதிக்கவைக் 
காமல் உண்பது உடல் நலத்திற்குகந்ததில்லை . 


பால் : ஈண்டு , பால் என்று குறிப்பிடும்பொழுது , அது 
பசுவின் பாலையே குறிக்கும் . முட்டைக்குள் கருவின் வளர்ச் 
சிக்கு வேண்டிய சத்துள்ள பொருள்கள் இருப்பது போல் , 
பாலிலும் கன்றுக்குத் தேவையான சத்துப் பொருள்கள் இருக் 
கின்றன . உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள் 
களில் பால் மிகவும் சிறந்ததாகும் . ஏனெனில் , இதில் உணவுச் 
சத்துக்களில் இரசாயன அமைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது . 
இதில் புரதம் , கொழுப்பு , மாவுப் பொருள் ஆகிய மூன்றும் ஏற்ற 
அளவில் இருக்கின்றன . பாலின் மொத்த நிறையில் 3 முதல் 
31 % வரை புரதம் இருக்கிறது . இதன் முக்கியப் புரதம் காஸி 
னோஜன் ( Casinogen ) என வழங்கப்படுகிறது . இது தனித் தண் 
ணீரில் கரைவதில்லை . பாலில் பலவகையான உயிரினப் பொருள் 
களின் உப்புகள் ( Inorganic salts ) கலந்திருப்பதால் , இது அதில் 
கரைந்திருக்கிறது . பாலிலுள்ள மற்றொரு புரதம் லாக்டால்புமின் 
( Lactalbumin ) என வழங்கப்படுகிறது . இது பாலின் மொத்தப் 
புரதங்களில் ! பங்காகும் . தாய்ப்பாலில் இது பசுவின் பாலில் 
இருப்பவைவிடக் கூடுதலாக இருக்கிறது . பாலிலுள்ள புரதங் 
களில் மிதியோனைனும் மிகுதியாக இருப்பதால் அது உடலிலுள்ள 
திசுக்களின் ( tissues ) அமைப்பிற்கும் , பழுதடைந்த திசுக்களை 
மறுபடியும் சரிபடுத்தவும் மிகவும் பயன்படுகிறது , 


பாலில் மாவுச்சத்து 4 % அல்லது 5 % இருக்கிறது . உயிரினங் 
களின் எல்லாவற்றின் பாலும் ஒரே விதமான அமைப்புடன் கூடி 
யிருப்பதில்லை . சில உயிரினங்களின் பாலில் உள்ள பல்வேறு 
இரசாயனப் பொருள்கள் அடியிற்கண்டபடி காணப்படுகின்றன . 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


177 


பாலின் 


ஜன் 


பால் 


காஸினோ லாக்டால்பு கொழுப்பு பாலின் மாவுப் உலோகம் 
மின் 

பொருள் 
தாய்ப்பால் 1.0 % 1.37 % 3.8 % 6.2 % 

0-3 % 
பசுவின்பால் 3.0 % 0.5 % 3.7 % 

4 9 % 0.7 % 
எருமைப்பால் 5.8 % 03 % 7 * 5 % 

4 : 1 % 

0.9 % 
வெள்ளாட்டின் 

3.2 % 1.1 % 4 8 % 4.4 % 0.8 % 
செம்மறியாட்டின் 

பால் 5.23 % 1 : 45 % 8.63 % 4.28 % 0.97 % 
குதிரைப்பால் 1-2 % 01 % 

1.2 % 

5.7 % 0.37 % 
கழுதைப்பால் 0.7 % 1 6 % 1.6 % 6.0 % 0.5 % 

பாலிலுள்ள கொழுப்புச் சத்து மிகச் சிறிய துணுக்குகளாக 
இருப்பதால் , 

விரைவில் 

செரிக்கப்படுகிறது . 
கொழுப்புச் சத்துப் பாலில் பாலாடையின் வடிவிலிருக்கிறது . 

பாலில் உலோகச் சத்தும் போதிய அளவு இருக்கிறது . 
பொட்டாசியம் பாஸ்பேட்டும் ( potassium phosphate ) , கால்சியம் 
பாஸ்பேட்டும் இதில் மிகுந்த அளவிலிருக்கின்றன . ஆனால் , 
பாலில் இரும்பு மிகவும் குறைவாக உள்ளது . இக் குறைபாட் 
டினால் குழந்தைக்கு ( கன்றுக்குக் ) 

( கேடு ஏற்படுவதில்லை . 
ஏனெனில் , பிறக்கும்பொழுது கன்றின் உடலில் போதிய அளவு 
இரும்புச் சத்து இருக்கிறது . பசுவின் பாலை மாத்திரம் குடிக்கும் 
குழந்தைகளுக்கு இரும்புச் சத்துள்ள உணவோ மருந்தோ 
வேறாகக் கொடுக்கவேண்டும் . 

இவற்றைத் தவிரப் பாலில் சிட்ரிக் அமிலமும் ( citric acid ) 
( எலுமிச்சைச் சாறு போன்றது ) இருக்கிறது . இது பாலில் சுண் 
ணாம்புச் சத்துடனும் மக்னீசியத்துடனும் கலந்திருக்கிறது . 
வைட்டமின்- A. B- யும் பாலில் உள்ளன . 20 அவுன்ஸ் பாலில் 
ஏறக்குறைய 776-1520 சர்வதேச அடிப்படை அளவு வைட்ட 
மின்- A யும் , 131 சர்வதேச அடிப்படை அளவு வைட்டமின் B- யும் 
சுமார் 1.1 மிலிகிராம் ரிபோப்ளேவினும் , 

ரிபோப்ளேவினும் , 0 32 மிலிகிராம் 
நிகோடினிக் அமிலமும் , 11.3 மிலிகிராம் வைட்டமின்- C யும் , 
40-50 சர்வதேச அடிப்படை அளவு வைட்டமின்- D யும் 
உள்ளன . 

மேலே கொடுக்கப்பட்ட பல்வேறு சத்துக்களின் அளவுகளும் 
எல்லாப் பசுக்களின் பாலிலும் ஒரே அளவிலிருப்பதில்லை . பால் 
பண்ணைகளில் கிடைக்கும் பாலில் , பல பசுக்களின் பால் ஒன்று 
சேர்ந்திருப்பதால் , இவ்வெல்லாச் சத்துக்களும் சமன் செய்த 

12 


178 


உணவும் ஊட்டமும் 


அளவிலிருக்கின்றன . ஆகையால் , சத்துக்களைக் கொண்டு 
பார்த்தால் ஒரே பசுவிலிருந்து கிடைக்கும் பாலைவிடப் பால் 
பண்ணையில் கிடைக்கும் பால் சிறந்ததெனக் கொள்ளலாம் . 
அதே சமயம் , பால்பண்ணைப் பாலின் மூலம் நோய்க்கிருமிகள் 
பரவுவதற்கும் இடமுண்டு . ஏனெனில் , அங்கு வரும் பல பசுக் 
களில் , ஏதேனும் ஒன்றிரண்டு , நோயால் பீடிக்கப்பட்டிருந் 
தாலும் , அவற்றின் பால்மூலம் அந் நோய் பரவக்கூடும் . இம் 
மாதிரியாக , நச்சுக் காய்ச்சல் ( Typhoid ) , காச நோய் ( T. B. ) 
முதலியன பரவக் கூடும் . ஆயினும் , சிறிது விழிப்புடன் இருந் 
தால் இதைத் தடுத்து விடலாம் . மேலும் , பாலை எப்பொழுதும் , 
நன்றாகக் கொதிக்கவைத்துப் பயன்படுத்துவதால் எவ்வித 
நோயும் வராது . 

பால் , பார்ப்பதற்குத் திரவரமாக இருந்தாலும் , அதில் திடப் 
பொருள்கள் மிகுதியாக 

உள்ளன . 

பால் இரைப்பையை 
அடைந்தபின் , மிகவும் விரைவில் உறைந்து திடப் பொருளா 
கிறது . பாலிலுள்ள காஸினோஜனுடன் பொங்கச் செய்யும் 
" ரெனின் ( Repnin ) என்ற ஓர் பொருளின் விளைவால் இம் 
மாறுதல் ஏற்படுகிறது . இந்த ரெனின் இரப்பையில் உண் 
டாகும் ரென்னெட் ( Rennet ) என்ற சீரண நீரிலுள்ள ஓர் என் 
ஸைம் ஆகும் . இவ்வாறு , பால் உறைவது கேஸின் , சுண் 
ணாம்பு இவற்றின் சேர்க்கையினால் ஏற்படுகிறது . இம் மாதிரி 
இரப்பையில் பால் உறைவதற்கும் , வீடுகளில் பாலில் மோரைச் 
சிறிது ஊற்றுவதால் பால் உறைவதற்கும் வேறுபாடு உள்ளது . 
மோரை ஊற்றிப் பாலை உறையச் செய்யும்போது , பாலிலுள்ள 
காஸினோஜன் சிறிது செரிக்கப்படுகிறது . அவ்வாறு செரிக்கப் 
படும் பொழுது , அதனின்றும் வெளிப்படும் பொருளின் சேர்க்கை 
யினால் சுண்ணாம்பு பாலை உறையச் செய்கிறது . 

ஊற்றிப் பாலை உறைக்கும் பொழுதும் பாலில் 
லாக்டிக் அமிலம் ( lactic acid ) உண்டாகிறது . இது காஸினோ 
ஜனைச் சுண்ணாம்பு உப்புகளிலிருந்து வேறுபடுத்திப் பிரிக்கிறது . 
காஸினோஜன் கரையாமலிருப்பதால் , திடப்பொருள் வடிவில் 
கீழே தங்கி உறைகிறது . 

பாலை மிகுந்த நேரம் காய்ச்சுவதால் , அதன் புரதத்தில் 
சிறிது குறைவு ஏற்படுகிறது ; கரையக் கூடிய சுண்ணாம்பும் சிறிது 
குறைகிறது . பாலின் வெண்மை நிறமும் சற்று மாறிச் சுவையும் 
சிறிது வேறுபடுகிறது . 

எல்லோரும் பாலை ஒரு சிறந்த உணவுப் பொருளாகக் கருது 
கிறார்கள் . 

குழந்தைகள் , இளை ஞர்கள் , வயதானவர்கள் , 
நோயாளிகள் ஆகிய எல்லோருக்கும் பால் நல்லது . இது எளிதில் 


மோரை 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


179 


செரிக்கப்படுகிறது . முக்கியமாக , இது சைவ உணவு அருந்து 
பவர்களுக்குச் சிறந்த உ.ணவோடுமட்டும் அமையாது மிகவும் 
தேவையான தா கவும் ஆகிறது . இதன் சிறப்பை அறிந்து , 
எல்லா அரசுகளும் , மக்களிடையே இதன் மேன்மையையும் 
தேவையையும் நன்றாகப் பரப்பி வருகின்றன . நம் நாட்டில் 
பாலின் விலை மிகவும் கூடுதலாக இருக்கிறது . எனவே , ஏழை 
களுக்கு இது கிடைப்பது அரிதாகிறது . இக்காலத்தில் பல நகரங் 
களில் , கூட்டுறவுப் பால்பண்ணைகள் ஏற்பட்டு , அவற்றின் மூலம் , 
சுத்தமான பால் , மக்களுக்குக் கிடைக்கிறது என்றாலும் , விலை 
மிகுதியாகவே இருக்கிறது . பசுவை , இறைச்சியின் பொருட்டுக் 
கொல்லுவதால் , நாட்டில் கிடைக்கும் மொத்தப் பாலின் அளவு 
குறைகிறது . எனவே , சமயக் கருத்துடன் நோக்காது , 
பொருளாதாரக் கருத்துடன் நோக்கினாலும் பசுக்களைக் கொல்லு 
வதும் பலியிடுவதும் நிறுத்தப்பட வேண்டுமென்று அறியலாம் . 
பசுக்களுக்குச் சிறந்த தீனி கொடுப்பதனாலும் , அவற்றின் 
இனத்தை நல்ல வகைக் காளைகளின் மூலம் பெருக்குவதனாலும் , 
மிகுதியான பாலை நாம் பெறமுடியும் . பண ஆசை கொள்ளாது , 
தன்னலத்தைவிட்டுப் பிறருக்கு உதவுவதையும் , இரக்க சிந்தை 
யையும் பெரிதாக மதித்தால் , பாலின் விலையைக் குறைத்து , 
அதை யாவருக்கும் கிடைக்கும்படி செய்ய முடியும் . நமது அரசு , 
இக் காலத்தில் இதைச் செய்ய முயன்று கொண்டிருப்பது 
மகிழ்ச்சிக்குரியதாகும் . இப்பொழுது , கூட்டுறவு சங்கங்களுக்கு 
மிகுந்த ஊக்கமளிக்கப்படுகிறது ; நல்ல கால் நடைகளுக்குப் 
பொருட்காட்சிகளில் பரிசு வழங்கப்படுகிறது . விவசாயத் துறை 
யினர் நல்லவகையைச் சேர்ந்த எருமை , பசுக்களை உண்டாக்க 
முயன்றும் , பிரசாரம் செய்தும் வருகின்றனர் . பல இடங்களில் , 
அரசின் முயற்சியாலும் , தனிப்பட்ட , பெருந்தன்மை வாய்ந்த 
பெரியோர்கள் , நிறுவனங்கள் மூலமாகவும் ஏழைகளுக்கு இலவச 
மாகப் பாலோ , பால்பொடியோ கொடுக்கப்படுகிறது . இப் 
பொழுது பொதுமக்களும் பாலின் சிறப்பைத் தெரிந்து கொண்டுள் 
ளனர் . அண்மையில் சென்னை மா நிலம் முழுவதும் பால் 
பெருக்கு விழாக் கொண்டாடப்பட்டது ; பாலின் சிறப்பைப் 
பற்றிப் பிரசாரம் செய்யப்பட்டது . பலவிடங்களில் குழந்தை 
களுக்குப் பால் இலவசமாக வழங்கப்பட்டது . மேலும் , இரண்டா 
வது ஐந்தாண்டுத் திட்டத்தில் , கூட்டுறவுப் பால்பண்ணையின் 
முன்னேற்றத்திற்காகவும் , பாலின் உற்பத்தியைப் பெருக்கவும் , 
பாரத அரசு போதிய கவனம் செலுத்தியுள்ளது . இக் காரணங் 
களால் இனி வருங்காலத்தில் , நாட்டில் பால் அதிக அளவில் 
பயன்படுமென்றும் , மக்களின் உடல் நலம் நன்றாக இருக்கு 
மென்றும் எதிர்பார்க்கலாம் . 


180 


உணவும் ஊட்டமும் 


பாலினால் உடலுக்கு நன்மை ஏற்படுகிறதென்றாலும் , அதைத் 
தயாரிப்பதிலும் விற்பதிலும் போதிய பாதுகாப்பு இல்லாவிட் 
டால் , அது கேடு பயக்கும் . பசு கறப்பவன் , பால் விற்பவன் 
ஆகியோர் வழியாகக் காசநோய் , நச்சுக்காய்ச்சல் , பாரா 
டைபாய்டு போன்ற நோய்கள் பரவக்கூடும் . மேலை நாடுகளில் 
எல்லா வேலைகளும் பொறிகளின் மூலமே நடைபெறுகின்றன . 
எனவே , கேடு அதிகம் நேரிடுவதில்லை . நம் நாட்டில் பாலை 
நன்றாகக் காய்ச்சிக் குடிப்பதே இந் நோய்களினின்றும் தப்பச் 
சிறந்த வழியாகும் . பாஸ்டூர் முறைப்படி காய்ச்சப்பட்ட பாலி 
லும் , இம்மாதிரியான கெடுதல் ஏற்படுவதிலை . இம்முறைப்படி 
தயாரிக்கப்பட்ட பாலில் சுமார் , வைட்டமின் -C- ல் 20 % , B- ல் 
10 % ம் குறைகிறது . இருப்பினும் , இது சுத்தமான , உடல் 
நலத்திற்குகந்த பாலாகும் . இவ் வைட்டமின்களின் குறைவைப் 
பிற உணவுப் பொருள்களின் மூலம் ஈடுசெய்து கொள்ளலாம் . 
இப் பாலில் வைட்டமின் - ஏ , ரிபோப்ளேவின் அல்லது வைட்ட 
மின் D குறைவதில்லை . 

பாலைப் பல நாட்கள் கெடாமல் பக்குவப்படுத்தி வைக்கவும் , 
வியாபார முறையில் தொலைவிலுள்ள நாடுகளுக்கனுப்பவும் , 
அதைப் பல முறைகளில் உலரச் செய்து பொடியாக்குகிறார்கள் . 
இதனால் அது உடல் நலத்திற்குகந்ததாகவும் , செரிப்பதற்கு 
எளிதாகவும் ஆகிறது . இம்மாதிரியான பால்பொடி இரு வழி 
களில் செய்யப்படுகிறது . ஒரு வழியின்படி , பால் முழுவதும் 
உலர்த்தப்பட்டுப் பொடியாக்கப்படுகிறது . மற்றொரு முறையில் , 
பாலாடை நீக்கப்பட்ட பாலை உலர்த்திப் பொடியாக்குகிறார்கள் . 
இரண்டிலும் பல்வேறு பொருள்களும் கீழ்க்கண்ட படி இருக் 
கின் 
சத்துகள் 

முழுப்பாலிலிருந்து 
பாலாடை எடுக்கப் 
செய்யப்பட்ட பொடி பட்ட பாலிலிருந்து 

செய்யப்பட்ட பொடி 
புரதங்கள் 25.6 % 

35.8 % 
கொழுப்பு 26.7 % 

0.7 % 
பால் மாவுப்பொருள் 35-6 % 

47.9 % 
சுண்ணாம்பு 0.895 % 

1.225 % 
இரும்பு 

0.8 மிலிகிராம் ( 100 கிராமுக்கு ) 
வைட்டமின் . A 

1070 சர்வதேச அளவு ( , ) 30 சர்வ 

தேச அளவு ( 100 கிராமுக்கு ) 
B 100 

330 
C 
ஈரம் 4.0 % 

5 • 0 % 


றன . 


1 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


181 


பொழுது , 


பால் செரிப்பது : இரைப்பையில் பால் கட்டிப்படுகிற 
தெனப் பார்த்தோம் . இவ்வாறு கட்டிப்படுவதனால் , 
செரிப்பதற்குச் சிறிது இடையூறு ஏற்படுகிறது . இரைப்பையில் 
தங்காமல் , குடலுள் சென்றால்தான் , அதன் சீரணம் நன்கு 
நடைபெறும் . இரைப்பையில் அது கட்டிப்படும்போது , அதைச் 
சீரணிப்பதற்குச் சிறிது சிரமம் ஏற்படுகிறது . இதனால்தான் 
பாலைவிட 

மோர் எளிதில் செரிக்கப்படுகிறது . எனவே , 
இரைப்பையின் செரிக்கும் வேலையை எளிதாக்க வேண்டுமானால் , 
பால் கட்டிப்படும்பொழுது அதைக் கடினமாக இல்லா திருக்கச் 
செய்ய வேண்டும் . இதற்குப் பாலுடன் சிறிது நீரைக் கலந்து 
உண்ணலாம் . 

தண்ணீர் சேர்ப்பதால் பாலிலுள்ள சுண்ணாம்பு உப்புகள் 
( lime salts ) , காஸினோஜன் ஆகியவற்றின் விகிதல் முன்பு 
இருந்தது போலின்றி மாறுகிறது . பாலின் செரிக்கும் தன்மையும் 
கூடுகிறது . குழந்தைகளுக்குப் பசுவின் பாலைக் கொடுக்கும் 

இக் கொள்கை பொதுவாகக் கையாளப்படுகிறது . 
நீருக்குப் பதிலாகப் பார்லி நீரும் பயன்படும் . ரொட்டி , சோறு , 
பிஸ்கட் போன்ற பிற பொருள்களுடன் பால் குடித்தால் , அதன் 
கட்டி மிகத் திண்மையாக அமைவதில்லை . தனியாகப் பாலைக் 
குடிப்பதைவிட , இவ்வாறு குடித்தால் , அது விரைவில் செரிக்கப் 
படுகிறது . கொதிக்க வைக்கப்பட்ட பால் , பச்சைப் பாலைவிட 
நேரங்கழித்தே கட்டிப்படுகிறது . இதன் கட்டியும் குறைந்த 
திண்மையுள்ளதாக இருக்கிறது . 

நன்றாகப் பரிசோதித்துப் பார்த்ததில் பாலின் சீரணத்தைப் 
பற்றிக் கீழ்கண்ட செய்திகள் அறியக்கிடைக்கின்றன . 

( 1 ) பாலை விரைவாகக் குடிப்பதால் , மெதுவாகக் குடிப் 
பதைவிட விரைவில் , அது இரைப்பையைவிட்டுக் குடலுக்குள் 
செல்லுகிறது . அது கட்டிப்படும்போது சிறு சிறு துண்டுக் 
கட்டிகளாக ஆகிறது . 

( 2 ) பச்சைப்பாலைக் குடிப்பதால் , ரப்பர் போன்ற கட்டித் 
துண்டுகள் ஏற்படுகின்றன . ஐந்து நிமிடங்கள்வரை கொதிக்க 
வைத்த பாலைக் குடிப்பதால் , சிறு சிறு துண்டுகளாகக் கட்டிப் 
படுகிறது . அவைகள் விரைவிலேயே இரைப்பையைவிட்டு 
வெளியேறிக் குடலுக்குள் வருகின்றன . 

( 3 ) பாலாடை நீக்கப்பட்ட பாலின் கட்டித் துண்டுகள் 
மிகவும் திண்மையூரக இருக்கின்றன . ஆடை நீக்கப்படாத 
முழுப்பாலின் கட்டித் துண்டுகள் மென்மையாக இருக்கின்றன . 

( 4 ) பாஸ்டூரின் முறைப்படி தயாரிக்கப்பட்ட பாலின் கட்டித் 
துண்டுகள் பச்சைப்பாலின் கட்டித் துண்டுகளைப்போல் அவ் 


* 


182 


ணவும் ஊட்டமும் 


வளவு திண்மையாகவும் இருப்பதில்லை . காய்ச்சிய பாலின் 
கட்டித்துண்டுகளைப்போல் அவ்வளவு மென்மையாகவுமில்லை . 
இவ்விரண்டிற்குமிடைப்பட்ட தன்மையுள்ள தாக இருக்கின்றன . 

( 5 ) சூடான பாலோ அல்லது குளிர்ந்த பாலோ , எதைக் 
குடித்தாலும் , விளைவில் மிகுதியான வேறுபாடு காணப்படுவ 
தில்லை . 

பாலிலுள்ள புரதங்கள் , பாஸ்பேட்ஸ் , சிட்ரேட்ஸ் ஆகியவற் 
றின் காரணத்தால் , இரைப்பையிலுள்ள சீரண நீரின் அமிலத் 
தன்மையைப் பால் குறைக்கிறது . எனவே , இரைப்பையிலுள்ள 
சீரண நீரின் அமிலத் தன்மையைக் குறைக்க வேண்டிய சில 
நோய்களில் பாலைப் பயன்படுத்தலாம் . பால் இரைப்பையின் 
சீரண நீரை ஊறச் செய்கிறது . எனவே , இது பொதுவாக 
எளிதில் சீரணமாகிறது . 

இரைப்பையைவிட்டுப் பால் குடலுள் சென்றதும் , அங்குக் 
கணைய நீரின் மூலம் , நன்றாகச் செரிக்கப்படுகிறது . இந் நீர் 
இரைப்பையின் நீரைவிட மிக்க வலிமையுள்ளது . ஆகையால் , 
பால் முழுவதும் நன்றாகச் செரிக்கப்படுகிறது . 

பாலின் புரதம் ( கேஸின் ) , மாமிசப் புரதத்தைவிட நன்றாகப் 
பாலுடன் இணைந்துவிடுகிறது . பாலின் கொழுப்புச் சத்தும் , 
நன்றாக உடலுட் கலக்கிறது . 

பாலை மட்டும் உணவாகக் கொண்டால் , அது பிற பொருள் 
களுடன் ( கலப்புணவுடன் ) உண்ணும்பொழுது சீரணமாவது 
போன்று , அவ்வளவு முழு அளவில் சீரணமாவதில்லை . பெரிய 
வர்களைக் காட்டிலும் குழந்தைகளுக்குப் பால் , கூடுதலளவில் 
சீரணமாகி , உடலுள் கலக்கிறது . பன்னீரண்டாண்டுவரை 
உள்ள குழந்தைகளுக்குப் 

மாத்திரம் உணவாகக் 
கொடுத்துப் பார்த்ததில் 

பார்த்ததில் அதிலுள்ள வெடியுப்புச் சத்தில் 
( nitrogen ) 4.4 % தான் நஷ்டமாகியது . ஆனால் , பெரியோர் 
களுக்குக் கொடுக்கப்பட்டபொழுது இது 11 % ஆக இருந்தது . 
சிறு குழந்தைகளுக்குச் சுண்ணாம்பு மிகுதியாகத் தேவைப்படு 
வதால் , பாலின் எல்லாச் சத்துக்களும் , முழுமையும் செரிக்கப் 
படுகின்றன . அவை உடலுட் கலக்கின்றன . பெரியவர்களுக்கு 
அவ்வளவு சுண்ணாம்பு தேவைப்படாதலால் , அதன் ஒரு பகுதி 
பாலின் கொழுப்புச் சத்துடன் கலந்து , கரையாத சோப்பின் 
வடிவில் இருந்து கொண்டு , பாலின் முழுப் பகுதியையும் உடலுட் 
கலப்பதற்கு இடையூறு செய்கிறது . ஆகையால் , குழந்தை 
களைப் போன்று பெரியவர்களுக்குப் பாலின் முழுப்பகுதியும் 
உடலுள் கலப்பதில்லை . 


பாலை 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


183 


பாலி 


பாலில் இரு நல்ல தன்மைகள் உள்ளன . இதைச் செரிப்ப 
தற்குக் குடலுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதில்லை . ஆகையால் , 
குடல் நோய்களிலும் பால் குடிக்கலாம் . பால் குடலில் ஏற்படும் 
அழுகும் தன்மையைக் (putrifactive process ) கட்டுப்படுத்து 
கிறது . 

சமன் செய்த உணவில் பால் மிகச் சிறந்த இடம் பெறுகிறது . 
ஏனெனில் , பால்தான் ஏறக்குறையத் தேவையான எல்லா 
உணவுச் சத்துக்களையும் கிட்டத்தட்ட போதிய அளவில் தன்ன 
கத்தே கொண்டுள்ள உணவாகும் . இதில் சிறிது குறைபாடும் 
உள்ளது . எனினும் , பிற உணவுப் பொருள்களைக் காட்டிலும் 
இது மிகுந்த சத்துள்ளதாகும் . 
பாலின் மூலம் முதல்தரப் புரதம் கிடைக்கிறது . 

அதன் 
கொழுப்பு எளிதில் செரிக்கப்படுறது . வைட்டமின்- B ம் , இதன் 
மூலம் கிடைக்கிறது . 
லுள்ள மாவுப்பொருளும் பயன் 
படுகிறது . பாலில் சுண்ணாம் 
பும் பாஸ்வரமும் இருக்கின் 
றன . ஆனால் , இரும்பு மிகவும் 
குறைவாக இருக்கிறது . இதில் 
வைட்டமின்- A , ரிபோப்ளே 

1 
வின் , வைட்டமின்- K ஆகி 
யவை மிகுதியாக உள்ளன . 

2 
வைட்டமின்- C ம் , D- ம் மிகக் 

3 
குறைவாக இருக்கின்றன . 

4 
படம் 13 , பாலிலுள்ள 

8 

5 
சத்துக்களின் அளவையும் , 
அவற்றில் செரிக்கப்படாமல் 
கழிவாகி வெளியேறு ம் 
அளவையும் காட்டுகிறது . 

படம் 17 
நோயுற்றிருக்கும் போது , சுமார் 100 கிராம் பாலில் 
பால் மிகவும் பயனுடையதாக 

உள்ள பல்வேறு சத்துக்களும் , 
இருக்கிறது . வேறு எப் பொரு 

அவற்றில் ஏற்படும் நஷ்டமும் 
ளும் தனியாக இவ்வளவுசிறப் 1. தண்ணீர் 87.6 சிராம் , 2. கொழுப்பு 

3 9 கிராம் , 3. புரதம் 2.5 கிராம் , 
புடையதாக இல்லை .. பால் 

4. சர்க்கரை 4.6 கிராம் , 5. உலோகச் 
திரவ வடிவில் இருப்பதால் , சத்து 0 7 கிராம் , 6. நஷ்டம் 0.2 

கிராம் , 7. நஷ்டம் 0 17 கிராம் , 8 . 
நோயாளிக்கு அதைக் குடிப் 

நஷ்டம் 0 3 கிராம் . 
பது சிரமமாக இல்லை . களைப் 
புற்ற நோயாளிக்கு இத் தன்மை மிகவும் பயனுள்ள தாகும் .. 
பாலை அளந்து கொடுக்க முடிவதால் , நோயாளிகளுக்குக் குறிப் 


6 


7 


பல 


184 


உணவும் ஊட்டமும் 


பிட்ட அளவு உணவு கொடுப்பதற்கு , இது ஏற்றதாக இருக் 
கிறது . 

இதனால் உணவுக் குறைவினாலோ , மிகுதியினாலோ 
உண்டாகும் தீங்கு நேரிடுவதில்லை . பாலில் போதிய அளவு 
தண்ணீரும் இருப்பதால் பால் குடிப்பதனால் , தாகமும் அடங்கு 
கிறது . அத்துடன் சத்தும் உஷ்ண அளவு எண்களும் கிடைக் 
கின்றன . பாலில் இத் தன்மை காய்ச்சல் உள்ளவர்களுக்குப் 
பெரிதும் பயன்படும் . இதைச் செரிப்பதற்குக் குடல் அதிக 
வேலை செய்ய வேண்டியதில்லை . இதை இரைப்பை , குடல் 
இவைகள் நோயுற்றிருக்கும்போது உட்கொள்ளலாம் . இவை 
களைத் தவிர , இறைச்சியிலிருப்பது போன்று , பாலில் நரம்பு 
களைத் தூண்டும் பொருள்கள் ஒன்றுமில்லை . 

சிலருக்குப் பால் குடிப்பதனால் மலச்சிக்கல் ஏற்படுவதாகக் 
கூறப்படுகிறது . மிகுதியாகப் பாலைக் குடித்து விட்டு , ஒரு வேலை 
யும் செய்யாமல் படுத்துக்கிடக்கும் நோயாளிகளிடையே தான் 
இது காணப்படும் . வேலையின்றிப் படுத்துக்கிடப்பது மலச்சிக்க 
லுக்குக் காரணமேயன்றிப் பால் குடிப்பது அன்று . ஏனெனில் , 
மிகுதியான திடப் பொருளை உண்ணாததனாலும் , ஒன்றும் செய் 
யாமல் படுத்திருப்பதனாலும் குடல் திறந்து வேலை செய்வதில் 
சிரமம் ஏற்படுகிறது . 

பாலினின்றும் செய்யப்படும் பொருள்கள் 
மோர்த் தெளிவு ( Whey ) : இது தயிரினின்று எடுக்கப்படும் 
திரவமாகும் . தயிரை நன்றாகக் கடைந்து , அதை ஒரு தூய 
துணியின் மூலம் வடிகட்டினால் வரும் திரவமே சிறந்த மோர்த் 
தெளிவாகும் . இதில் பலவகைச் சத்துப் பொருள்களும் அடியிற் 
கண்டவாறு உள்ளன . புரதம் 0.82 % , கொழுப்பு 0.24 % , மாவுப் 
பொருள் 4 65 % உலோகச்சத்து 0.65 % தண்ணீர் 93.64 % இதில் 
சத்து மிகவும் குறைவாகவே இருக்கிறது . இது குழந்தைகளுக்குத் 
துணை உணவாகக் கொடுக்கவே பயன்படுகிறது . மஞ்சள்காமாலை 
நோயாளிக்கும் இதைக் கொடுக்கலாம் . மலத்தைக் கழியச் 
செய்யும் தன்மையும் இதில் சிறிதுள்ளது . ஆகையால் , அசீர 
ணத்தின் போது இதை உட்கொள்வது நல்ல தன்று . 
மூலம் குறைந்த உஷ்ண அளவு எண்களே கிடைக்கின்றன . 
எனவே , இக் காலத்தில் இது மிகுதியாகப் பயன்படவில்லை . 

பாலாடை ( Cream ) : இதில் பாலின் கொழுப்புச் சத்துப் 
பெரிதும் உள்ளது . மேலும் , ஏறக்குறையப் பாலில் காணப்படும் 
விகிதத்தில் புரதமும் சர்க்கரையும் இதிலுள்ளன . 

இதில் 
தண்ணீர் குறைவாகவும் , கொழுப்பு மிகுதியாகவுமுள்ளன . 
இதிலுள்ள கொழுப்பின் அளவு இதைத் தயாரிக்கும் முறையைப் 
பொறுத்துள்ளது . இதன்மூலம் மிகு தியான உஷ்ண அளவு 


இதன் 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


1851 


எண்கள் கிடைக்கின்றன . இது எளிதில் செரிக்கப்படுகிறது . 
ஆகையால் , 

நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளது . 
ஆனால் , இதன் விலை மிகவும் கூடுதலாக இருப்பதால் இதைப் 
பயன்படுத்துவது இலாபமன்று . 
மோர் : தயிரை நன்றாகக் 

கடைந்து 

அதிலுள்ள 
வெண்ணெயை எடுத்துவிட்டபின் , எஞ்சியிருக்கும் திரவம் மோர் 
ஆகும் . இதில் பாலிலுள்ள அமிலம் ( lactic acid ) இருப்பதால் 
புளிப்பாக இருக்கிறது . இதில் 1 முதல் 3 சதவீதமே இவ்வமிலம் 
இருக்கிறது . மோரில் பல சத்துக்களும் கீழ்க்கண்டபடி இருக் 
கின்றன . 
புரதம் 2.3 % 

3.7 % வரை 
கொழுப்பு 0.4 % 

0.7 % 
மாவுப் பொருள் 3.7 % 

4.8 % 
90.8 % 

93.6 % 


முதல் 


2 , 


2 ) 


தண்ணீர் 


13 


மோர் எளிதில் செரிக்கப்படுகிறது . ஏனெனில் , இதில் 
கொழுப்புச் சத்து மிகவும் குறைவாக இருக்கிறது . இதன் மாவுப் 
பொருளும் மிகவும் சிறந்தது மோரில் சத்து மிகுதியாக 
உள்ளது . புரதத்தைப் பெறுவதற்கு இது ஒரு மலிவான சாதன 
மாகும் . பாலிலிருந்து கிடைக்கும் எல்லாப் புரதங்களும் இதில் 
கிடைக்கின்றன . ஒரு குவளை மோரின் மூலம் , இரண்டு அவுன்ஸ் 
ரொட்டியினால் கிடைக்கும் உஷ்ண அளவு எண்களைப் பெற 
முடியும் . மிகுதியாக மோர் குடிப்பதால் சிறு நீர் மிகுதியாக 
வெளியேறுகிறது , 

பாலாடைக்கட்டி ( Cheese ) ; இது பலவகைப்படும் . அவை 
எல்லாவற்றிலும் பொதுவாகக் கீழ்க்கண்ட தன்மைகள் காணப் 
படுகின்றன . இவற்றில் கேஸின் , கொழுப்பு , வைட்டமின்- A , 
சுண்ணாம்பு , பாஸ்வரம் , வைட்டமின்- B- ரிபோப்ளேவின் முதலி 
யவைகள் காணப்படுகின்றன . வெவ்வேறு வகைப் பாலாடைக் 
கட்டிகளில் இவற்றின் அளவுகள் வெவ்வேறாக இருக்கலாம் . 
பெரும்பாலும் இது பசுவின் பாலிலிருந்து செய்யப்படுகிறது . 
பாலிலுள்ள சத்துப் பொருள்களைப் பல நாட்கள் வரை , திடப் 
பொருளின் வடிவத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு இது 
ஒரு வழியாகப் பயன்படுகிறது . 

இதில் கொழுப்பு மிகுதியாக இருப்பதால் , இதைப் பெரிய 
பெரிய கட்டிகளாக விழுங்கினால் இரைப்பையில் இதன் சீரணம் 
நன்கு நடைபெறாது . இதை நன்றாக மென்று , அரைத்துச் 
சாப்பிடவேண்டும் , நன்றாகப் பொடி செய்தால் , இதை ஒன்பது 
மாதக் குழந்தைக்குக் கூடக் கொடுக்கலாம் . இது குடலுள் 


1 


186 


உணவும் ஊட்டமும் 


என 


உள்ளது . 


சென்றதும் நன்றாகச் செரிக்கப்படுகின்றது . இதன் புரதத்தில் 
90 % உடலுள் கலக்கிறது . 
பசு , 

எருமை இவற்றின் இறைச்சிகளைக்காட்டிலும் , 
பாலாடைக் கட்டியில் இருமடங்குச் சத்துள்ளது . சோதனை 
செய்து பார்த்ததில் 20 பவுண்டு பாலாடைக் கட்டியில் 100 
பவுண்டு எடையுள்ள ஒரு செம்மறியாட்டிலிருந்து கிடைக்கும் 
சத்துக் கிடைப்பதாக உணவுக் கலை விஞ்ஞானிகள் கண்டுள் 
ளார்கள் . சுண்ணாம்பையும் பாஸ்வரத்தையும் பெறுவதற்கு இது 
மிகவும் மேலான ஒரு வழியாகும் . ஒரு பவுண்டு பாலாடைக் 
கட்டியின் மூலம் 2000 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கக் கூடும் . 
இதன் விலையும் மாமிசத்தை விட மலிவானது . ஆகையால் , 
இதை நன்கு பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு ஏற்றதாகும் . 

மீன் : மீன்களில் புரதமும் , கொழுப்பும் தான் முக்கியமாக 
உள்ளன இவ்விரண்டின் அளவைக் கொண்டு , மீன்களை , 
மெலிந்த மீன் , பருத்த மீன் இருவகையாகப் 

பிரிக் 
கிறார்கள் . 
பருத்த மீன்களில் 

10 சதவீதத்திற்குமேல் கொழுப்பு 
இம் 
ம் மீன்கள் பலவகைப்படும் . 

அவையான : 
ப்ளோட்டேர்ஸ் , ஈல் , ஹொரிங் , ஹாலமன் , ஸ்ப்ராட் முதலியன . 
மெலிவான மீன்களில் ஒரு சதவீதமோ , அதையும்விடக் குறை 
வாகவோ கொழுப்பு காணப்படுகிறது . இவ்வகையைச் சேர்ந்த 
சில மீன்களாவன : காட் , ஹாட்டாக் , ஸ்டாக் முதலியன . 
இவ்விருவகைக்கும் இடைப்பட்ட பருமனுள்ள மீன்களும் உள . 
அவைகளில் கொழுப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது . சில 
மீன்களில் காணப்படும் சத்துப்பொருள்களின் அளவு கீழே தரப் 
பட்டுள்ளது : 

பச்சை மீனில் உள்ள சிறந்த சத்துப் பொருள்கள் 
மீன் இனம் புரதம் 

கொழுப்பு 

ஓர் அவுன்ஸ்மூலம் 
கிடைக்கும் உஷ்ண 

அளவு எண்கள் 
காட்மீன் 14 6 % 

17 
ஹெர்ரிங் 14.6 % 

40 
ஸாலமன் 

12.5 % 

50 
ஹாட்டாக் 

14 
ஈல் 

50 
வற்றை நீராவியிலோ , தண்ணீரிலோ சமைத்தால் , 
இவற்றின் சத்துப் பொருள்களில் மாறுதல் ஏற்படுகிறது . 
சமைத்த மீனின் மாமிசத்தில் காணப்படும் பல்வேறு பொருள் 
களின் அளவு அடியிற் கொடுக்கப்பட்டுள்ளது . 


01 % 
88 % 


14-7 % 
12 : 0 % 
8.7 % 


0.2 % 
1 : 51 % 


மீன் 


புரதம்%கொழுப்பு%சுண்ணாம்புஇரும்புபாஸ்வரம் உஷ்ணஅளவுஎண் 

மிலிகிராம்மிலி 

மிலிகிராம்மிலிகிராம்கள்ஓர்அவுன்ஸில் 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


காட்மீன் 
( 
நீராவியில் 
) சமைத்தது18.0 


0.9 


14-6 


0.5 


242 


23 


ஹெர்சிங் (சூட்டிலா கியது 
) 


169 


12.9 


58.2 


1.6 


326 


54 


ஸாலமன் (நீராவியி 


லானது 
) 


19.1 


13.0 


28.9 


0.8 


302 


57 


ஹாட்டாக் (நீராவியி 


லானது 
) 


22.0 


54-6 


0.7 


234 


28 


ஈல் 
( 
சமைத் 

தது) 


11.0 


18.1 


41.7 


1.2 


137 


60 


187 


188 


உணவும் ஊட்டமும் 


மீன்களைப்பற்றிய கீழ்க்கண்ட செய்திகள் நினைவில் வைக்கத் 
தக்கனவாகும் : ( 1 ) எலும்பு , தோல் முதலியவற்றின் மூலமாக 
அவற்றில் மிகுதியான நஷ்டமேற்படுகிறது . 

( 2 ) மீன்களில் முக்கியமாக , மெலிந்த மீன்களில் 
தண்ணீர்ச் சத்து மிகுதியாக உள்ளது . 

( 3 ) மீன்களில் மிகுதியாகக் காணப்படும் ‘ ஜிலாடின் 
பகுதி அவைகளைக் கொதிக்க வைத்துச் சமைக்கும்போது நஷ்ட 
மாகிறது . 

( 4 ) பருமனான மீன்களைத் தவிரப் பிற மீன்களின் மூலம் 
மிகவும் குறைவான உஷ்ண அளவு எண்களே கிடைக்கின்றன . 

( 5 ) மீன்களை உட்கொள்வதால் புரதம் கிடைக்கக்கூடும் . 

( 6 ) இவற்றின் மூலம் பாஸ்வரம் மிகுதியாகக் கிடைக்கிறது . 
ஆனால் , மீன்களின் எலும்புகள் உண்ணப்படாவிடில் , சுண்ணாம் 
புச் சத்து மிகவும் குறைவாகவே கிடைக்கும் . 

( 7 ) பருமனான மீன்களை உண்ணுவதால் வைட்டமின்- A 
யும் D- யும் போதிய அளவில் கிடைக்கக்கூடும் . 


மீன் உணவின் செரிப்புத் தன்மை : வெள்ளை மீன் அல்லது 
மெலிவான மீன் பருமனான மீன்களை விட எளிதில் செரிக்கப்படு 
கிறது . இதில் நரம்பு இழைகள் ( nerve fibres ) மிகவும் சிறியன 
வாக உள்ளன . இவைகளைச் சமைக்கும்போது விரைவில் பல 
துண்டுகளாகின்றன . இக்காரணத்தால் இவைகளைச் 
குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்த கிழவர்களுக்குங்கூடக் 
கொடுக்கலாம் . இதற்கு மாறாகக் காட்மீன் எளிதில் சீரணமாவ 


சிறு 


தில்லை . 


புதிய சூடுபடுத்தப்பட்ட மீன்கள் குடலில் நன்றாகச் செரிக் 
கப்பட்டு உடலுடன் கலக்கின்றன . அவற்றின் மொத்தப் 
பொருளில் 95 % ம் , புரதத்தில் 97 % ம் , கொழுப்பில் 90 % இரத் 
தத்துடன் கலக்கின்றன . உப்பிட்டு உலர்த்தப்பட்ட மீன்கள் 
இவ்வளவு நன்றாக உடலுடன் கலப்பதில்லை . 

முன்னர் கூறப்பட்டதுபோல , எலும்புகள் மூலம் மீனின் 
மிகுதியான பகுதி பயனற்றுவிடுகிறது . எனவே , பொருளாதாரக் 
கருத்துடன் நோக்கின் , எல்லா வகை மீன்களும் பயனுள்ள வை 
யெனக் கூறமுடியாது . 

பொதுவாகப் பருமனான மீன்கள் மலி 
வாகக் கிடைக்கின்றன . 

அவைகள் 

சத்துள்ளவையாகவும் 
இலாபமானவையாகவும் கருதப்படுகின்றன . இதற்கடுத்தாற் 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


189 


போன்று உப்பிட்ட வெள்ளை மீன்களை இலாபமுள்ளவையெனக் 
கொள்ளலாம் . 

ஒரு சாதாரண ஹெர்ரிங் மீனில் சுமார் 15 
கிராம் வரை புரதமும் , 5-10 கிராம் வரை கொழுப்பும் கிடைக் 
கின்றன . மக்கள் இகழ்ச்சியுடன் கருதும் ப்ளோட்டர் என்ற 
மீனில் அதிகச் சத்து இருப்பதாகக் கூறப்படுகிறது . 

மாமிசம் : மாமிசம் மிகவும் மெல்லிய இழைகளாலானது . 
இவ்விழைகள் வெவ்வேறு உயிரினங்களில் வெவ்வேறு விதமாகக் 
காணப்படுகின்றன . சிறிய இழைகளையுடைய மாமிசம் எளிதில் 
செரிக்கப்படுகிறது . அத்தகைய மாமிசம் மென்மையாகவுமிருக் 
கிறது . இம் மாமிச இழைகளுக்கிடையில் ஒருவகைப் புரதமிருக் 
கிறது . இதை “ இலாஸ்டின் ( elastin ) என்று கூறுகிறார்கள் . 
இவ்விழைகளைச் சேர்க்கும் திசுக்கள் முக்கியமாகக் கோலேஜன் 
( Collagen ) ஒன்ற பொருளாலானது . கொதிக்க வைக்கப் 
பட்டதும் இதிலிருந்து ‘ ஜிலாடின் வெளிப்படுகிறது . விலங்குகள் 
உருவத்தில் பெரியதாக இருப்பதற்கும் , மிகுதியான வேலை செய் 
வதற்கும் ஏற்றபடி அவற்றின் மாமிசத் திசுக்களும் கடினமாக 
இருக்கின்றன . மாமிச இழைகளின் சுவர்களும் இதற்கேற்றபடித் 
தடிப்பாக உள்ளன . 


கிறது . 


இழைகளை இணைக்கும் திசுக்களில் , இழைகளுக்கிடையில் 
கொழுப்பு இருக்கிறது . இது வெவ்வேறு அளவுகளில் காணப்படு 
கிறது . சில சமயங்களில் இது சிறிதும் காணப்படுவது இல்லை . 
வாத்துப்போன்ற நீந்தும் பறவைகளிடத்தும் , பன்றி இறைச்சி 
முதலியவற்றிலும் இது மிகுதியாகக் காணப்படுகிறது . மிகுந்த 
கொழுப்பு இருப்பதால் மாமிசத்தின் சீரணமாகும் தன்மை குறை 

ஏனெனில் அது மாமிச இழைகளைச் சூழ்ந்துகொண்டு , 
அவைகள் மீது சீரண நீர்கள் தங்கள் வேலைகளைச் செய்யவொட் 
டாமல் தடுக்கிறது . இதனால்தான் பன்றியிறைச்சி , வாத்து 
இறைச்சி முதலியவை நன்கு செரிக்கப்படுவதில்லை . 

மாமிச இழைகளுக்குள் தசை நீர் இருக்கிறது . இதில் 
புரதங்கள் , உப்புகள் ஆகியவைகளின் கரைசல் இருக்கிறது . 
உயிரினங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு சிறியனவாக இருக்கின்ற 
னவோ , அவ்வளவுக்கவ்வளவு , அவைகளின் மாமிசத்தில் நீரும் 
அதிகமாகக் காணப்படுகிறது . அவற்றின் சத்தும் அவ்வளவுக் 
கவ்வளவு குறைவாகவே உள்ளது . 
மாமிசத்தின் இரசாயன அமைப்பு , உயிரினத்தின் வகை , 

, 
அதன் உடலமைப்பு முதலியவற்றிற்குத் தக்கபடி வேறுபடு 
கிறது . சாதாரண மாமிசத்தில் , எலும்பு முதலிய உண்ணப் 


| 


190 


உணவும் சட்டமும் 


படாத பொருள்களின் வழியாகச் சுமார் 17 % இழப்பு ஏற்படு 
கிறது . மீதியுள்ள உண்ணப்படும் மாமிசத்தில் காணப்படும் 
பொருள்களின் விகிதம் அடியிற்கண்டபடி உள்ளது : 


நுண்ணறைகளுக்குள்ளிருக்கும் புரதம் 
கோலேஜன் முதலியன . 
கொழுப்பு 
உலோகச் சத்து 
மாமிச சாரம் (fat extractives ) 


16.1 % 
2.4 % 
30 % 


0.7 % 
0.8 % 
75 % 


தண்ணீர் 


சில உயிரினங்களின் மாமிச அமைப்பு அடியிற் கொடுக்கப் 
பட்டுள்ளது 
வகை புரதம் 

கொழுப்பு உலோகச்சத்து தண்ணீர் 
% % % 

% 
மெலிந்த மாட் 
டின் மாமிசம் 20 

1.5 

1.3 

76.5 
மெலிந்த வெள் 
ளாட்டின் 
மாமிசம் 18 

5.7 

1.3 

75 
சாதாரண 14-5 195 

0.5 

65.2 
மிகவும் 
பருத்த 10-2 43.2 

0.5 

45 
சாதாரண 
மான பன்றி ,, 12.3 26 • 2 

05 

6019 
மிகவும் பருத்த 
பன்றி மாமிசம் 9.7 45.5 

0.04 44.4 
மானின் 
மாமிசம் 19.7 

1.9 

1.1 

75-7 
பருத்த முயலின் 
மாமிசம் 21-4 

9.7 

1.1 

66.8 
புறாவின் 
மாமிசம் 22.1 

1.0 

1.0 

75.1 
வாத்தின் , 15.9 45.5 

0.4 

88 


மேலே குறித்த புள்ளி விவரங்கள் பொதுவாகச் சராசரி 
யளவில் கெடுக்கப்பட்டனவாகும் . இவற்றில் வேறுபாடு ஏற்பட 
லாம் . 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


191 


மாமிசத்தைச் சமைப்பதால் அதன் இழைகள் துவண்டுவிடு 
கின்றன . அவற்றின் திசுக்கள் , ஜிலாட்டினாக மாறுகின்றன 
கொழுப்பின் சிறிதளவும் குறைகிறது . மாமிசத்திலிருக்கும் 
தண்ணீரும் குறைகிறது . இம் மாறுதல்கள் மிகவும் முக்கிய 

இதனால் சமைக்கப்பட்ட மாமிசத்தின் ஊட்டத் 
தன்மை மிகுதியாகிறது . இதற்கு மாறாகக் காய்கறிகளைச் 
சமைக்கும்போது அவற்றில் தண்ணீர் மிகுதியாகிவிடுவதால் , 
அவற்றின் ஊட்டத் தன்மை குறைகிறது . 


மானவை . 


மாமிசத்தின் சீரணமாகும் தன்மையும் , அது உடலுட் 
கலத்தலும் : இரைப்பையில் மாமிசம் சிறிதளவு செரிக்கப்படு 
கிறது . அதன் புரதம் , மேட்டாப் புரோட்டீன் ( metaprotein ) , 
அலுமோஸ் ( alumose ) என்பவைகளாக மாறுகிறது . இதனால் 
இதன் மீதிச் சீரணமும் எளிதில் நடைபெறுகிறது . திடப் 
பொருள்களில் , மாமிசம் எளிதில் செரிக்கப்படுவதாகக் கருதப்படு 
கிறது . இது சீரணமாகும் பொழுது முதன் முதலில் அதன் 
இழைகள் 

விம்மி மென்மையாகின்றன . அவைகளின் நிறம் 
சாம்பல் கலந்த பசுமையாக மாறுகிறது . பிறகு மாமிசம் குழம்பு 
போல் ஆகிறது . 


பச்சை மாமிசம் , சிறிது சமைக்கப்பட்ட மாமிசத்தைவிட 
விரைவில் சீரணமாவதாகவும் , மிகுந்த நேரம் சமைக்கப்பட்ட 
மாமிசம் , மிகவும் சிரமத்துடன் சீரணமாவதாகவும் பொதுவாகக் 
கருதப்படுகிறது . ( கோழி முட்டையின் வெள்ளைக் கருவை , 
நீர்த்த உலோக அமிலங்கள் ( Dilute mineral acids ) அல்லது 
காரப்பொருள்களுடன் ( alkalies ) சேர்த்துச் சூடாக்கினால் , 
அதில் பல மாறுதல் ஏற்படுகின்றன . அதிலிருந்து , புரதங்கள் 
கலந்த பலவகைப் பொருள்கள் வெளிப்படுகின்றன . இவற்றில் 
அல்புமோ ஸும் ஒன்றாகும் . மாமிசத்தின் புர தங்களின்மீது சீரண 
நீர்கள் தங்கள் வேலையைச் செய்யும் பொழுது அவற்றின்றும் 
அலுமோஸ் உண்டாகிறது . 


[ மேட்டாப் புரோட்டீன் : இது அமிலம் , காரம் இவற்றின் 
செயற்பாடுகளால் , புரதத்தினின்றும் உண்டாகிறது . இதன் 
மூலக் கூறுகள் ( molecules ) புரதத்தினின்றும் வேறுபடுகிறது . 
இவைகள் புரதங்கள் , வலுக்குறைவான அமிலங்கள் , காரங்கள் 
ஆகியவைகளிலும் கரைகின்றன ) . 


மாமிசம் மிகவும் நன்றாக உடலுட் கலக்கிறது . இதில் 5 % 
உலோகச் சத்துக்கள் தாம் இரத்தத்துடன் சேருவதில்லை என்று 
அறிஞர்கள் கூறுகிறார்கள் . எஞ்சியுள்ளவைகள் முழுவதும் 


192 


உணவும் ஊட்டமும் 


உடலுட் கலக்கின்றன . எனவே , சில குடல் நோய்க்காரர் 
களுக்கு இது சிறந்ததாகக் கருதப்படுகிறது . 


அதைக் 


மாமிசத்தின் மூலம் , சிறப்பாகப் புரதம் கிடைக்கிறது . அது 
விரைவில் சீரணமாகிறது . அது உடலுடன் நன்றாக ஒன்றுகிறது . 
உஷ்ண அளவு எண்களையும் அது விரைவில் அளிக்கிறது . இக் 
காரணங்களால் 

குளிர்காலத்திலுண்பது நன்மை 
பயக்கும் . ஆனால் , கோடையில் அதைக் குறைவாகப் பயன் 
படுத்துவதே நல்லது . மாமிசத்தை மட்டும் தின்றுகொண்டு 
மக்கள் உயிர்வாழ முடியும் . துருவப் பகுதிகளில் வாழும் மக்கள் , 
ஆண்டு முழுவதும் மாமிசத்தையே உண்டு வாழ்கிறார்கள் 
என்பது ஈண்டு நோக்கத்தக்கதாகும் . 


மாமிச 


உணவு , நரம்புகளைத் தூண்டி விடுகிறதென்றும் , 
மிருகத் தன்மையை உண்டாக்குகிறதென்றும் சிலர் கருது 
கிறார்கள் . இரத்த அழுத்தம் , மலச்சிக்கல் , குடலில் அழுகல் 
முதலியவற்றையும் உண்டாக்குவதாக இவர்கள் நினைக்கிறார்கள் . 
ஆனால் , உணவு விஞ்ஞானக் கலைஞர்கள் , ‘ இக் கூற்றுக்கு ஒரு 
வித ஆதராமுமில்லை என்கிறார்கள் . 


மாமிசத்தை மட்டுமே உண்டு மனிதன் உயிர் வாழ முடியும் 
என்றாலும் , அவ்வாறு உண்டால் , உடலுக்குத் தேவையான 
திறனைப் பெறுவதற்கு அதிக அளவில் உண்ணவேண்டியிருப்ப 
தால் , அது மிகுந்த நன்மை பயப்பதன்று . 

இனி , உயிரினங்களின் பல்வேறு உறுப்புகளிலுள்ள மாமி 
சத்தின் ஊட்டத் தன்மையைப்பற்றிப் பார்ப்போம் : பொது 
வாக , மிருகங்களின் காற்றுப்பைகள் , மூளை , சிறுநீரகங்கள் , 
கல்லீரல் , இரைப்பை முதலியவைகளை மக்கள் உண்கிறார்கள் . 
இவற்றில் ஊட்டத்தன்மை 

நன்றாக உள்ளது . இவற்றின் 
விலையும் , பொதுவாகக் குறைவாகவேயுள்ளது . இவற்றில் 
புரதத்துடன் , வைட்டமின்களும் , இரும்புச் சத்தும் உள்ளன . 
கல்லீரலில் வைட்டமின் A ம் , B ம் கூட்டும் ( B- complex ) மிகுதியாக 
இருக்கின்றன . இரும்பும் , உடம்பிற்குக் கிடைக்கும் தன்மையி 
லிருக்கிறது . மற்ற உறுப்புகளில் வைட்ட மின்- B மிகுதியாக 


உள்ளது . 


இரத்தம் குறைந்துவிட்டால் , நோய் ஏற்பட்டுச் சாவுடன் 
போராட நேரிடுவதால் , இரத்தத்தை , ஊட்டம் தரும் . ஒரு 
பொருளாகச் சிலர் எண்ணலாம் . ஆனால் , இது தவறாகும் . 
ஏனெனில் , இரத்தம் ஓர் ஓடம் போன்று ஊட்டப் பொருள்களை , 


| 


புரதம் மிகுந்த பொருள்கள் 


193 


உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்கிறது . 
எனவே , இரத்தத்தை உண்பதால் உடலுக்கு நன்மை ஏற்படுவ 
தில்லை . 


மிருகங்களின் இரைப்பை , குடல் , மூளை ஆகியவை மிக 
நன்றாகச் செரிக்கப்படுகின்றன . மூளையில் , பாஸ்வரம் மிகுதி 
யாகக் காணப்படுகிறது . இது , மற்ற உறுப்புகளை விட மிகவும் 
விரைவில் செரிக்கப்படுகிறது . ஆனால் , இது முற்றும் உடலுடன் 
கலப்பதில்லை ; 57 % தான் உடலுட் கலக்கிறது . 


ஊறுகாய் போடுதல் , வற்றலாக்குதல் , 

டின்களின் 
அடைத்தல் முதலியவைகள் மூலம் மாமிசத்தையும் பல நாட்கள் 
வரை , கெடாமல் வைத்திருக்க முடியும் . 


மாமிசக் குழம்பு ( Soup ) : மாட்டு மாமிச சாரம் , மாமிச 
ரஸம் , அதனாலான தேநீர் இவைகளைப்பற்றிய சில முக்கியச் 
செய்திகள் கீழே தரப்படுகின்றன : 


( 1 ) மாமிச சாரத்தில் , ஊட்டச்சத்து மிகுதியாக இல்லை . 

அதன் மூலம் , உஷ்ண அளவு எண்களும் , அதிகம் 
கிடைப்பதில்லை . எனவே , இது நல்ல உணவில்லை . 


( 2 ) இப் பொருள்கள் இருதயத்தைத் தூண்டுவதில்லை . 


மிகுந்த 


( 3 ) இவைகள் சீரணத்தை விரைவுபடுத்துகின்றன . 

சீரண நீர்களை மிகுதியாக உண்டாக்கி , இவைகள் , 
சாப்பிடுவதற்கு 

விருப்பத்தையும் 
சுவையையும் தருகின்றன . ஆகையால் , சீரணிக்கும் 
திறன் குறைவாக இருக்கும் போது , இவற்றைப் பிற 

உணவுப் பொருள்களுடன் சேர்த்து உண்ணலாம் . 
( 4 ) இவைகளை மிகுந்த அளவில் உண்பதால் வயிற்றுப் 

போக்கு உண்டாகலாம் . 
( 5 ) இவைகளில் மிகவும் குறைந்த அளவிலேயே புரதம் 

இருக்கிறது . 


( 6 ) பொதுவாக , மாட்டு மாமிச ரஸத் தேநீரில் , உயர்ந்த 

அளவாக 2 % புரதம் இருக்கிறது . இத் தேநீரில் , 
சீரண சக்தி அதிகரிக்கக்கூடும் . 


13 


14. உலோகச்சத்துக்கள் , வைட்டமின் 

A , C , ஆகியவற்றிற்காக 
உண்ணப்படும்- உணவு 


காய்கறிகளையும் , பழங்களையும் , மிகுதியாக உண்பதால் , 
உலோகச்சத்தும் , வைட்டமின்களும் மிகுதியாகக் கிடைக்கக் 
கூடுமென்று பொதுவாகப் பலரும் கருதுகிறார்கள் . ஆனால் , 
சுண்ணாம்பும் , பாஸ்வரமும் , காய்கறிகளையும் , பழங்களையும் 
உண்பதைவிடப் பால் , பாலாடைக்கட்டி , மீன் ஆகியவற்றை 
உண்பதாலேயே அதிகமாகக் 

கிடைக்கின்றன வென்பதை 
நினைவில் வைத்திருப்பது நன்று . இம் மாதிரியே , முட்டை , 
கல்லீரல் ஆகியவற்றின் மூலம் , அதிகமான இரும்புச் சத்துக் 
கிடைக்கிறது . வெண்ணெய் , முட்டை , பருத்த மீன் , கல்லீரல் , 
பால் ஆகியவற்றில் வைட்டமின்- A மிகுதியாக உள்ளது . 
வைட்டமின்- C யைப் பெறச் சிறு கொட்டைப் பருப்புகள் ( nuts ) 
சிறந்த உணவாகும் , பொதுவாகப் பழங்களின் மூலம் வைட்ட 
மின்- C கிடைக்கிறது . மஞ்சள் நிறப் பழங்களில் வைட்டமின்- A 
யும் C யும் கிடைக்கின்றன . இவற்றில் இரும்புச் சத்தும் , 
உடலுக்கு எளிதில் கிடைக்கும் வடிவிலுள்ளது . முட்டைக் 
கோசு போன்ற காய்கறிகளில் சிறிதளவு சுண்ணாம்பும் கிடைக் 


கிறது . 


பழங்கள் : பழங்களில் தாவரங்களின் விதை இருக்கிறது . 
அவ் விதையைத் தொலைவில் எடுத்துச் செல்ல , மற்றவர்களுக்கு 
ஆசை காட்ட , அதைச் சுற்றிலும் சதைப்பற்றுள்ளது . இதன் 
இனிப்பு , அப்பழத்தைத் தின்ன உயிரினங்களை இழுக்கிறது . 
பழத்தைத் தின்று விட்டு , விதைகளையோ . கொட்டைகளையோ 
அப்பால் வீசி எறிந்து விடுவதால் , விதை பரவிச் செடி வளர 
வாய்ப்பு ஏற்படுகிறது . பெரும்பாலும் புதிய பழத்தில் பல்வேறு 
பொருள்கள் அடியிற்கண்டபடி அமைந்துள்ளன : புரதம் 0.5 % ; 
கொழுப்பு 05 % ; மாவுப் பொருள் 5 , -101 % ஸெல்லுலோஸ் 
21 % ; உலோகச்சத்து 0.5 % நீர் 85-90 % . 
சில பழங்களிலுள்ள பல்வேறு சத்துக்களின் 

அளவை 
அடியிற்கண்ட படங்களின் மூலம் புரிந்து கொள்ளலாம் : 


உலோகச்சத்துக்கள் ..... உணவு 


195 


1 


- 2 


( உண்ணத் தகுந்த பகுதியில் 
1. ஸெல்லுலோஸ் 0.4 % 
2. நீர் 86.5 % 
3. புரதம் 0.57 % 
4. கொழுப்பு 0.04 % 
5 . உலோகச் சத்து 0.49 % 
6. மாவுப் பொருள் 12.0 % 


3 


-- 4 


5 


6 


படம் 18 


1 


தக்காளிப் பழம் 
1. தண்ணீர் 9652 % 
2. மாவுப் பொருள் 3.9 % 
3. கொழுப்பு 0.08 % 
4. புரதம் 162 % 
5. உலோகச் சத்து 0.48 % 


2 


3 


-4 


5 


படம் 19 


மாதுளை 
1. நீர் 78.0 % 
2. மாவுப் பொருள் 14 : 56 % 
3. புரதம் 1.63 % 
4 . உலோகச் சத்து 0.67 % 
5. கொழுப்பு 0 04 % 


2 


- 


3 
4 


படம் 20 


196 


உணவும் ஊட்டமும் 


1 


மாம்பழம் 
1. நீர் 86.14 % 
2. மாவுப் பொருள் 11 04 % 
3. புரதம் 0.64 % 
4 . உலோகச் சத்து 0.32 % 
5. கொழுப்பு 0.07 % 
6. ஸெல்லுலோஸ் 1-14 % 


2 


4 


5 


படம் 21 


1 


2 


3 

4 


5 


படம் 22 


வாழைப்பழம் 
1. தண்ணீர் 73.35 % 2. மாவுப் பொருள் 25.79 % 
3. புரதம் 1 8 % 

4. உலோகச் சத்து 0.72 % 
5. கொழுப்பு 0.08 % 


1 


ஆரஞ்சு 
1. நீர் 87.84 % 
2. மாவுப் பொருள் 10-56 % 
3. புரதம் 0.85 % 
4. உலோகச் சத்து 0.48 % 
5. கொழுப்பு 0.32 % 


2 


3 


5 


படம் 23 


உலோகச்சத்துக்கள் ...... உணவு 


197 


இப் படங்களிலிருந்து , பழங்களில் தண்ணீருக்கு அடுத்தாற் 
போன்று , மாவுப் பொருளே மிகுதியாகவுள்ள தென்பது தெரிய 
வரும் . அதுவும் , 

அதுவும் , பெரும்பாலும் சர்க்கரையின் வடிவிலேயே 
இருக்கிறது . பழுத்த சில பழங்களில் மாவுச் சத்து ( starch ) 
காணப்படுகிறது . இவற்றிலுள்ள சர்க்கரை , பழச்சர்க்கரை 
(fructose ) , க்ளூகோஸ் ( glucose ) ஆகியவற்றின் வடிவிலுள்ளது . 
ஆப்பிளிலும் பேரிக்காயிலும் , க்ளூகோஸைக்காட்டிலும் , பழச் 
சர்க்கரை மிகுதியாகவுள்ளது . ஆனால் , பெரிய கொட்டைகள் 
உள்ள , மாம்பழம் போன்ற பழங்களில் க்ளூகோஸ் முக்கியமாக 


உள்ளது . 


பழங்களில் , உலோகச் சத்துக்களில் பொட்டாசியம் , 
பலவித அமிலங்களுடன் கலந்திருக்கிறது . பழம் பழுக்கப் 
பழுக்க , அதிலுள்ள இவ் வமிலங்கள் குறைந்துகொண்டே 
வருகின்றன . சரக்கரையின் அளவு கூடிக்கொண்டே வருகிறது . 
இதனால்தான் , காயைவிடப் பழம் இனிப்பாக இருக்கிறது . 


பழங்களைச் சமைப்பதால் , அவற்றின் இழைகள் மென்மை 
யாகின்றன . அவை எளிதில் 

சீரணமாகின்றன . ஆனால் , 
அவைகளின் ஊட்டச் சத்துக் குறைகிறது . 

சில எடுத்துக் 
காட்டுகள் ஈண்டுக் கொடுக்கப்பட்டுள்ளன 


பேரிக்காய் சமைக்காதபோது 


10 • 1 % மாவுப்பொருள் 


ஒருமுறை கொதிக்க 

வைத்தால் 
இருமுறை 
பீச் ( Beach ) சமைக்காதபோது 

ஒருமுறை கொதித்தபின் 
ஆப்பிள் 

சமைக்காதபோது 
ஒருமுறை கொதித்தபின் 


6 : 6 % 
5.9 % 
9.5 % 
1.8 % 
11.7 % 
7.3 % 
6.1 % 


2 ) 


33 


33 


ரு 


பழங்களைக் கொதிக்க வைத்தபின் , அந்த நீரைக் கொட் 
டாமல் பயன்படுத்தினால் , இம் மாதிரியான நஷ்டம் அதிகம் 
ஏற்படுவதில்லை . 


பழங்கள் சீரணமாவது , அவற்றின் வகை , பழுத்திருக்கும் 
தன்மை ஆகியவற்றைப் பொறுத்துள்ளது . அவைகளை இரு பிரி 
வாகப் பிரிக்கலாம் . அவையாவன : ( 1 ) சுவையின் பொருட்டு 


198 


உணவும் ஊட்டமும் 


உண்ணப்படும் பழங்கள் . ( 2 ) ஊட்டத்திற்காக உண்ணப்படும் 
பழங்கள் . இவற்றுள் , முதற்பிரிவில் , 20 % ஐ விடக் குறைவான 
திடப்பொருள் உள்ள பழங்களைச் சேர்க்கலாம் . இரண்டாவது 
பிரிவில் இதைவிடக் கூடுதலான திடப்பொருள் உள்ள பழங்களைச் 
சேர்க்கலாம் . 


முதல்வகைப் பழங்களில் , சர்க்கரை , குறைந்த அளவிலிருக் 
கிறது . இவற்றில் பொதுவாக , வைட்டமின் B யுமுள்ளது . சில 
பழங்களில் வைட்டமின்- C யுமிருக்கிறது . இவைகளில் தண்ணீர் 
மிகுதியாக இருப்பதால் , இவைகளைக் கோடை நாட்களில் 
உண்பது நல்லதாகும் . ஆப்பிள் , எலுமிச்சை , மாம்பழம் , 
தர்பூஜா , பப்பாளி , தக்காளி முதலிய பழங்கள் இவ்வகையைச் 
சேர்ந்தகையாகும் . 


ஒரு பெரிய 


இரண்டாவது 

வகையைச் சேர்ந்த பழங்களின் மூலம் , 
உஷ்ண அளவு எண்கள் மிகுதியாகக் கிடைக்கின்றன . இப் 
பிரிவில் வாழைப்பழம் மிகவும் சிறந்ததாகும் . 
வாழைப்பழம் சுமார் 150 கிராம் எடையுள்ளது . இதில் சாப்பிடத் 
தக்க பொருள் சுமார் 60 % இருக்கிறது . இதில் மாவுப் பொருள் 
மிகுதியாகவும் , சிறிதளவு வைட்டமின் - C யும் இருக்கின்றன . 
இதில் 100 கிராமுக்கு 15 மிலிகிராம் வைட்டமின்- C ( அஸ்கார்பிக் 
அமிலம் ) கிடைக்கிறது . வைட்டமின் B 14-30 சர்வதேச 
அடிப்படையளவுகள் வரை உள்ளன . வைட்டமின் A 250-340 
சர்வதேச அடிப்படையளவுகள்வரை இருக்கிறது . உருளைக் 
கிழங்கைப்போன்று , அதே அளவு உஷ்ண அளவு எண்களை 
வாழைப்பழம் கொடுக்கிறது . ஆனால் , உருளைக்கிழங்கில் 
மாவுப் பொருள் , மாவுச்சத்தின் ( starch ) வடிவத்திலிருக்கிறது . 
பழுத்த வாழைப் பழத்தில் மாவுப்பொருள் , கரும்புச் சர்க்கரை 
( sucrose ) வடிவிலும் , மாறிய சர்க்கரை ( invertsugar ) வடிவிலும் 
இருக்கிறது . 


வாழைக்காயில் , மாவுப்பொருள் பெரும்பாலும் மாவுச் 
சத்தின் (starch ) வடிவிலிருக்கிறது . அது நன்றாகப் பழுக்கும் 
போது , அதனுடைய தோல் மஞ்சளாக மாறுகிறது . அதன் மீது 
தவிட்டு நிறப் புள்ளிகள் உண்டாகின்றன . அச் சமயம் , மாவுச் 
சத்து ( starch ) , கரும்புச் சர்க்கரை , க்ளூகோஸ் முதலியவை 
களாக மாறுகிறது . 


மற்றப் பழங்களுடன் ஒப்பிட்டுப் 

பார்க்கும்பொழுது , 
வாழைப்பழம் மலிவாகத் தோன்றுகிறது . 

எனவே , 


உலோகச்சத்துக்கள் ....... உணவு 


199 


சிறு 


ஏழைகளும் இதை வாங்கித் தின்று 

வாங்கித் தின்று பயனடைய முடியும் . 
அமெரிக்காவில் , குழந்தைகள் மருத்துவ விடுதிகளில் , 
குழந்தைகளுக்கு , மூன்றாவது 

மாதத்தில் , 
வாழைப்பழத்தை , முதன் முதல் கொடுக்கும் திடப்பொருளாகப் 
பயன்படுத்துகிறார்கள் . அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் , 
குழந்தைகளின் எடையைக்கூடச் செய்வதற்கு , இப்பழத்தையே 
கொடுக்கிறார்கள் . இங்கிலாந்து , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , 
ஜெர்மனி , கனடா முதலிய நாடுகளில் , வயிற்றுப்போக்குள்ள 
குழந்தைகளுக்கு , இப் பழத்தையே கொடுத்து , அந் நோயைப் 
போக்குகின்றனர் . இத்தகைய சமயங்களில் மிகவும் நன்றாகப் 
பழுத்த பழங்களையே கொடுக்க வேண்டும் . வாழைக்காய்களை 
உலர்த்தி , அவற்றினின்றும் மாவைத் தயாரிக்கின்றனர் . அதில் 
பல சத்துக்களும அடியிற்கண்டவாறு இருக்கின்றன : புரதம் 
4 % ; கொழுப்பு 0.5 % ; மாவுப்பொருள் 80 % . உலோகச்சத்து 
2.5 % ; நீர் 13 % . இந்தியாவில் இக் காய் மிகுதியாகக் கிடைக் 
கிறது . ஆகையால் , ஏழை மக்கள் இதை நன்கு பயன்படுத்தி 
நன்மையடையலாம் . மாம்பழம் , பலாப்பழம் , கொய்யா ஆகி 
யவை கோடையில் மிகுதியாகக் கிடைக்கின்றன . நன்றாகப் 
பழுத்த இப் பழங்கள் நல்ல சுவை உள்ளனவாக இருக்கின்றன . 

வைகள் மூலமாக உஷ்ண அளவு எண்களும் போதிய அளவு 
கிடைக்கின்றன . ஆயினும் , இவை வாழைப்பழம் போன்று , 
அவ்வளவு எளிதில் சீரணமாவதில்லை . வாழைப்பழங்களைக் 
குழந்தைகளுக்குக்கூடக் கொடுக்கலாம் . ஆனால் , இப் பழங்களை 
அவ்வாறு பயன்படுத்தமுடியாது . 


சில 
முக்கியப் 
பழங்களிலுள்ள 
சத்துப் 
பொருள்களின் 
அளவு 
அடியில் 
தரப்பட்டுள்ளது 
: 


200 


100 
கிராமில் 
கிடைக்கும் 

அளவு 
( 
கிராமில் 
) 


வைட்டமின்கள்100கிரா 
100 
கிராமில்கிடைப்பது 
மில்கிடைக்கும்அளவு (மிலிகிராமில்) 
சர்வதேச 
அடிப்படை 

அளவில் 


குறிப்பு 


பழங்களின் பெயர் 


பாஸ்வரம் 


A 


B 


C 


அன்னா 


0 5 


0.04 


12 5 


50 


12:2 


042 


78 


166 


2.5 


208 


கொய்யா 


1-4610.19 


14-5 


38 


7.3 
| 
06 


400 


100 


*.. 


900 


மாதுளை 


1-63 


0.04 


14:5 


65 


9.0027 


66.0 


60 


மாம்பழம் 


1 86 


0.01 


178 


80 


2.8|046 


22 


540 


40 


வாழைப்பழம் பெரியது 


1.1 


0.1536-4 


90 


6.8 


0.41 


28:1 


250-340|30 


146-300 


வைட்டமின் 

C 

குறைவு 


நாவற்பழம் 


13 


0 1 


137 


32 


63.3 


0.85 


23.8 


... 


10 


தக்காளிப் 
பழம் 


09 


0.08 


43 


15 


22•0|0.71 


23.0 


920 


1 


வைட்டமின் 

C 

மிகுதி 


ஆரஞ்சு 


085/0 
: 
32 
105 


48 


46:00:08 


220 


350 


40 


250 


பப்பாளி 


0.4710:03 


9:5 


40 


13-20.42 


9.1 


2020 


180 


ணவும் ஊட்டமும் 


ஆப்பிள் 


031008134 


51 


3.6 
/ 
029 


6 8 


.. 


பசு 


0-8 


30-80 


வைட்டமின் 

C 

மிக்க 
குறைவு 


உலர்ந்தபழங்கள்: திராட்சை,பேரீச்சை, 

பேரீச்சை 
, 
அத்தி 

அத்திமுதலியஉலர்ந்தபழங்கள்,வாழைப் பழத்தையும்விடஊட்டமுள்ளன.இவற்றுள்,பேரீச்சைஅரபியர்களுக்குமிகவும்பயன்படுகிறது.இதில் மாவுப்பொருள்,சர்க்கரையின்வடிவிலிருக்கிறது.உலர்ந்தஅத்திப்பழத்தில்மிகுதியானசுண்ணாம்புச் சத்தும்,இரும்பும்இருக்கின்றன.புதியபழங்களைக்காட்டிலும்,உலர்ந்தபழங்களின்மூலம்நமக்குஅதிக உஷ்ணஅளவுஎண்களும்கிடைக்கின்றன. சிலஉலர்ந்தபழங்களில்உள்ளசத்துகளின்அளவுஅடியிற் கொடுக்கப்பட்டுள்ளது 


உலோகச் சத்துக்கள் உணவு 


. 


100கிராமில்கிடைக்கும்100கிராமில்100கிராமில்கிடைப்பன அளவு(கிராம்) 

கிடைக்கும்மிலிகிராம்அளவில் 


100கிராமில்கிடைக்கும்வைட்டமின்அளவு 

சர்வதேசஅடிப்பபடயளவில் 


பழத்தின்பெயர் 


குறிப்பு 


வைட்டமின் 

C 


அத்திப்பழம் 


3.610 
• 
23 


52:9 


250 


28.4 


417 


91 5 


9 


பேரிச்சை 


20|016 


63.9 


300 


679 


161 


63.8 


600 


30 


திராட்சை 


170.17 


63.1 


290 


95 2 


1.82 


404 


சுல்தானா 


1.7 


0 16 


64.7 


302 


5:22 


1-82 


94 5 


60 


2011 


202 


டின்களில்அடைத்துப்பாதுகாப்புடன்வைக்கப்படும்உலர்ந்தபழங்களில்,வைட்டமின்-Cமிகுதியாக 
இருக்கிறது 
.இவைகளைத்தயாரிக்கும்பொழுது,இவற்றுடன்வைட்டமின்-Cயைமிகுதியாகச்சேர்க்கிறார் கள்.கருப்புத்திராட்சையில்,இவ்வாறுதனியாகவைட்டமின்சேர்க்கப்பட்டபின்,அதில்100கிராமுக்கு 
90 
மிலி 
கிராம் 
வைட்டமின் 
C 
கிடைக்கிறது 
. 

இனிசிலகாய்கறிகளைப்பற்றிப்பார்ப்போம்.பச்சைநிறமாகவும்,இலைவடிவமாகவும்உள்ளகாய் கறிகள்:இவற்றுள்முட்டைக்கோசு,காலிப்ளவர்,முள்ளங்கிஆகியவைஅடங்கும்,பசுமைஇலைகளி லிருந்துநமக்குவைட்டமின்Aயும்,Cயும்,இரும்புச்சத்தும்கிடைக்கின்றன.எவ்வளவுக்கெவ்வளவு இலைகள்பசுமையாகஉள்ளனவோ,அவ்வளக்கவ்வளவுஅவற்றில்வைட்டமின்Aயும்இரும்பும்கூடுதலாக 
இருக்கின்றன 
.முட்டைக்கோசின்வெளிப்புறஇலைகளில் உள்ளேயுள்ளவெண்ணிறஇலைகளைவிட, 
வட்டமின்A,C,இரும்பு, 
சுண்ணாம்புஆகியவைமிகுதியாகஉள்ளன. இவற்றில்உள்ளஉலோகச் சத்தில்ஒருவிதக்குறைவும்ஏற்படுவதில்லை 

வைட்டமின்Cமிகவும்குறைகிறது.சிலகாய்கறி களிலுள்ளசத்துக்களின்அளவுஅடியிற்கொடுக்கப்பட்டுள்ளது: 


> 


ஆனால் 


. 


100கிராமில் 


காய்கறி 


புரதம் கிராம் 


கொழுப்பு கிராம் 


மாவுப் 
பொருள் கிராம 


சுண்ணாம்பு மிலிகிராம் 


இரும்பு மிலிகிராம் 


வைட்டமின்-A 

வைட்டமின்-C 
( 
காரோடின் 
, 

மிலி 
கிராம் 
தே 
. 
அ 
. 


100 
கிராமில் 
கிடைக்கும் 
உஷ்ண 
அளவு 

எண் 


வாழைக்காய் 


1.41 


023 


14.51 


5.0 


0-60 


50 


23-9 


66 


காலிப்னவர் 


2.4 


01 


3.0 


23 


09 


0 


124.2 


14 


மூட்டைக்கோஸ் 


1.5 


0:1 


50 


65 


10 


100 


124-2 


18 


தக்காளி 


09 


01 


2:5 


13 


04 


3000 


31.3 


13 


ணவும் ஊட்டமும் 


கத்தரிக்காய் 


1 31 


026 


6.4 


24 


1:31 


5 


22 
: 
5 


வெண்டை 


2.2 


0.2 


77 


94 


1:31 


58 


15.6 


41 


15. தாளிப்புப் பொருள்களும் 

சுவைக்காக உண்ணப்படும் 
பொருள்களும் 


உண்ணும் உணவுப் பொருள் களின் சுவையை மிகுதிப் 
படுத்துவதற்காக அவற்றுடன் சில பொருள்கள் சேர்க்கப்படு 
கின்றன . இதனால் உணவுப் பொருள்களில் ஒருவித நறுமணம் 
உண்டாகி , நமக்கு 

அவை 

மிகவும் சுவையுள்ளனவாகத் 
தோன்றுகின்றன . சுவை நாவின் உணர்வால் உண்டாகிறது . 
தாளிப்புப் பொருள்கள் சேர்ந்துள்ள உணவை உண்ணும்போது , 
அவற்றினின்றும் ஒரு வகை ஆவிப் பொருள் வெளிப்பட்டு , நமது 
மூக்கில் பட்டு , ஒருவித நறுமணத்தை 

நறுமணத்தை உணரச் செய்கிறது . 
இதை நாம் சுவை என்கிறோம் . இதனால் தான் நமக்கு நீர்க் 
கொண்டிருக்கும்போது ( Cold ) மூக்கிற்கு வாசனையை அறியும் 
ஆற்றல் தடைப்பட்டுப் போவதால் , பொருள்களின் சுவை தெரி 
வதில்லை . 

சுவை முக்கியமாக நான்கு வகைப்படும் அவையாவன : 
இனிப்பு , புளிப்பு , உப்பு , கசப்பு இவற்றுடன் துவர்ப்பு , 
உறைப்பு ஆகியவற்றையும் சேர்த்து , 

அறுசுவை என்பர் . 
ரவின் நுனிப்பகுதி , இனிப்புச் சுவையையும் புளிப்புச் 
சுவையையும் அறிகிறது . இதனால் தான் குழந்தைகள் பெரும் 
பாலும் இனிப்புப் பொருள்களை வாயின் முற்பகுதியில் வைத்துச் 
சப்புகின்றன . நாவின் பிற்பகுதி கசப்பை அறிகிறது . உப்புச் 
சுவையை நா வின் எல்லாப் பகுதிகளும் அறிகின்றன . மீதமுள்ள 
சுவைகள் எல்லாம் மூக்கின் உணர்வினால் ஏற்படும் மணத்தின் 
பாற்பட்டனவேயாகும் . இந் நறுமணத்தினால் பொருள்கள் 
மனத்தைக் கவர்கின்றன . இக்காலத்தில் செயற்கை முறையில் 
பொருள்களில் இந் நறுமணத்தைச் ( flavour ) சேர்க்கின்றனர் . 
இருப்பினும் , இயற்கையாக உள்ள மணமும் சுவையும் இம்மாதிரி 
யான பொருள்களில் இல்லை . இனிச் சில பொருள்களைப் பற்றிப் 
பார்ப்போம் . 


கிராம்பு : இது ஒருவகை மரத்தின் உலர்ந்த மொட் 
டாகும் . இதில் 6 % எண்ணெய் இருக்கிறது . மேலும் , இதில் 


204 


உணவும் ஊட்டமும் 


19 % ஆவியாக மாறிப் பரவும் எண்ணெய்ச் சத்துள்ளது . இதுவே 
இதை மிகவும் வாசனையுள்ளதாகச் செய்கிறது . இதைத் தலை 
வலிக்கும் பல்வலிக்கும் மருந்தாகப் பயன்படுத்துகின்றனர் . சில 
இனிப்புப் பொருள்கள் தயாரிக்கும்போது இதை வாசனைக்காகச் 
சேர்க்கின்றனர் . 


இஞ்சி : இது இந்தியா , சீனா , சையாம் , கிழக்கு அமெரிக்கா 
ஜமைக்கா முதலிய நாடுகளில் உண்டாகிறது . இது காரமாக 
இருக்கிறது ; மருந்தாகவும் இது பயன்படுகிறது . தலைச்சுற்று , 
பித்தமிகுதி ஆகியவற்றிற்கு இது மருந்தாகக் கொடுக்கப்படு 
கிறது . பொங்கல் , உப்புமா , பச்சடி போன்றவைகளில் இது 
சேர்க்கப்படுகிறது . 


இது ஒரு செடியின் விதை . இது மிகவும் சிறியது . 
இதிலுள்ள ஆவியாகும் தன்மையுள்ள எண்ணெயின் காரணத் 
தால் , இதைச் சுவையை மிகுதிப்படுத்தப் பயன்படுத்துகிறார்கள் . 
சில சமயங்களில் நாட்டு வைத்திய முறையிலும் இது பயன்படு 
கிறது . 


இது மலையாளத்தில் மிகுதியாக உண்டாகிறது . 
இது ஒருவகைக் கொடியின் காயாகும் . மிகப் பழங்காலத்தி 
லிருந்தே , தமிழ் நாட்டிற்கும் ஐரோப்பா நாட்டிற்குமிடையில் , 
இதன் வாணிகம் நடந்து வந்துள்ளது . இக் காய்கறிப் பறித்து , 
வெயிலிலோ , நெருப்பிலோ உலர்த்தி , மிளகு தயாரிக்கிறார்கள் . 
பழுத்த இப் பழங்களைப் பறித்து , இவற்றின் மேல் தோலை நீக்கு 
வதால் வெள்ளை மிளகு கிடைக்கிறது . இதைவிடக் கருப்பு 
மிளகுதான் மிகுந்த காரமுள்ளது . உணவுப் பொருள்களுடன் 
தாளிப்புப் பொருளாகப் பயன்படுவதோடல்லாமல் இது ஆயுர் 
வேத மருத்துவத்தில் ஒரு முக்கியப் பொருளாகவும் கருதப்படு 
கிறது . இது திரிகடுகம் ( சுக்கு , மிளகு , திப்பிலி ) என்று 
சிறப்பாகக் கூறப்படும் முப்பொருள்களில் இரண்டாவதாகும் . 


குங்குமப்பூ : இது செந்நிறமானது . பால் , லட்டு போன்ற 
பொருள்களுடன் மணத்திற்காகவும் 

மிகுதிக்காகவும் 
இதைச் சேர்க்கிறார்கள் . 


சுவை 


காடிநீர் (Vinegar ) : இது திராட்சை ரசத்திலிருந்தோ 
அல்லது பார்லியிலிருந்தோ தயாரிக்கப்படுகிறது . இது நிற 
மற்றது . நம் நாட்டில் இது மிகுதியாகப் பயன்படுவதில்லை . 
து கடினமான 

மாமிச இழைகளை மென்மையாக்குவதாகச் 


தாளிப்புப் பொருளும் ....... உண்ணப்படும் பொருளும் 


205 


சொல்லப்படுகிறது . இதைச் சிறிதளவில் பயன்படுத்துவதால் 
கேடு நேரிடுவதில்லை . அவ்வாறு செய்தால் இது , உண்ணும் 
வேட்கையைத் தூண்டுகிறது . 


இவைகளைத் தவிர , மல்லி , சீரகம் , வெங்காயம் முதலியவை 
களும் தாளிப்புப் பொருள்களாகப் பயன்படுகின்றன . இவற்றால் 
உணவுப் பொருள்கள் சுவையுள்ளனவாக ஆகின்றன ; உண் 
ணும் வேட்கையும் மிகுகிறது . எனவே , இவற்றைப் பயன் 
படுத்துவது சரியேயாகும் . ஆனால் , இவற்றை மிகுதியாகப் 
பயன்படுத்துவது நன்றல்ல . 


1 


16. சுவையுள்ள சில பானங்கள் 


தண்ணீர் : இது மிகவும் 

மிகவும் இன்றியமையாதது . நமது 
உடலின் எடையில் 2/3 பங்கு தண்ணீராக உள்ளது . திசுக் 
களின் சரியான அமைப்பு , சரியான இரத்த ஓட்டம் , ஒரே 
மாதிரியாக உடலின் வெப்பநிலை இருத்தல் , தேவையற்ற 
பொருள்களின் வெளியேற்றம் முதலியவைகளுக்குத் தண்ணீர் 
மிகவும் இன்றியமையாதது . வேலை செய்யும் போது வியர்வை 
யின் வடிவிலும் , சாதாரணமாகச் சிறு நீர் மூலமும் தண்ணீர் 
நமது உடலினின்றும் வெளியேற்றப்படுகிறது . எனவே , இவ் 
வாறு வெளியேற்றப்படும் தண்ணீர்க் குறைவை ஈடு செய்ய 
நாம் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் . 


தண்ணீர் குடிப்பதாலும் , திரவ உணவுப் பொருள்கள் 
அருந்துவதாலும் , புரதம் , மாவுப் பொருள்கள் ஆகியவை மாறுத 
லடையும் போது உண்டாகும் திரவத்தாலும் , உடலுக்குத் 
தண்ணீர் கிடைக்கிறது . கலப்புணவு உண்பதால் நாளொன் 
றுக்கு ஏறக்குறைய 1000 கன சென்டிமீட்டர் தண்ணீரின் 
குறைவு ஏற்படுகிறது . 


நாடோறும் வியர்வையின் வடிவில் தோல் வழியாகச் சுமார் 
450 கன சென்டி மீட்டர் தண்ணீரும் , சிறு நீரின் மூலம் 150 கன 
சென்டிமீட்டர் நீரும் , வெளிமூச்சின் மூலம் சுமார் 300 கன 
சென்டி மீடர் ஈரமும் வெளியேறுவதால் , தண்ணீரின் குறைவு 
ஏற்படுகிறது . இக் குறைவைப் போக்கப் போதிய அளவு 
தண்ணீர் அருந்தாவிடில் , உடலிலுள்ள திசுக்களிலிருந்து தண் 
ணீர் உறிஞ்சிக்கொள்ளப்படும் . எனவே , உடல் வறண்டுவிடும் . 
இந்நிலையில் மிகுந்த தாகம் , எடைக்குறைவு , புரதமற்ற 
வெடிப்புச் சத்தின் ( Non - protein - nitrogen ) மிகுதி , தோலில் 
சுருக்கம் , உடலின் மிகுந்த வெப்பம் , முதலியன ஏற்படும் . 

. 
இதற்கு மாறாகத் திசுக்களில் அதிக நீர் தங்குவதால் , உடல் 
வெப்பக் குறைவு , குமட்டல் , வாந்தி , சிறு நீர் மிகுதியாகக் 
கழிதல் முதலியன உண்டாகின்றன . ஆனால் , இந்நிலை , பெரும் 
பாலும் உண்டாவதில்லை . எனவே , குறைவாகத் தண்ணீர் 
குடிப்பதனாலேயே கேடு ஏற்படுகிறது . தேவைக்கு மேலாகத் 
தண்ணீர் குடித்தால் , சிறு நீரகங்கள் , அதை விரைவில் வெளி 


சுவையுள்ள சில பானங்கள் 


207 


யேற்றிவிடுகின்றன . வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் , 
நீர்வேட்கை மிகுதியாகவே ஏற்படும் . ஏனெனில் , தண்ணீர் 
மட்டும் , திசுக்களில் சென்று , வெளியேறுமானால் , அதனுடன் 
குடித்த நீரைவிடக் கூடுதலான நீர் வெளியேறுகிறது . உண 
வுடன் உட்கொள்ளப்பட்ட தண்ணீர் விரைவில் வெளியேற்றப் 
படுவதில்லை . வெறும் வயிற்றில் காப்பி , தேநீர் , சாராயம் 
( alcohol ) முதலியவற்றைக் குடிப்பதனாலும் தாகம் மிகும் . 


இனித் தண்ணீர் குடிப்பது பற்றிச் சில செய்திகள் கூறப் 
படலாம் : ( 1 ) ஒவ்வொருநாளும் குறைந்தது சுமார் 40 
அவுன்ஸ் நீராவது அருந்த வேண்டும் . 


கூடுதலான 


தண்ணீர் 


குடிப்பது 


( 2 ) இதைவிடக் 
நன்மையேயாகும் . 


( 3 ) வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் தாகம் மிகுதிப் 
படலாம் . 


( 4 ) பொதுவாக நீர் வேட்கையைத் தணிப்பதற்குத் தண் 
ணீரே நல்லது . வெறும் வயிற்றில் பால் குடிப்பது நன்றாகும் . 


சீரணமும் தண்ணீரும் : தண்ணீர் இரைப்பையில் இருக் 
கும்போது , இரைப்பையின் சிலேட்டுமப் படலத்தின் மூலம் அது 
உள்ளே இழுத்துக் கொள்ளப்படுவதில்லை . அது விரைவில் 
இரைப்பையை விட்டுக் குடலுக்குள் செல்லுகிறது . வெந்நீர் , 
தண்ணீரைவிட மிக விரைவில் இரைப்பையிலிருந்து குடலுக்குள் 
செல்லுகிறது . வெந்நீர் , ரைப்பையின் சுவர்களின் அலை 
போன்ற அசைவ ( peristaltic movements ) அதிகரிக்கிறது . 
குடல்வாய் விரைவில் திறக்கிறது . ஆகையால் செரிக்கும் திறன் 
குறைவாகவுள்ளவர் களும் , வயிற்று வலியுள்ளவர்களும் வெந்நீர் 
குடிப்பது நல்லது . 


தண்ணீர் இரைப்பையிலிருந்து வெகுவிரைவில் குடலுக்குள் 
சென்றுவிடுவதால் இரைப்பைச் சீரண நீரின் தன்மை அதில் 
படுவதில்லை . ஆகையால் நீரிலுள்ள நுண்ணிய நோய்க் கிருமி 
களை இரைப்பைச் சீரண நீர் அழிப்பதில்லை . 


உணவு உட்கொள்ளும்போது , தண்ணீர் குடித்தால் , அது 
சீரண நீர்களை நீர்த்தன்மையாக்கிச் சீரணத்திற்கு கேடு விளை 
விக்குமென்று சிலர் கருதுகிறார்கள் . ஆனால் , இக் கருத்துச் சரி 
யில்லை . சுமார் 60 அவுன்ஸ் நீர் குடிக்கும்வரை , சீரணிக்கும் 


208 


உணவும் ஊட்டமும் 


செயலில் ஒருவித மாறுதலும் ஏற்படுவதில்லையென்று பரிசோதனை 
கள் மூலம் தெரியவந்துள்ளது . இதற்கு மாறாக , உணவுடன் 
சிறிது சிறிதாகத் தண்ணீர் அருந்துவதால் , அது உணவுப் 
பொருளை மென்மையாக்கிச் சீரணத்திற்கு உதவுகிறது . வெந் 
நீரோவெனில் இரைப்பையின் தசை அசைவுகளை விரைவு 
படுத்திச் சீரணத்தை அதிகரிக்கிறது . நிறமும் மணமுமின்றி , 
ஒருவகையான சிறந்த சுவையுள்ள தண்ணீரே குடிக்கச் சிறந்த 
நீராகும் . 


வாயு , 


உலோகச் சத்துள்ள தண்ணீர் ( Mineral water ) : இக் 
காலத்தில் , தண்ணீரில் 

சர்க்கரை ஆகியவற்றைக் 
கரைத்து , இம்மாதிரியான பானங்கள் தயாரிக்கின்றனர் . சாதா 
ரணத் தூய நீரில் கரியமில வாயுவைக் கலக்கும் முறையை , 
முதன்முதலில் 18 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ‘ பிரீஸ்டிலி 
என்பவர் கண்டுபிடித்தார் . பொதுவாக வாயு கரைக்கப்பட்ட 
தண்ணீரில் 3 அல்லது 4 பங்சி கனபரிமாணமுள்ள வாயுவும் 1 
பங்கு கனபரிமாணமுள்ள நீரும் இருக்கிறது . இப் பானம் , மிகுந்த 
அழுத்தத்தின் மூலம் தயாரிக்கப்படுகிறது . அழுத்தத்தை விடு 
வித்ததும் , கரியமிலவாயு வெளிவருகிறது . அச் சமயம் அது 
புட்டியிலுள்ள தண்ணீரிலிருந்து வெப்பத்தை எடுத்துக் கொள் 
கிறது . இதன் விளைவாக , இப் பானம் சாதாரண நீரைவிட 
அதிகக் குளிர்ச்சியாக இருக்கிறது . 

இருக்கிறது . சாதாரணமாக , மக்கள் 
சோடா நீர் என்று கூறும் பானத்தில் சில சமயங்களில் சோடா 
சிறுது கூட இருப்பதில்லை . அது வெறும் கரிச்சத்துள்ள நீரே 
( carbonated waters ) ஆகும் . சோடாவுள்ள ஒவ்வொரு புட்டி 
யிலும் 3 முதல் 5 அரிசி எடைவரை சோடியம் பை கார்பனேட் 
( sodium bicarbonate ) சேர்ந்திருக்கிறது . மருந்துக்காகச் 
செய்யப்படும் சோடா நீரில் ( madicated soda water ) 15 அரிசி 
எடை சோடியம் கார்பனேட் கலந்துள்ளது . இப் பானங்களைத் 
தவிர , இஞ்சிச் சத்துள்ள ஜிஞ்சர்பீர் , லெமனேட் முதலிய பானங் 
களும் தயாரிக்கப்படுகின்றன . இவைகளைச் சிற்சில சமயங்களில் 
அருந்துவது நல்லதாக இருக்கலாம் . ஆனால் இவற்றை அடிக்கடி 
குடிப்பது கெட்டது . இப் பானங்களில் சர்க்கரையும் சேர்ந்திருப் 
பதால் இவைகள் நீரிழிவு நோயாளிகளுக்குக் கேடு பயப்பன 
வாகும் . 


தேநீர் : இக் காலத்தில் தேநீர் எங்கும் பரவியுள்ளது . 
காப்பியைவிட 

மலிவாக இருப்பதால் ஏழைகளும் இதைக் 
குடிக்கிறார்கள் . நம் நாட்டில் அஸாம் நாடு , தேயிலைக்குப் 
பெயர் பெற்றுள்ளது . தேநீர் அருந்தும் பழக்கத்தை மிகுதிப் 


சுவையுள்ள சில பானங்கள் 


209 


படுத்துவதற்காகத் தேயிலைக் கம்பெனிகள் பல வழிகளில் 
அதைப் பரப்பி வருகின்றன . உலர்ந்த தேயிலையில் பலவகைப் 
பொருள்களும் அடியிற்கண்ட அளவில் இருக்கின்றன ! 


ஈரம் 

5-8 % 
காஃபின் ( caffeine ) 2.5-5 % 
நைட்ரஜன் 4-75-5-5 % 

காஃபின் : 

காஃபி , 

தேயிலை முதலியவற்றிலுள்ள 
கரையும் தன்மை 

ஒருவகை அமிலமாகும் . இதை 
வாய்ந்த பொருள் 

யூரிக் அமிலத்தினின்றும் பெற 
கள் 38-0-45.0 % 

லாம் . 
டானின் ( Tannin ) 7-14 % 
உலோகச் சத்து 

5-5.75 


டானின் : இதுவும் ஒருவகை அமிலமாகும் . இது நிறமற் 
றது . நீரில் கரைகிறது ; துவர்ப்பானது தேயிலையில் காஃபி 
னும் டானினும் தான் மிகவும் முக்கியமானவை . தேநீரின் 
மணமும் ருசியும் இவற்றையே பொறுத்துள்ளன . தேநீரின் 
சிறப்பு , அதைத் தயாரிக்கும் முறையில் இருக்கிறது . நாம் 
டானினைச் சிறிது குறைத்துக் காஃபினைச் சற்றுக் கூட்டித் 
தேநீர் குடிக்க விரும்பினால் , தேயிலையை 5 நிமிடங்கள்வரை 
கொதிக்கும் தண்ணீரில் கரையச் செய்து பிறகு அதை வடிகட்டி 
மற்றொரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கவேண்டும் . இதைவிடக் 
குறைந்த அளவில் டானினைப் பெற விரும்பினால் , மூன்று நிமிடங் 
கள் , தண்ணீரில் தேயிலையைக் கரைய விடவேண்டும் . தேநீர் 
அருந்துவதால் நரம்புகள் தூண்டப்படுகின்றன . மிகுதியாகத் 
தேநீர் அருந்துவதால் சில சமயங்களில் , சிலருக்குப் பித்தம் 
அதிகமாகி உடல் நலம் கெடுகிறது . 


காப்பி : இதுவும் மிகவும் பரவியுள்ளது . காலையில் படுக் 
கையை விட்டு எழுந்தவுடனேயே காப்பி குடிக்கும் பழக்கம் 
சிலருக்கு உண்டு . இக் காலத்தில் விருந்து , சிற்றுண்டிகளில் 
இது சிறப்பான இடம் பெற்றுள்ளது . தேயிலையைப்போன்று 
இதிலும் நரம்புகளைத் தூண்டும் பொருள் இருக்கிறது . இதில் 
உள்ள பல பொருள்களும் , அடுத்த பக்கத்தில் காணும் அளவி 
லுள்ளன . 

14 


210 


உணவும் ஊட்டமும் 


பச்சைக்காப்பிக் வறுத்தக் காப்பிக் 
கொட்டை 

கொட்டை 
காஃபின் ( சுமார் ) 

1.3 % 

1-28 % 
நீர்ப்பசை ,, 

31.27 % 

30.74 % 
கொழுப்பும் எண்ணெயும் 
( சுமார் ) 

14.04 % 

14. 18 % 
புரதம் ( சுமார் ) 

8.56 % 

9.57 % 
தடித்த நார்ப்பொருள் ( சுமார் ) 22.46 % 

15.41 % 
உலோகச்சத்து 

4.2 % 

4.43 % 
ஈரம் 

9.06 % 

3.36 % 


வறுப்பதால் , காப்பிக்கொட்டை தூளாக்க ஏற்றதாகிறது . 
சில சமயங்களில் காப்பிப் பொடியுடன் சிக்கரி யையும் சேர்க் 
கிறார்கள் . இது ஒரு மரத்தின் வேராகும் . சிக்கரி உடல் நலத் 
திற்குக் கேடு பயக்குமெனச் சிலர் எண்ணுகிறார்கள் . ஆனால் , 
உண்மையில் இது தவறானது . இதைச் சேர்ப்பதால் காப்பியின் 
அடக்கவிலை குறைகிறது . 


கோக்கோ : இது காப்பியைவிட மலிவானது . ஆனால் , 
நம் நாட்டில் இது காப்பியையும் தேயிலையையும் போன்று அவ் 
வளவு பரவவில்லை . தேநீரையோ , காப்பியையோ நாள் தோறும் 
குடிப்பினும் சலிப்புத் தட்டுவதில்லை . ஆனால் , கோக்கோவில் 
அத்தகைய தன்மையில்லை . கோக்கோ ஒருவகைப் பழத்தின் 
விதைகளிலிருந்து தயார் செய்யப்படுகிறது . இதில் கொழுப்புச் 
சத்து மிகுதியாக உள்ளது . காப்பியினைப் போன்று , ருசியை 
உண்டாக்கும் ஒருவகைப் பொருள் இதிலுமுள்ளது . இதில் 
மாவுச் சத்து ( starch ) 8 % வரையிலிருக்கிறது . உலோகச் 
சத்துகளில் செம்பு , மாங்கனீஸ் , இருப்பு முதலியவை இதில் 
உள்ளன . கோக்கோவினால் பானம் தயாரிப்பதுடன் மட்டுமல் 
லாமல் , சாக்குலெட்டும் (இனிப்புப் பொருளும் ) செய்கிறார்கள் . 


தநீர் , காப்பி , கோக்கோ இவற்றின் 

பயன் : ம் 
மூன்றிலும் நரம்பைத் தூண்டும் பொருள் சிறிது இருக்கிறது . 
தேயிலையில் காஃபினும் , தியோகபினைனும் இருக்கின்றன . 
காப்பியில் காஃபின் இருக்கிறது . கோக்கோவில் ‘ தியோப்ரோ 
மைன் என்ற பொருள் இருக்கிறது . இவைகளில் காஃபின் 
தான் மிகவும் முக்கியமானதும் விருவிருப்பைத் தருவதுமாகும் . 
( தியோப்ரோமைன் என்பது கோக்கோ விலுள்ள ஒரு வகைப் 


சுவையுள்ள சில பானங்கள் 


21-1 


பொருள் . இது 

இது காஃபின் போன்று நரம்புகளுக்குச் சிறிது 
தூண்டுதலளிக்கும் பொருள் ஆகும் . இதே போன்ற மற்றொரு 
பொருள் தான் தியோஃபினைன் என்பதுமாகும் . ) 

காஃபின் நரம்புகளைத் தூண்டும் ஒருவகைப் பொருளாகும் . 
இது நரம்பு மண்டலத்திற்கும் , சிறு நீரகங்களுக்கும் தூண்டுதலை 
அளிக்கிறது . இதனால் உடலில் ஏற்படும் சோர்வைச் சிறிது 
நேரம் மறக்கச் செய்கிறது . காப்பியும் , தேயிலையும் மூளை வேலை 
செய்பவர்களுக்குச் சிறந்தருசியுள்ள பானங்கள் என்று உணவுக் 
கலை அறிஞர்களில் சிலர் கருதுகிறார்கள் . 


பால் 


குடல் 


காஃபின் , மூச்சு மண்டலத்திற்கும் , இருதய கேந்திரத்திற் 
கும் ( cardiac centre ) தூண்டு தலை அளிக்கிறது . காப்பி குடிப்ப 
தால் - இரத்தத்திலுள்ள சர்க்கரையின் அளவு கூடுகிறதென்று 
சொல்லப்படுகிறது . காப்பி இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்து 
கிறது . சிறு நீரகங்களுக்கும் தூண்டுதலையளித்து , மிகுதியான 
சிறு நீரை வெளியேற்றச் செய்கிறது . சிலர் தனிக் காப்பியையோ 
தேநீரையோ 

சேர்க்காமல் குடிக்கிறார்கள் . ஆனால் , 
இவற்றுடன் பால் கலந்து பருகுவதே எப்பொழுதும் நல்லது . 

நல்ல உடல் நலமுள்ள மனிதர்களுக்கு இவற்றால் கேடு 
ஒன்றும் விளைவதில்லை . சீரணிக்கும் ஆற்றல் குறைவாக இருக் 
கும்போது இவைகள் அருந்துவது தீமை பயக்கும் . இரப்பை , 

ஆகியவைகள் நோயுற்றிருக்கும் போது , இவைகளைப் 
பயன்படுத்துவது நல்லதல்ல . காப்பிக்குப் பதிலாக நீர்த்த 
தேநீரை ( light tea ) அருந்துவது நல்லது . பால் குடிப்பது 
இதையும்விட நல்லது . காப்பி , தேநீர் ஆகியவற்றை வெறும் 
வயிற்றில் குடிப்பது நல்லதல்ல . 

எவ்வாறிருப்பினும் , இப் பானங்களைக் கூடிய வகையில் , 
குறைவாகப் பயன்படுத்துவதே நல்லது . அடிக்கடி காப்பி , 
தேநீர் முதலியவற்றைக் குடிப்பதால் சிலருக்கு நரம்புத் தளர்ச்சி , 
நடுக்கம் , தலைச்சுற்று , கண் இறுக்கம் முதலியன ஏற்படக்கூடும் .. 
குழந்தைகளுக்கு இவைகளைக் கொடுக்காமலிருப்பதே நல்லது . 

கோக் கோவிலுள்ள பொருள்களை மேலோட்டமாகப் பார்க் 
கும்போது , அதில் மிகுந்த சத்து இருப்பதாகத் தோன்றும் . 
ஆனால் , அவ்வாறு இல்லை . ஏனெனில் , நாம் கோக்கோவில் 
ஒரு சிறிதளவுதான் பயன்படுத்துகிறோம் . எனவே , அதில் 
அதிக ஊட்டச்சத்து இருப்பதில்லை . இதில் , காப்பி , தேயிலையில் 
உள்ளது போன்று அவ்வளவு மிகுந்த அளவில் நரம்பைத் தூண் 
டும் பொருள் இல்லை . சாக்குலேட் மிகுந்த சத்துள்ள தாகும் , 


212 


உணவும் வாட்டமும் 


ஓவல்டின் : இது ஓர் ஊட்டமுள்ள பானம் . இதில் பார்லி 
சர்க்கரை , பாலாடை , கோக்கோ , பாஸ்ஃபேட்ஸ் முதலியவை 
யும் மிகக் குறைந்த அளவில் வைட்டமின் A , B , , B2 , D- யும் , 
நயாஸினும் ( Niacin ) , இரும்பு , சுண்ணாம்புச் சத்து , பாஸ்வரம் 
ஆகியவைகளும் உள்ளன . ( நயாஸின் என்பது நிகோடினிக் 
அமிலந்தைச் சேர்ந்த ஒரு பொருள் . எனவே , வைட்டமின்- B ! 
விற்கு இது பயனுள்ளது . ) இதன் சுவையும் நன்றாக இருக்கிறது . 
இதனால் உடல் நலத்திற்கும் நன்மை உண்டாகிறது . இக்காலத் 
தில் இதை மக்கள் மிகுதியாக விரும்பி வருகிறார்கள் . 


ஹார்லிக்ஸ் : இதுவும் , காப்பி , கோக்கோ , தேயிலை 
ஆகியவற்றைவிட ஊட்டமளிக்கவல்லது . இதில் , பால் , மாவு , 
பார்லிச் சர்க்கரை , பொட்டாசியம் பைகார்பனேட் , உப்பு 
ஆகியவை சேர்ந்திருக்கின்றன . இதன் மாவுச்சத்து ( starch ) 
டெக்ஸ்ட்ரினாகவும் , பார்லிச் சர்க்கரையாகவும் மாறுகிறது . 
இதனால் இரப்பையில் ஏற்படும் பாலின் உறைந்த கட்டிகள் 
சிறியனவாகவும் , மெல்லியனவாகவும் இருக்கின்றன . து , 
சிறப்பாகச் சிறு குழந்தைகளுக்கும் , நோயாளிகளுக்கும் கொடுக் 
கப்படுகிறது . இது சுவையுள்ளதாக இருப்பதுடன் விரைவிலும் 
எளிதில் சீரணமாகிறது . எனவே , நச்சுக் காய்ச்சல் ( Typhoid ) 
போன்ற நோய் ஏற்பட்டிருக்கையில் நோயாளிக்குக் களைப்பு 
ஏற்படாமலிருக்க இதை அடிக்கடி கொடுக்கலாம் . 


ஓவோமால்ட் : இது அண்மையில் பழக்கத்திற்கு வந்துள்ள 
ஒரு புதுப் பொருளாகும் . இதில் பார்லிச் சர்க்கரையும் , கரும்புச் 
சர்க்கரையும் கலந்துள்ளன . இதன் 

சுவை , ஓவல்டினைப் 
போன்று அவ்வளவு சிறப்பாக இல்லை . காப்பியைம் போன்று 
இது நரம்புகளைத் தூண்டும் பானமில்லை . 


சாராயமும் ( alcohol ) அதைச் சேர்ந்த பானங்களும் : 
வெறும் வயிற்றில் , சாராயம் ( alcohol ) புகுந்ததும் , இரைப்பை 
யின் சிலேட்டுமப் படலத்தின் நுண்ணறைகளிலிருந்து தண்ணீர் 
அப்புறப்படுத்தப்படுகிறது . அவைகள் வெண்மையாகின்றன . 
நரம்புகளுக்கு அதிகத் தூண்டுதல் ஏற்படுவதால் , வாயில் மிகுதி 
யாக உமிழ்நீர் ஊறுகிறது . இரைப்பையிலும் அதிகச் சீரண 
நீரைச் சுரக்கிறது . ஆனால் , இந் நீரில் பெப்ஸின் ( pepsin ) 
இருப்பதில்லை . சிறிதளவு சாராயம் குடித்தால் சீரண நீர்கள் 
அதிகம் சுரக்கின்றன . மிகுந்த அளவில் கெட்டியான சாராயம் 
குடித்தால் , குறைந்த அளவிலேயே சீரண நீர்கள் சுரக்கின்றன . 


சுவையுள்ள சில பானங்கள் 


211 


சில 


சாராயத்தால் இரைப்பையில் உண்டாகும் தசை அசைவு 
கள் விரைவுபடுத்தப்படுவதாகச் சிலர் எண்ணுகிறார்கள் . இது 
சரியன்று . பிற உணவுப் பொருள்களுடன் சிறிதளவு சாராயம் 
அருந்துவதால் சீரணச் செயல்பாடுகளில் மிகுந்த மாறுதல் 
ஒன்றும் ஏற்படுவதில்லை . சாராயம் இரைப்பையின் சுவர்கள் 
மூலம் மிக விரைவில் உறிஞ்சிக் கொள்ளப்படு கிறது . பொது 
வாகச் சாராயம் ஓர் தூண்டும் பொருளாகக் கருதப்படுகிறது . 

அறிஞர்கள் இதை மறுக்கிறார்கள் . அவர்கள் , 
தன்னடக்கத்தையும் , வேலை செய்யும் ஆற்றலையும் குறைக்கிற 
தென நினைக்கிறார்கள் . சாராயம் மிகுதியாகக் குடிப்பதால் 
இருதயத் துடிப்புக் குறைகிறது . எவ்வாறிருப்பினும் சாராயம் 
நன்மை பயப்பதில்லை . எனவே , அதை அருந்தாமலிருப்பது 
தான் நல்லது . குளிர் நாடுகளில் வெப்பத்தின் பொருட்டு மக்கள் 
தைக் . 

குடிக்கிறார்கள் . ஆனால் , இதைக் குடிக்காமலே , 
போர்வை முதலியவற்றின் உதவியால் , மக்கள் சௌகரியமாக 
இருக்க முடியும் ; அதுவே சிறந்தது . இதற்கு எடுத்துக்காட் 
டாக , உலகம் போற்றும் உத்தமர் காந்தி அடிகள் இங்கிலாந்தி 
லிருந்தபோது நமது நாட்டின் உணவையே உண்டு , நமது 
பழக்கவழக்கங்களையே கைக்கொண்டதைக் கூறலாம் . 


4 


நமது நாட்டில் சில ஏழை மக்கள் சாராயம் , கள் முதலியவற் 
றைக் குடிக்கின்றனர் . இவ்விரண்டும் மிகவும் கேடு பயப்பவைவ . 
இவற்றால் மூளை கெட்டுவிடுகிறது . இரைப்பையின் சிலேட்டுமப் 
படலத்திற்கும் கேடு ஏற்படுகிறது . இவற்றை அருந்துவதால் 
ஆயுள் குறைகிறது . நம் நாட்டில் எத்தனை எத்தனை குடும்பங் 
கள் , இக் குடியால் குலைந்து அழிந்துள்ளன ! இதனாலன்றோ, 
நமது அண்ணல் காந்தியடிகள் இதை அகற்ற அரும்பாடுபட் 
டார் . நமது சென்னை மாநிலத்தில் இக் குடிகளைத் தடை செய் 
திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகும் . அரசினரின் வருவாய் 
குறைவதையும் பொருட்படுத்தாது நமது சென்னை மாநில அரசு 
குடியை ஒழித்தது . இதனால் எத்தனை ஏழைப் பெண்கள் , 
முன்பு பட்ட உதையும் அடியும் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார் 
கள் . இருப்பினும் , இன்னும் சில இடங்களில் கள்ளச் சாராயம் 
காய்ச்சுவதும் குடிப்பதும் இருந்து வருகின்றன . அவ்வாறு செய் 
பவர்களைப் பிடித்து அரசும் தண்டிக்கிறது . மக்கள் 

இதில் 
அரசுடன் ஒத்துழைக்கவேண்டும் . விரைவிலேயே , நம் நாடு 
முழுவதும் இக் குடி ஒழிக்கப்பட்டு நன்மை ஏற்படுமென்று நாம் 
நம்புவோமாக ! 


17. குழந்தைப் பருவத்திலும் , பிள்ளைப் 
பருவத்திலும் உணவு ஊட்டுவது 

பற்றிய சில செய்திகள் 


குழந்தை பிறக்கும்பொழுது , தனது உணவிற்குத் தாயின் 
பாலையே 

முழுவதும் நம்பியிருக்கிறது . தனது உணவைத் 
தானே தேடி உண்ணும் ஆற்றல் , மிருகங்களின் குட்டிகளை விட 
மனிதர்களின் குழந்தைகளுக்கு மிகுந்த காலங்கடந்தே உண்டா 
கிறது . தன் குழந்தையைப் பராமரிப்பதில் மனிதன் மிகுந்த 
கவனம் செலுத்தவேண்டியிருக்கிறது . குழந்தைக்குச் சரியான 
உணவு கொடுத்தால்தான் , அது வலுவுள்ளதாக இருக்கும் . 
எனவே , குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதுபற்றிய சில 
செய்திகளை அறிந்து கொள்வது நல்லதாகும் . குழந்தைகளுக்கு 
உணவை ஊட்டும் காலத்தை மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 
அவையாவன : 

( 1 ) தாய்ப்பால் குடிக்கும் காலம் , அல்லது 9 மாதம் வரை , 

( 2 ) தாய்ப்பால் குடிப்பதைக் குறைக்கும் காலம் - அதாவது 
7 முதல் 12 மாதம் வரை . 

( 3 ) கட்டிப் பொருள்களை அதிகமாக உண்ணும் காலம் 
அதாவது 1 முதல் 3 வயதுவரை . 


( 1 ) தாய்ப்பால் குடிக்கும் காலம் : இக்காலத்தில் 
குழந்தை தனது தாயின் பாலையே முழுவதும் சார்ந்திருக்கிறது . 
எனவே , இச் சமயம் தாயின் உணவில் அவளுக்குத் தேவை 
யான சத்துக்களைக் தவிரக் குழந்தைக்குத் தேவையான சத்துப் 
பொருள்களும் அடங்கியிருக்க வேண்டும் . எல்லாத் தாய்மார் 
களும் தங்கள் குழந்தைகளுக்குப் பால் கொடுப்பதில்லை என்பது 
ஈண்டுக் குறிப்பிடத்தக்கது . சில சமயங்களில் தாய்ப்பால் 
குழந்தைக்குப் போதிய அளவு சுரப்பதில்லை . சில சமயங்களில் 
தாய் இறந்துவிடுவதாலோ , அல்லது தாய்க்கு ஏற்படும் சில 
நோய்களின் காரணத்தாலோ , குழந்தைக்குத் தாய்ப்பால் 
கிடைப்பதில்லை . இவ்வனைத்தையும் நாம் கருத்திற்கொள்ள 
வேண்டும் . 


பு 


குழந்தைப் பருவத்திலும்.......செய்திகள் 


215 


பாலூட்டும் தாயின் உணவில் போதிய ஊட்டச் சத்துச் 
சேராவிடில் , குழந்தை தனக்கு வேண்டிய உணவுச் சத்துகளைத் 
தாயின் திசுக்களிலிருந்து எடுத்துக் கொள்கிறது . இக் காரணத் 
தால் , அத்தத் தாயினுடல் வலுக் குறைவு அடைகிறது . ஆகை 
யால் , பாலூட்டும் தாய்க்குப் புரதம் , கொழுப்பு , மாவுப்பொருள் , 
சுண்ணாம்புச் சத்து முதலிய எல்லாச் சத்துப் பொருள்களும் 
போதிய அளவு கிடைக்கவேண்டும் . தாயின் உடலிலிருந்து 
பாலின் மூலம் தண்ணீரும் வெளியே செல்வதால் , அவள் அதிக 
நீரும் அருந்தவேண்டும் . இல்லா விட்டால் , அவளுடைய குடலி 
லிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளப்பட்டு , அவளுக்கு மலச் 
சிக்கல் ஏற்படலாம் . இதைப் போக்க , மலங் கழிவதற்கான 
மருந்து கொடுக்க நேரிடும் . இதனால் பாலில் குறைவு ஏற்பட 
லாம் . மிகுதியாகத் திரவம் அருந்த வேண்டியிருப்பின் கொஞ்சம் 
தண்ணீராகவும் , சிறிது பாலாகவும் , கொஞ்சம் பழரசமாகவும் 
அதைப் பரு தவது நல்லதாகும் . பசுவின் பாலில் சுண்ணாம்புச் 
சத்து , மக்னீசியம் , சோடியம் , பொட்டாசியம் முதலிய 
உலோகச் சத்துக்களும் , புரதம் , மாவுப்பொருள் , கொழுப்பு 
முதலியனவும் சரியான அளவிலும் , விகிதத்திலும் இருப்பதால் , 
அதைக் குடிப்பது நல்லது . ஆரஞ்சு , தக்காளி முதலிய பழரஸங் 
கள் வைட்டமின்- C- யையும் , சில உலோகச் சத்துகளையும் 
தரவல்லன . 


பாலின் வழியாகத் தாயின் உடலிலிருந்து நாள்தோறும் 
சுமார் 20 கிராம் புரதம் வெளியேறுகிறது . எனவே , இதைவிட 
மிகுந்த அளவில் புரதம் கிடைக்கும்படியான உணவு உட்கொள்ள 
வேண்டும் . ஏனெனில் , உட்கொள்ளப்படும் புரதச் சத்து 
முழுவதும் அப்படியே உடலில் சேருவதில்லை . அதில் சிறிது 
குறைவு ஏற்படுகிறது . பசுவின் பால் குடிப்பதால் புரதம் ஓரளவு 
கிடைக்கிறது . மீதிப் புரதத்திற்குப் பருப்புகளையும் , முட்டைகளை 
யும் , மீன் , மாமிசம் முதலியவைற்றையும் உண்ணலாம் . 


மாவுப் பொருள் , கொழுப்புச் சத்து ஆகியவை மிகுதியாக 
உள்ள உணவைப் பெறுவது மிகவும் எளிது . தானியங்கள் , 
நெய் , பால் முதலியவைகளின் மூலம் இவற்றைப் பெறமுடியும் . 
எனவே , சாதாரண உணவுடன் நாள் தோறும் , சிறப்பாக 
உண்ண வேண்டியவற்றை அடுத்த பக்கம் கண்டபடி கூறலாம் . 

( 1 ) சுமார் 20 அவுன்ஸ் நீர் . ( 2 ) சுமார் 20 அவுன்ஸ் 
பசுவின் 

( 3 ) பழரஸங்களில் சுமார் 5 அவுன்ஸ் 
( 4 ) 3 அவுன்ஸ் மாமிசம் , மீன் அல்லது 21 அவுன்ஸ் பாலாடைக் 
கட்டி அல்லது 4 அவுன்ஸ் பருப்புகள் . ( 5 ) ஒரு மூட்டை . 


பால் . 


216 


உணவும் ஊட்டமும் 


மேற்குறிப்பிட்ட உணவுகளைப் பாலூட்டும் தாயின் விருப்பப் 
படி மாற்றிக் கொடுக்காமல் . இத்துடன் உணவில் வைட்டமின் - 
D- யும் சேர்ந்திருக்கிறதா என்பதைப் பார்த்துக்கொள்ள வேண் 
டும் . இல்லாவிட்டால் குழந்தைகளுக்குக் கணைநோய் ( rickets ) 
ஏற்படலாம் . உணவில் நாளொன்றுக்கு 4000 சர்வதேச அடிப் 
படை அளவைவிடக் கூடுதலாக வைட்டமின் - A- யும் 1200 சர்வ 
தேச அடிப்படை அளவைவிடக் கூடுதலாக வைட்டமின்- D 
யும் சேரவேண்டும் . இவற்றைக் குளூகோஸ் ( glucose ) போன்ற 
வைட்டமின்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளின் மூலம் பெறலாம் . 
பசுவின் பாலில் வைட்டமின்- C மிகவும் குறைவாக இருக்கிறது . 
எனவே , இவ் வைட்டமினைக் குழந்தைகளுக்கு நேராகச் சில 
மருந்துப் பொருள்கள் மூலம் கொடுப்பது நல்லது குழந்தையின் 
தாய்க்கு நாள்தோறும் 50 மிலிகிராம் வைட்டமின்- C தேவைப் 
படுகிறது . குழந்தைக்கு அஸ்கார்பிக் அமிலம் ( வைட்டமின் . C ) 
நேரடியாகக் கொடுக்கப்பட்டால் , தாயின் உணவில் மேற் 
குறித்த அளவுள்ள வைட்டமின்- C சேர்வது போதுமானதாகும் . 
தாயாரின் உணவு நன்கு சமன் செய்யப்பட்ட தாக இருந்து , 
அவள் உடல் நலமும் நன்றாக இருப்பின் மற்ற வைட்டமின்கள் , 
குழந்தைக்குத் தாயின் பால்மூலம் கிடைத்து விடும் . 


தாய் காப்பி குடித்தால் , அவளுடைய பாலில் அவள் குடித்த 
காப்பியிலுள்ள காஃபின் 1 % காணப்படுகிறது . இதனால் 
குழந்தைக்குத் தீங்கு ஏற்படுமா என்பது ஐயத்திற்கிடமானது . 
தேநீர் பற்றியும் இவ்வாறே கூறலாம் . ஆனால் , தாய் மலங்கழி 
வதற்காக அடிக்கடி மருந்து உட்கொள்வதால் , சில சமயங்களில் 
குழந்தைக்கு வயுற்றுப்போக்கு உண்டாகிறது . ஆகையால் , 
இத்தகைய பொருள்களையும் , போதை தரும் பொருள்களையும் 
உட்கொள்ளாதிருப்பது நல்லது . காப்பி , தேநீருக்குப் பதிலாக 
ஓவல்டின் , ஹார்லிக்ஸ் முதலியவற்றைக் குடிப்பது மேலானது . 


உணவுக்கலை அறிஞர்கள் பல முறைகள் பரிசோதனை 
செய்து குழந்தைகளுக்குக் கொடுக்கப்படும் பாலின் அளவு , 
குழந்தைகளின் எடை முதலியவை பற்றிய சில முடிவுகளைக் 
கண்டுபிடித்துள்ளனர் . அவை வருமாறு : குழந்தை பிறந்ததி 
லிருந்து சில மாதங்களுக்கு , உடல் நலம் நன்றாக உள்ள ஒரு 
குழந்தை குடிக்கும் பால் , அதன் எடைக்குத் தகுந்தபடி கூடிக் 
கொண்டேவருகிறது . பொதுவாகக் குழந்தையின் எடை முதல் 
வாரத்தில் சுமார் 7 பவுண்டு இருக்கிறது . நான்காவது மாதத் 
தில் இதைப்போல் அதன் எடை இரு மடங்காக இருக்கிறது . 
ஒரு வயதாகும் போது அதன் எடை சுமார் 21 பவுண்டாக 


குழந்தைப் பருவத்திலும் ...... செய்திகள் 


217 


இருக்கிறது . நான்காவது மாதம் வரை , குழந்தை தனது உடல் 
எடையின் ஒவ்வொரு பவுண்டுக்கும் 2 அல்லது 21 அவுன்ஸ் 
விகிதம் தாய்ப்பாலைக் குடிக்கிறது . அதன் பிறகு , இதைவிடக் 
குறைந்த விகிதத்திலேயே பால் குடிக்கிறது . ஆகையால் , 
குழந்தை பிறந்த பின்னுள்ள தொடக்க மாதங்களில் அதற்கு 
எவ்வளவு பால் தேவையென்பதை அறிய வேண்டுமானால் , 
அதன் உடலெடையின் ஒவ்வொரு பவுண்டுக்கும் 21 அவுன்ஸ் 
வீதம் கணக்குப்பண்ண வேண்டும் . ஓர் அவுன்ஸ் பால் மூலம் 
( தாய்ப் பாலானாலும் சரி அல்லது பசுவின்பாலானாலும் சரி ) சுமார் 
20 உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கின்றன . இக் கணக்குப் 
படி , உடல் நலமுள்ள ஒரு குழந்தை தனது தொடக்க மாதங் 
களில் தனது எடையில் ஒவ்வொரு பவுண்டுக்கும் 40-50 உஷ்ண 
அளவு எண்களை எடுத்துக்கொள்கிறது . ஆகையால் , தாய்ப் 
பாலுக்குப் பதிலாக ஒரு குழந்தைக்குப் பசுவின் பாலைக் கொடுக்க 
வேண்டியதேற்பட்டால் , அதற்கு 1 பவுண்டு எடைக்கு 50 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும்படி கணக்கிட்டுப் பால் 
கொடுக்க வேண்டும் . தொடக்க மாதங்களில் , குழந்தைகளின் 
வளர்ச்சி விரைவாக ஏற்படுகிறது . இதன் பிறகு , அதற்குத் 
தேவையான உஷ்ண அளவு எண்கள் 40 - 45 ஆகக் குறை 
கிறது . இக் கணக்குகள் எல்லாம் பொதுப்படையானவையே 
என்பதை நினைவில் வைக்க வேண்டும் . இவற்றையே எல்லாக் 
குழந்தைகளுக்கும் பொருத்தமானவையாகக் கருதக் கூடாது . 
தனிப்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்றவாறு வேறுபாடு ஏற்படுவது 
இயற்கையே . எனவே , இவைகள் குழந்தைகளுக்கு ஊட்ட 
வேண்டியவைபற்றிய கொள்கைகள் தான் . தனிப்பட்ட 
குழந்தைகளின் தேவைக்குத் தகுந்தபடியும் , உடல் நிலைக்குத் 
தக்கபடியும் இவற்றில் மாறுதல் செய்து பாலூட்டுவது தான் 
சரியான தாகும் . 

தாய்ப்பாலின் கூறுபாடுகள் : தாய்ப்பாலைப் பிரித்து , அதி 
லுள்ள பொருள்களை ஆராய்ந்தால் , அதில் நீர் , புரதம் , புரதத்தி 
லுள்ள வெடியுப்புப் பொருள்களினின்றும் வேறுபட்டப் வெடி 
யுப்புப் பொருள்கள் , ( non - protein - nitrogenus substances ) 
கொழுப்பு , பலவித உலோகச் சத்துக்கள் ஆகியவை அடங்கி 
யுள்ளன வெனத் தெரியவரும் . எல்லாத் தாய்மார்களின் பாலி 
லும் , இப் பொருள்கள் அனைத்தும் ஒரே அளவிலிருப்பதில்லை . 

புரதங்களில் , பால் புரதம் ( lactalbumin ) , லாக்டாக்ளோபுலின் 
(lacioglobulin ) ஆகியவை இருக்கின்றன . தாய்ப்பாலில் உள்ள 
புரதத்தில் 2 பங்கு பால் புரதம் ஆகும் . காஸினோஜனின் அளவு 
சுமாராக இதில் பாதி உள்ளது . இந்தப் புரதம் அமினோ அமிலத் 


218 


உணவும் ஊட்டமும் 


தினால் ஆகியது . எனவே , தாய்ப்பாலின் அமினோ அமிலத்தின் 
தன்மையைத் தெரிந்து கொள்வது இன்றியமையாதது . 
அப்படித் தெரிந்துகொண்டால் தான் , தாய்ப்பால் கிடைக்காத 
போது , அதற்கு ஈடான பாலைக் கொடுக்க முடியும் . 

தாய்ப்பாலின் கொழுப்பு , பசுவின் பாலிலுள்ள கொழுப்புடன் 
மிகவும் ஒத்திருக்கிறது . சிறந்த உணவுப்பொருளாகப் பால் 
மதிக்கப்படுவதற்குப் பாலிலுள்ள கொழுப்புச் சத்து தான் முக்கிய 
காரணமாகும் . தாய்ப்பால் குடிக்கத் தொடங்கும் காலத்தில் 
பாலில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது . குழந்தை பிறந்த 
பிறகு முதல் இரு மாதங்களில் குழந்தை விரைவாக வளரும் 
போது , தாய்ப்பாலில் கொழுப்பின் அளவு 4 % -க்கு மேலாக 
இல்லை . இதற்குப் பின்னால் , குழந்தையின் வளர்ச்சி குறையும் 
போது , இதன் அளவு சுமார் 31 % ஆகிறது . இச் செய்திகள் 
மிகவும் முக்கியமானவை . இவை பாலிலுள்ள கொழுப்பின் 
உயர் அளவைக் காட்டுகின்றன . இதைவிட மிகுதியான அளவு 
கொழுப்புள்ள உணவுப் பொருள் குழந்தைக்குக் கொடுக்கப்பட் 
டால் , அதற்கு வயிற்றுப் போக்கு , வாந்தி முதலியன ஏற்பட 
லாம் . இதற்கு மாறாகக் குறைந்த அளவு இருக்கவேண்டிய 
கொழுப்பைவிடக் 

குறைவான உணவு கொடுக்கப்பட்டால் 
குழந்தை உடல் நலமுடனும் வலுவுடனும் இராது . 

உடலுக்குத் தேவையான உஷ்ணம் , மாவுப் பொருளும் 
கொழுப்பும் உயிரகத்துடன் சேர்ந்து எரிவதால் கிடைக்கிறது . 
மாவுப் பொருளைக் காட்டிலும் கொழுப்பு மிகுதியான உஷ்ண 
அளவு எண்களைத் தரவல்லது . குழந்தையின் உணவுப்பாதை 
சிறியதாக இருக்கிறது . ஆகையால் , கொழுப்புச் சத்தே அதற்கு 
மாவுப் பொருளைக்காட்டிலும் மிகவும் உகந்ததாகும் . குழந்தை 
யின் நுண்ணறைகளில் மாற்றம் மிக விரைவாக நடைபெறுகிறது . 
உடலின் உஷ்ணத்தை ஒரே மாதிரியாக வைத்திருப்பதற்கும் , 
குழந்தை வளரும்போது , திசுக்களை உண்டாக்குவதற்கும் 
கொழுப்பு மிகவும் பயன்படுகிறது . தேவைக்கு மேற்பட்ட 
கொழுப்பு , குழத்தையின் எலும்பின் நடுப்பகுதியிலும் , நரம்புத் 
திசுக்களிலும் சேகரித்து வைக்கப்படுகிறது . இவற்றைத் தவிரக் 
கொழுப்பு , வைட்டமின்- A , D ஆகியவற்றை எடுத்துச் செல்லும் 
ஓர் ஊர்தி போன்று பயன்படுகிறது . எனவே குழந்தைகளின் 
உண வில் போதிய கொழுப்புக் கலந்திருக்க வேண்டும் . 

தாய்ப்பாலில் , மாவுப்பொருள் , பால் சர்க்கரையின் ( lactose ) 
வடிவிலிருக்கிறது . இது 6.5 முதல் 7.5 % வரையிலுள்ளது . 
பொதுவாக உணவிலோ அல்லது பாலிலோ இதன் குறைவு ஏற் 
படுவதில்லை . மிகுதியாக மாவுப்பொருள் உண்பதால் தசைகள் 


குழந்தைப் பருவத்திலும்.......செய்திகள் 


219 


தளர்ச்சியடைகின்றன . குழந்தை பார்ப்பதற்குப் பருமனாக 
இருப்பினும் , அதன் உடலின் உள்ளமைப்புச் சரியாக இராது . 
மிகுதியான மாவுப் 

மாவுப் பொருளையுண்பதாலும் , குழந்தைக்கு 
வயிற்றுப்போக்கு உண்டாகலாம் . 

தாய்ப்பாலிலுள்ள உலோகச் சத்துக்கள் மிகவும் முக்கிய 
மானவையாகும் . குழந்தையின் ஆரம்ப மாதங்களில் எலும்புகள் 
விரைவாக வளருகின்றன . இதற்குச் சுண்ணாம்பும் , பாஸ்வரமும் , 
மிகுந்த அளவில் தேவைப்படுகின்றன . மேலும் , நரம்புகளின் 
திசுக்கள் , தசைகள் முதலியவற்றிற்கும் உலோகச் சத்துக்கள் 
மிகவும் இன்றியமையாதனவாகும் . எல்லா மிருகங்களின் 
பாலிலும் , அவற்றின் குட்டிகளுக்குத் தேவையான அளவுள்ள 
இச் சத்துக்கள் காணப்படுகின்றன . தாய்ப்பாலிலும் அவ்வாறே 
உள்ளது . பல்வேறு மிருகங்களின் பாலில் இச் சத்துக்களின் 
அளவைத் தெரிந்து கொண்டால் , எந்தப் பாலில் இவ்வளவுகள் , 
தாய்ப்பாலிலுள்ளவற்றிற்கு ஏறக்குறையச் சரியாக இருக்கின்ற 
னவோ , அப் பாலைத் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் 
குழந்தைகளுக்குக் கொடுக்கலாம் . தாய்ப்பாலில் உலோகச் 
சத்துக்கள் 0.2 முதல் 0.3 கிராம் வரை இருக்கின்றன . இதில் 
இரும்பு மிகவும் குறைவாக உள்ளது . ஆயினும் , பசுவின் பாலில் 
உள்ள இரும்பைவிட மூன்று மடங்கு மிகுதியாக இருக்கிறது . 

குழந்தைக்குத் தண்ணீரும் இன்றியமையாததாகும் . 
பாலில் பங்கு தண்ணீரேயாகும் . சில சமயங்களில் குழந்தை 
தாகத்தின் காரணத்தால் அழக்கூடும் . அவ்வமயம் அதற்குச் 
சிறிது தண்ணீர் கொடுப்பதால் அதன் அழுகை நின்றுவிடும் . 
பாலில் தான் இருக்கிறதே 

எண்ணிக் 
குழந்தைக்குத் தண்ணீர் கொடுக்காமலிருப்பது நல்லதல்ல . 

தாய்ப்பாலிலுள்ள பல்வேறு சத்துப் பொருள்களின் அளவு , 
குழந்தை ஒரு நாளுக்கு எத்தனை தடவை பால் குடிக்கிறதோ , 
அதைப் பொறுத்தும் மாறுகிறது . முலைப்பால் குடிப்பதால் 
முலைக்குத் தூண்டுதல் கிடைக்கிறது . அடிக்கடி பால் குடிக்கப் 
படும் போது பாலின் ஊட்டச் சத்து மிகுதிப்படுகிறது . ஆகவே , 
ஏதேனும் ஓர் குழந்தை அசீரணத்தின் காரணத்தால் அழுதால் , 
அவ்வழுகையை நிறுத்த எண்ணி அதற்குப் பாலூட்டுதல் 
தீமையை விளை விக்கும் ; அதன் நோய் மிகும் . 

தாய்ப்பாலில் சிறப்பியல்புகள் சில உள்ளன . ஒரே தாயின் 
பாலின் சத்துப் பொருள் களின் அளவுகள் கூட நாளுக்கு நாள் 
மாறுதலடைவதாக அறிஞர்கள் கண்டுள்ளனர் . ஆனால் , 
எல்லாத் தாய்மார்களின் பாலிலும் சத்துப் பொருள்களின் அளவு 
களில் அதிக வேறுபாடு 

காணப்படவில்லை . நல்ல உடற் 


தண்ணீர் 


என்று 


வேண்டிய 


220 

உணவும் பட்டமும் 
கட்டுள்ள தாயின் பால் எவ்வளவு ஊட்டமுள்ளதாக இருக் 
கிறதோ , அவ்வளவு ஊட்டமுள்ள தாகவே , வலுக்குறைவான 
தாயின் பாலும் இருப்பதாக அறியப்படுகிறது . இதே போன்று , 
தலைப்பிள்ளையைப் பெற்றுள்ள நடுவயதுப் பெண்ணின் பாலும் 
ஊட்டமுள்ளதாக இருக்கிறது . வயது வேறுபட்டாலும் , இவ் 
வூட்டத் தன்மை மாறுபடுவதில்லை . நோய்கள் , மாதவிலக்கு , 
கர்ப்பம் , மனக்கவலை 

முதலியவற்றினாலும் தாய்ப்பாலின் 
தன்மை மாறுவதில்லை . இவ்வாறு தாய்ப்பாலின் தன்மை , 
வெளிப்புறச் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவாறு அமைந் 
துள்ளது . 

குழந்தைப் பருவத்தில் உணவில் இருக்க 
பொருள்கள் : இதற்கு முன்பு நாம் பாலைப்பற்றிய பல செய்தி 
களைத் தெரிந்து கொண்டோம் . இனிப் பாலின் மூலம் குழந்தை 
களுக்குப் பலவித உணவுச் சத்துக்களும் எந்த அளவில் கிடைக் 
கின்றனவென்பதையும் , குழந்தைகளின் உணவில் , ச் 
சத்துக்கள் , வயது வந்தவர்களின் உணவில் கிடைக்கும் சத்துக் 
களுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் எந்த விதத்திலுள்ளன வென் 
பதையும் பற்றிப் பார்ப்போம் . 

பாலிலுள்ள பலவிதச் சத்துக்களும் குடலில் பெரும்பாலும் , 
உடலுடன் ஒன்றிவிடுகின்றன என்பதை நாம் முதலில் தெரிந்து 
கொள்ள வேண்டும் . புரதத்தில் 99 % -ம் , 97 % -ம் , உலோகச் 
சத்துக்களில் 90 % -ம் உடலுட் கலக்கின்றன . சர்க்கரை முழு 
வதுமே இரத்தத்துடன் சேர்ந்துவிடுகிறது . 

நல்ல உடல் நலமுள்ள ஒரு குழந்தையின் பெரும்பாலான 
நேரம் , உறங்குவதிலும் அதன் வளர்ச்சியிலும் கழிகிறது . பால் 
குடிப்பதிலும் , சிறிது அழுவதிலும் , கைகால்களை அசைப் 
பதிலுமேதான் அதன் தசைகளுக்கு வேலை ஏற்படுகிறது . 

னால் , குழந்தையின் உணவில் திசுக்களை உண்டாக்கும் 
புரதமும் , உலோகச் சத்துக்களும் மிகுதியாக இருக்க வேண்டு 
மென்றால் , வேலை செய்யத் திறனை அளிக்கவல்ல மாவுப் 
பொருளும் கொழுப்பும் , அதைவிடக் குறைவாக இருக்க வேண்டு 
மென்றும் என்னக்கூடும் . ஆனால் , உண்மையில் அப்படி இருப் 
பதில்லை . குழத்தைக்குக் கிடைக்கும் புரதத்தின் விகிதம் , வயது 
வந்த ஆளுக்குக் கிடைக்கும் புரதத்திற்குச் சமமாக இருக்கிறது . 
ஆனால் , கொழுப்பு , வயது வந்தவர்களுக்குக் கிடைக்கும் 
விகிதத்தைவிடக் கூடுதலாகக் குழந்தைகளுக்குக் கிடைக்கிறது . 

குழந்தைகளுக்குக் கிடைக்கும் புரதம் , முதல் தரமான 
தாகும் . ஆனால் , வயதுவந்தோருக்குக் கிடைக்கும் புரதத்தில் , 
1 முதல் 1 பங்குவரை உள்ளது தான் முதல்தரப் புரதமாகும் . 
குழந்தைகளுக்குப் புரதம் திசுக்களை 

உண்டாக்குவதற்கு 
மட்டுமே பயன்படுகிறது . உஷ்ணத்தைக் கொடுக்க அவை 
பயன்படவில்லை . பக்கம் 189 - ல் ஒரு குழந்தை , ஒரு மனிதன் 
இவர்களின் உணவுச் சத்துக்கள் ஒப்பிடப்பட்டுள்ளன : 


t 


நாள்தோறும்வேண்டியஅளவுகிராமில் 


சத்துக்களின் 


மொத்த 
அளவு 


ல்எடையில்ஒவ்வொரு 
பவுண்டுக்கும் 


வயதுவந்த ஆளைவிடக் குழந்தைக் ள்ளஅதிகச் 


பெயர்கள் 


சத்து 
: 
100 
- 
க்கு 


குழந்தைப் பருவத்திலும்.......செய்திகள் 


140 
பவுண்டு 
14 
பவுண்டு 
140 
பவுண்டு 
14 
பவுண்டு எடையுள்ளஆண் 
உள்ள 
குழந்தை 
உள்ள 
ஆண் 
உள்ள 
குழந்தை 


புரதம் 


80 


10.35 


0.57 


0.74 


80 


கொழுப்பு 


110 


29.34 


0.79 


2.10 


168 


மாவுப்பொருள் 


450 


5850 


3.20 


4.18 


81 


உஷ்ண 
அளவு 


3192 


550 


22-6 


39.3 


74.2 


எணகள 


றிப்பு:இப்புள்ளிவிவரம் ஹட்ஸனின் உணவுக்கலையும்,உணவுக்கொள்கைகளும் என்ற புத்தகத்தின்அடிப்படையில்கொடுக்கப்பட்டுள்ளது. 


821 


222 


உணவும் ஊட்டமும் 


மேற்கண்ட புள்ளிவிவரங்களிலிருந்து , குழந்தை தனது 
உடலெடையின் ஒவ்வொரு பவுண்டுக்கும் , வளர்ச்சியடைந்த 
ஆளைக்காட்டிலும் இருமடங்கு உணவு எடுத்துக் கொள்கிற 
தென்பது தெரியவரும் . இதில் கொழுப்புதான் மிகவும் அதிக 
மாக இருக்கிறது . 


தாய்ப்பாலுக்குப் பதிலாக கொடுக்கப்படும் பொருள்கள் : 
முன்னர்க் கூறியது போன்று , சில சமயங்களில் குழந்தைக்குத் 
தாயின் பால் கிட்டாமல் போய்விடலாம் . அப்பொழுது அதற் 
கீடாக வேறொரு பொருளைக் கொடுக்க நேரிடுகிறது . பால் ஒன்று 
தான் , திரவ வடிவத்தில் உடலுக்குத் தேவையான எல்லா 
உணவுச் சத்துக்களையும் ஏற்ற விகிதத்தில் தன்னகத்தே 
கொண்ட உணவுப் பொருளாகும் . அது தான் குழந்தையின் 
குடலில் எளிதில் சீரணமாகிறது . எனவே , தாய்ப்பாலுக்குப் 
பதிலாகக் குழந்தைக்கு வேறு உணவு கொடுக்க வேண்டு 
மாயின் , பிற மிருகங்களின் பாலில் உள்ள சத்துக்களின் அளவை 
ஒப்பிட்டுப் 

பார்ப்போமாயின் , எம் மிருகத்தின் பால் 
குழந்தைக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை அறிந்துகொள்ள 
லாம் . என்வே , சில பழக்கப்பட்ட மிருகங்களின் பாலிலுள்ள 
சத்துக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 


இனம் 


புரதம் % 


கொழுப்பு % 


மாவுச் சத்து % சாம்பல் % 


தாய்ப் பால் 


13-2-13 


3 3--376 


6.29 


02-031 


பசுவின் பால் 


3-4 


3.75 


4.75 


0.75 


எருமைப் பால் 


6.1 


1.45 


4-17 


0.87 


வெள்ளாட்டுப் பால் 


3.67-4-22 


4.33-7.57 


3 : 61-4-92 


0.84 


குதிரைப் பால் 


1 • 84-205 


114--117 


5-77- 6.89 


03-0.36 


கழுதைப் பால் 


1.85-204 


1 : 37--15 


6-09-6.19 


0.49 


இந்தப் புள்ளிவிவரம் மூலம் , எந்த மிருகத்தின் பாலும் 
தாய்ப்பாலுக்கீடாகாது என்பது தெரியவரும் . வெவ்வேறு 
உயிரினங்களின் குட்டிகளின் வளர்ச்சி வேகம் வேறுபடுவதே 
இவ் வேறுபாட்டிற்குக் காரணமாகும் . புரதமும் , உலோகச்சத்தும் 
வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதனவாகும் . எனவே , 
விரைவில் வளரும் மிருகங்களின் பாலில் இவ்விரண்டும் கூடுத 
லான அளவிலிருக்கின்றன . மேலே குறிக்கப்பட்ட உயிரினங் 


குழந்தைப் பருவத்திலும்...... செய்திகள் 


228 


களின் வளர்ச்சியின் விகிதமும் , அவைகளுக்குக் கிடைக்கும் 
உணவுச் சத்துக்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன : 


இனம் 


100 கிராமில் பாலில் உள்ள 

சத்துக்களின் அளவு 
குழந்தையின் 
எடை இரு மடங் 
காரும் காலம் புரதம் உலோகச் 

சுண்ணாம்பு 

பாஸ்வரம் 
கிராம் சத்து கிராம் கிராம் கிராம் 


தாய்ப் பால் 


180 நாட்கள் 


10 


0 2 


0.032 


0047 


பசுவின் பால் 


50 


33 


07 


0 120 


எருமைப் பால் 


47 


3-5 


07 


0.160 


0197 


வெள்ளாட்டுப் பால் 


19 


4-3 


08 


0210 


0322 


1 , 


குதிரைப் பால் 


60 


2.0 


04 


0 124 


0311 


உலகின் சில பகுதிகளில் பசு , எருமை , வெள்ளாடு இவற்றின் 
பாலைத் தவிரக் குதிரை , கழுதை ஆகியவற்றின் பாலையும் மக்கள் 
குடிக்கிறார் கள் . ஆனால் , இந்தியாவில் பசுவின் பால் , எருமைப் 
பால் , வெள்ளாட்டின் பால் ஆகியவைகளே பெரும் பாலும் பயன் 
படுகின்றன . இவற்றுள்ளும் , பசுவின் பாலே மிகவும் சிறந்த 
தாகக் கருதப்படுகிறது . ஈண்டு நாம் தாய்ப்பாலுக்குப் பதிலாகக் 
கொடுக்கப்படுவதற்கான தன்மையுள்ள பாலைப்பற்றியே பார்க்க 
வேண்டும் . எருமை மாட்டின் பாலிலும் , வெள்ளாட்டின் பாலிலும் 
பசுவின் பாலில் இருப்பதைவிடக் கூடுதலாகப் புரதமும் கொழுப் 
பும் இருக்கின்றன . ஆகையால் , அவற்றைச் குழந்தைகளுக்குக் 
கொடுக்க வேண்டுமானால் , அவற்றுடன் தண்ணீரை மிகுதி 
யாகச் சேர்க்க வேண்டும் . பிற மிருகங்களின் பாலுடன் 
ஒப்பிட்டுப் பார்க்கும் பொழுது , பசுவின் பாலே தாய்ப்பாலுக்குப் 
பதிலாகக் கொடுக்கத் தகுந்ததாக இருக்கிறது . ஆகையால் , 
தாய்க்குப் பைத்தியம் , மரணம் ஆகியவை ஏற்படுவதால் , 
குழந்தைக்குத் தாய்ப்பால் கிடைக்காதபொழுது பசுவின் பாலைக் 
கொடுக்கலாம் . ஈண்டு , பசுவின் பாலும் தாய்ப்பாலுக்கீடாகா 
தென்பதையும் , இருப்பினும் , வேறு வழியில்லாமையாலும் , 
அவசியத்தாலும் தான் அதைப் பயன்படுத்த வேண்டியிருக்கிற 
தென்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் . 


இனித் தாய்ப்பால் , பசுவின் பால் ஆகிய இரண்டின் 
ரசாயன அமைப்பிலும் என்ன வேறுபாடுகள் உள்ளன வெனப் 


224 


உணவும் வட்டமும் 


பார்ப்போம் . இவ்வாறு வேறுபாடுகளை அடுத்த பக்கத்தில் 
கண்டபடி காட்டலாம் . 


தாய்ப்பால் : 
பயவின் பால் 


நீர் புரதம் கொழுப்பு 

உலோகச் சத்து 

தன்மை 
87.88 % 1.2 % 8.4 % 6 • 7 % 01 % -0• 2 % காரத்தன்மை 
87.88 % 3.4 % 30-40 % 4.5 % % 0.7 % அமிலத்தன்மை 


இரண்டின் ஒப்புமையினின்றும் , இரண்டிலும் திடப் பொருள் 
களின் அளவு ஒன்றாக உள்ளது புலப்படும் . ஆயினும் , அவற்றி 
லுள்ள வெவ்வேறு சத்துப் பொருள்களின் விகிதம் வேறுபடுகிறது . 
பசுவின் பாலில் புரதம் , கொழுப்பு , உலோகச் சத்து ஆகியவை 
கூடுதலாக இருக்கின்றன . தாய்ப் பாலில் சர்க்கரை , மிகுதியாக 
உள்ளதால் கன்றுக்குட்டி விரைவாக வளருகிறது . குழந்தையை 
விடக் கன்றுக்குட்டி அதிகமாக உழைப்பினும்கூட , அதற்குக் 
கிடைக்கும் மாவுப் பொருள் குழந்தைக்குக் கிடைப்பதைவிடக் 
குறைவாகவே உள்ளது . பசுவின் பாலில் இருப்பதை விடத் 
தாய்ப் பாலில் மிகுதியாக மாவுப் பொருள் ( சர்க்கரை வடிவில் ) 
இருப்பது சற்று வியப்பாக இருக்கிறது . மத்திய நரம்பு மண்டலத் 
தின் ( central nervous system ) தேவைக்கு இவ்வதிகமான 
மாவுப் பொருள் பயன்படலாம் . 


தாய்ப் பாலில் பசுவின் பாலை விட லெஸிதின் ( lecithin ) 
என்ற பொருளும் கூடுதலாக இருக்கிறது . ( லெஸிதின் பித்தப் 
பையிலும் , மற்றும் சில உறுப்புகளிலும் சிறிது காணப்படுகிறது . 
இது நரம்புத் திசுக்கள் , இரத்த அணுக்கள் , மூளையிலுள்ள 
பொருள் , கல்லீரல் ஆகியவற்றில் இருக்கிறது . முட்டையில் 
இது மிகுதியாக உள்ளது . இது மெழுகு போன்றிருக்கிறது . 
இதற்கென ஒரு வடிவமும் கிடையாது , இது சாராயத்தில் 
கரையும் . இது புரதத்தின் ஒரு கூறாகும் . தாய்ப்பாலின் புரதத் 
தின் 100 பங்கில் 3.05 பங்கு லெஸிதின் இருக்கிறது . ஆனால் , 
பசுவின் பாலிலுள்ள புரதத்தில் 100 - க்கு 1-4 பங்குதான் லெஸி 
தின் காணப்படுகிறது . குழந்தையின் மூளை , கன்றுக்குட்டியின் 
மூளையைவிட அதிக எடையுள்ளதாக இருப்பது இதற்குக் காரண 
மாக இருக்கலாம் . 


இவையன்றி , நுணுக்கமாகப் பார்த்தால் , இருவிதப் பால் 
களிலும் பல சத்துப் பொருள்களின் தன்மையிலும் வேறுபாடு 
காணப்படுகிறது . இரண்டு பால்களிலும் சர்க்கரை ஒன்று தான் 
தன்மையில் வேறுபடாத பொருளாக உள்ளது . வெடியுப்பு 
வாயுவின் சேர்க்கையாலான பொருள் ( aitrogenus matter ) , 


குழந்தைப் பருவத்திலும் ...... செய்திகள் 


225 


கொழுப்பு , உலோகச் சத்து ஆகியவற்றில் மிகுந்த வேறுபாடு 


உள்ளது . 


வெடியுப்பு வாயுவின் சேர்க்கையாலான பொருள் : தாய்ப் 
பாலில் புரதமற்ற வெடியுப்பு வாயு ( non - protein - nitrogen ) மிகுந்த 
அளவு கலந்துள்ளது . பசுவின் பாலில் இது மிகவும் குறை 
வாகவே இருக்கிறது . 


பாலிலுள்ள புரதங்கள் , மூன்று வகைப்படும் . அவையாவன : 
( 1 ) காஸினோஜன் , ( 2 ) அல்புமின் , ( 3 ) க்ளோபுலின் : 
தாய்ப்பாலிலும் பசுவின் பாலிலும் க்ளோபுலின் மிகவும் குறை 
வாகவேயுள்ளது . பசுவின் பாலில் காஸினோஜன் மிகவும் கூடுத 
லாக இருக்கிறது . தாய்ப் பாலில் புரதம் போன்று , காஸினோஜன் 
அவ்வளவு ஊட்டப் பொருளன்று என்று அறிஞர்கள் கருதுகிறார் 
கள் . இரைப்பையின் சீரண நீருடன் சேரும்போது பசுவின் 
பால் , தாய்ப்பாலைவிடக் கடினமான கட்டிகளாக மாறுகிறது . 
இதன் சில பகுதிகள் , நன்றாகச் சீரணிக்கப்படாததால் வீணா 
கின்றன . சில சமயங்களில் இம்மாதிரியாகச் செரிக்கப்படாத 
புர தங்களின் எரிச்சல் காரணமாகச் சில நோய்கள் ஏற்படலாம் . 


மானவை . 


புரதத்திலுள்ள அமினோ அமிலங்களும் மிகவும் முக்கிய 

பசுவின் பால் , தாய்ப்பால் ஆகிய இரண்டிலுமுள்ள 
அமினோ அமிலங்களின் அளவிலும் வேறுபாடு இருக்கிறது . 
கல்லீரலின் பாதுகாப்பு , நல்ல வளர்ச்சி ஆகியவற்றிற்கு இந்த 
அமினோ அமிலங்கள் மிகவும் இன்றியமையாதனவாகும் . இவை 
கள் இரு பால்களிலும் உள்ளன . ஆனால் , இவைகளனைத்தும் 
மிகுந்த அளவில் பசுவின் பாலில் காணப்படுகின்றன . பசுவின் 
பாலில் சம அளவுத் தண்ணீரைக் கலந்தாலும்கூட , அதிலுள்ள 
எல்லா அமினோ அமிலங்களும் ( ஸிஸ்டைனை ( cystine ) தவிர ) 
தாய்ப்பாலிலுள்ள அமினோ அமிலங்களை விடக் கூடுதலாகவே 
இருக்கும் . இதனால் தான் குழந்தைகளுக்குப் பசுவின் பாலைக் 
கொடுக்கும்போது அதனுடன் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது . 

கொழுப்பு : தாய்ப்பாலில் ‘ ஒலியிக் அமிலம் மிகுதியாக 
இருக்கிறது . இது குறைந்த வெப்பத்திலேயே உருகுகிறது . 
எனவே , இது எளிதில் சீரணமாகிறது . பசுவின் பாலிலுள்ள 
கொழுப்பு இவ்வாறில்லை . மேலும் , பசுவின் பாலிலுள்ள 
கொழுப்பைவிடத் தாய்ப்பாலிலுள்ள கொழுப்பு நல்ல நிலையி 
லுள்ளது . இதனால் அது எளிதில் பல சிறு சிறு துணுக்குகளாகப் 
பிரிக்கப்படுகிறது . ஆனால் , இந்த வேறுபாடுகளால் கேடொன் 
றும் விளைவதில்லை . 

15 


226 


உணவும் ஊட்டமும் 


உலோகச் சத்துக்களிலும் வேறுபாடு இருக்கிறது . தாய்ப் 
பாலில் , சுண்ணாம்பும் பாஸ்வரமும் பசுவின் பாலிலிருப்பதை 
விடக் குறைவாக உள்ளன . ஆனால் , பசுவின் பாலில் உள்ளதை 
விடத் தாய்ப்பாலில் அதிக இரும்பு இருக்கிறது . பசுவின் பாலில் 
இரசாயன அமைப்பு , தாய்ப்பாலைப் போன்றில்லை என்பதை 
இச் செய்திகளால் நாம் அறியக்கூடும் . 


வன 


இனி , இவ்விரண்டு பாலின் , செரிக்கும் தன்மையைப்பற்றிப் 
பார்ப்போம் . பொதுவாகக் குழந்தைகளுக்குப் பசுவின் பாலைச் 
செரிக்கக் கஷ்டம் ஏற்படுகிறது . இது இயற்கையே . ஏனெனில் , 
பசுவின் பால் , கன்றுக்குட்டிகளுக்காக ஏற்பட்டதேயன்றிக் 
குழந்தைகளுக்காக ஏற்பட்டதன்று . பசுவின் பால் வயிற்றில் 
உறையும்போது உண்டாகும் துண்டுகள் மிகவும் அடர்த்தியாக 
வும் திண்மையாகவும் இருக்கின்றன . இதற்குக் காரணங்களா 

( 1 ) பசுவின் பாலில் காஸினோஜன் மிகுந்த அளவிலிருக் 
கிறது . இதன் இரசாயன அமைப்புக்கும் வேறுபாடுள்ளது . 
( 2 ) காஸினோஜனின் விகிதத்திற்குப் பசுவின் பாலில் குறைந்த 
கொழுப்பும் , கரையக்கூடிய அல்புமினும் இருக்கின்றன . இதனால் 
உறையும் பால் துணுக்குகளில் , இவற்றின் விளைவு ஒன்றும் ஏற் 
படுவதில்லை . ஆனால் , தாய்ப்பாலில் இச் சத்துப் பொருள்கள் 
மிகுதியாக இருப்பதால் , அதில் ஏற்படும் உறைந்த பால் துணுக் 
மென்மையாகவும் மெலிந்துமுள்ளன . ( 3 ) 

( 3 ) பசுவின் 
பாலில் தாய்ப்பாலை விட மிகுந்த சுண்ணாம்பும் அமிலமும் இருக் 
கின்றன . உறைந்த பால் துணுக்குகளின் அடர்த்தியும் கடினத் 
தன்மையும் இவற்றையும் பொறுத்திருக்கின்றன . 


குகள் 


இக் காரணங்களினால் , பசுவின் பால் வயிற்றில் உறையும் 
பொழுது கடினமான துணுக்குகள் ஏற்படுகின்றன . இவற்றைச் 
செரிப்பதும் எளிதன்று . ஆனால் , தாய்ப்பால் எளிதில் செரிக்கப் 
படுகிறது . அது உறையும்பொழுது ஏற்படும் துணுக்குகள் 
மென்மையாகவும் அடர்த்திக் குறைவாகவுமிருக்கின்றன . 


குடலில் இவ்விரண்டு பால்களுக்கும் , செரிக்கப்படும் தன்மை 
யில் மிகுந்த வேறுபாடு இல்லை . பசுவின் பாலில் , தாய்ப் பாலில் 
இருப்பதைவிட மிகுதியான புரதமும் , கொழுப்பும் , உலோகச் 
சத்தும் இருப்பதால் , தேவைக்கு மேற்பட்ட அவற்றின் சில 
பகுதி , மலம் வழியாக வெளியேற்றப்படுகிறது . 


குழந்தைகளுக்குப் பசுவின் பால் கொடுத்தல் : இதுவரை 
கூறியதிலிருந்து , தாய்ப்பாலுக்குப் பதிலாகக் குழந்தைக்கு வேறு 
உணவு கொடுக்க நேரிட்டால் , பசுவின் பாலைக் கொடுப்பது தான் 


குழந்தைப் பருவத்திலும் ...... செய்திகள் 


227 


நல்லது என்றும் , ஆனால் , அவ்வாறு அதைக் கொடுப்பதற்கு 
முன்னால் , அதில் சில மாறுதல்களைச் செய்ய வேண்டுமென்றுப் 
அறிந்து கொள்ளலாம் . எந்த உணவையும் கொடுப்பதற்கு 
முன்னால் அடியிற் கண்டவற்றைக் கவனிக்க வேண்டும் . 


( 1 ) உணவின் மூலம் போதிய உஷ்ண அளவு எண்கள் 
கிடைக்க வேண்டும் . குழந்தை பிறந்த பிறகு , முதல் நான்கு 
மாதங்களில் அதற்கு , அதன் உடலெடையின் ஒவ்வொரு 
பவுண்டிற்கும் 50 உஷ்ண அளவு எண்கள் வீதம் கிடைக்க 
வேண்டும் . ஐந்தாவது மாதம் முதல் ஒன்பதாவது மாதம் 
வரையில் , உஷ்ண அளவு எண்களின் தேவை சிறிது குறை 
கிறது . ஒன்பதாவது மாதத்திற்குப் பிறகு 40 உஷ்ண அளவு 
எண்களின் விகிதத்தில் , கிடைப்பது போதுமானது . பசுவின் 
பாலின் ஒவ்வோர் அவுன்ஸின்மூலம் 20 உஷ்ண அளவு எண்கள் 
கிடைக்கின்றன . ஓர் அவுன்ஸ் சர்க்கரையின் மூலமும் இதே 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கின்றன . இந்தக் கணக்கைக் 
கொண்டு , குழந்தைக்கு ஒரு நாளுக்கு எவ்வளவு பால் கொடுக்க 
வேண்டுமென்பதை அறிந்துகொள்ளலாம் . உலர் த்தப்பட்ட 
பால் பொடியின் மூலம் , பால் கொடுக்கப்படுமாயின் , அந்த 
டப்பாவின் மீது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பின் உதவியால் , 
அதையும் கணக்கிடலாம் . 


( 2 ) உணவுடன் , குழந்தைகளுக்குப் போதிய திரவமும் 
கொடுக்க வேண்டும் . பொதுவாகக் குழந்தைக்கு ஒவ்வொரு 
நாளும் தனது உடலெடையில் ஒரு பவுண்டுக்கு 21 அவுன்ஸ் 
வீதம் திரவம் தேவைப்படுகிறது . இதை நினைவில் கொள்ள 
வேண்டும் . 


( 3 ) ஒரு முறை குழந்தைக்குக் கொடுக்கப்படும் பாலின் 
அளவு அதற்குப் போதுமானதாக இருக்க வேண்டும் . அதை 
விட மிகுதியாகக் கொடுப்பது நல்ல தன்று . ஒரு நாளுக்குக் 
குழந்தைக்குத் தேவையான உஷ்ண அளவு எண்களைத் 
தெரிந்து கொண்டு , அதைப் பெற எவ்வளவு பால் மொத்தம் 
தேவை என்பதையும் அறிந்து கொண்டு , அந்த அளவுப் பாலை , 
ஒரு நாளில் எத்தனை தடவை பால் கொடுக்கப்படுகிறதோ , 
தடவையால் வகுத்தால் 

தடவையில் 
கொடுக்கப்படவேண்டிய பாலின் அளவு 

தெரிந்துவிடும் . 
எடுத்துக்காட்டாக , முதல் மூன்று மாதங்களில் மூன்று மணிக்கு 
ஒரு முறை வீதம் பால் கொடுப்பது நல்லதாகும் . இச் சமயத்தில் 
மொத்தப் பாலின் அளவை , 6 பங்காக்கிப் புகட்டுவது மிகவும் 


அத்தனை 


228 


உணவும் ஊட்டமும் 


நல்லதாகும் . வலுக் குறைவான குழந்தைகளுக்கு இவ்வளவைச் 
சிறிது குறைத்து ஏழு முறையாகப் புகட்டலாம் . மூன்றாவது 
மாதத்திற்குப் பிறகு , நான்கு மணிக்கு ஒரு முறை வீதம் 
பாலூட்டவேண்டும் . அப்பொழுது , மொத்தப் பாலளவை , 
ஐந்தாகப் பிரிப்பதால் , ஒரு வேளைக்குக் கொடுக்க வேண்டிய 
பாலின் அளவு தெரியும் . இவையனைத்தும் , பொதுவாகக் கூறப் 
பட்டுள கணக்கேயாகும் . குழந்தைகளின் தனிப்பட்ட தன்மைக் 
கேற்ப , இவற்றில் மாறுதல்கள் செய்து கொள்ளலாம் . ஆனால் , 
குறிப் நட்ட நேரங்களில்தான் பால் கொடுக்கப்பட வேண்டும் . 
இதை மறந்துவிடக் கூடாது . அப்படியானால் தான் பால் நன்றாகச் 
செரிக்கப்படும் . 


( 4 ) உணவு 

கொடுக்கும்போது , அது எளிதில் சீரண 
மாகும்படியான நிலையில் கொடுக்க வேண்டும் . பசுவின் 
பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் உள்ள அமைப்பு வேற்றுமையைக் 
குறைக்க முயலவேண்டு . இப்படிச் செய்வதால் , பசுவின்பால் 
எளிதில் சீரணமாகும் . 


பசுவின் பாலைக் குழந்தைக்குக் கொடுக்கும்போது , அதன் 
புரதத்தின் தன்மை , அதன் மிகுதி , சர்க்கரைக் குறைவு 
உலோகச்சத்தின் மிகுதி , ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த 
வேண்டும் . இவற்றின் மீது போதிய கவனம் செலுத்திப் பாலை 
எளிதில் செரிக்கக் கூடியதாகச் செய்யவேண்டும் . 


மொத்த 


பசுவின் பாலைக் குழந்தைகளுக்கு ஏற்றதாகச் செய்யும் 
வழிகள் : இதற்கான சில வழிகள் கீழே கொடுக்கப்படுகின்றன . 
இவைகள் பெரும்பாலும் வழக்கிலுள்ள வை . ( 1 ) பாலை 5 நிமி 
டங்கள் கொதிக்கவைத்தால் , அதனுடைய காஸினோஜன்னில் 
சில மாறுதல்கள் ஏற்பட்டு , அது எளிதில் செரிக்கக் கூடியதாக 
ஆகிறது . புரதத்தின் 

கொஞ்சப் பகுதி , பாலாடையுடன் 
சேர்ந்துவிடுகிறது . இம்மாதிரியாகப் புரதத்தின் 
அளவில் , சிறிது குறைவு ஏற்படுகிறது . புடின் ( budin ) என்ற 
அறிஞரின் கருத்துப்படி , பால் 212 பாரன்ஹீட் வெப்பத்தில் 
40 நிமிடங்கள் காய்ச்சப்படுகிறது . இவ்வாறு காய்ச்சப்படுவ 
தால் , பால் எளிதில் சீரணமாகிறது . மேலும் , பால் நோய்க் 
கிருமிகளினின்றும் காக்கப்படுகிறது . ஆனால் , இதனால் பாலின் 
சுவை சற்று மாறுகிறது . வைட்டமின் C அழிந்து போகிறது . 
இதில் உள்ள சர்க்கரையின் அளவு கூடுவதில்லை ; உலோகச் 
சத்துகளின் அளவும் குறைவதில்லை . இக் குறைகளை நீக்குவதற் 
காக , ஆரஞ்சு சாற்றையும் காட்லிவர் எண்ணெயையும் கொடுக் 


[ 


குழந்தைப் பருவத்திலும்...... செய்திகள் 


229 


கலாம் . இம்முறை வலுக் குறைவான குழந்தைகளுக்கு ஏற்ற 
தில்லை . 


( 2 ) நீர்சேர்ப்பது : " காஸினோஜன் உலோகச் சத்து 
ஆகியவற்றின் அளவைக் குறைக்கும் நோக்கத்துடன் தண் 
ணீரைப் பசுவின் பாலுடன் சேர்க்கலாம் . பசுவின் பாலுடன் 
சம அளவு 

தண்ணீர் சேர்த்தால் , அதிலுள்ள புரதத்தின் 
அளவும் , உகோகச் சத்துக்களின் அளவும் குறையும் . பிறகு , 
அதைத் தாய்ப்பாலுடன் ஒப்பிட்டால் , அடியிற்கண்ட விவரங் 
கள் தெரியவரும் . 


சத்துப் பொருள் 


தாய்ப் 
பால் 


பசுவின் 
பால் 


சம அளவுத் தண்ணீர் 
சேர்ந்தபின் பசுவின் பால் 


புரதம் 


1-5 


3.5 


1.75 


கொழுப்பு 


3.5 


4.0 


2.0 


சர்க்கரை 


6.5 


4.5 


2 


உலோகச் சத்து 


0.2 


0.7 


0.35 


விட்டது . 


இதில் புரதம் ஏறக்குறைச் சரியான அளவிற்கு வந்து 

ஊனால் , சர்க்கரை மிகவும் குறைவாக இருக்கிறது . 
ஆகையால் , இதனுடன் நான்கு அவுன்ஸிக்கு ஒரு தேக்கரண்டி 
வீதம் பாலோ , அல்லது சர்க்கரையோ ( கரும்புச் சர்க் 
கரையோ ) சேர்த்து , ஒரு தேக்கரண்டி 40 % உள்ள பாலாடை 
யும் சேர்த்தால் , இது குழந்தைக்கு உகந்த 

உகந்த பலாகும் . 
உலோகச் சத்தின் மிகுதியைத் தவிர , மற்றச் சத்துகளில் இது 
தாய்பாலுடன் மிகவும் ஒத்திருக்கிறது . 


பாலிலுள்ள தண்ணீர் , சர்க்கரை , புரதம் , கொழுப்பு ஆகிய 
வற்றின் விகிதங்களைக் குழந்தையின் வயது , அதன் உடல் நிலை , 
ஆகியவற்றைப் பொறுத்து மாற்றுக் கொள்ளலாம் . மேல் நாடு 
களில் பால் பண்ணைகளில் பலவகைப்பட்ட குழந்தைகளுக்கும் 
தாய்ப்பாலைப் போன்று கொடுக்கவல்ல பாலைத் தயாரிக்கிறார்கள் . 
இம் மாதிரியான பாலை , ஹயூமனைஸ்ட் மில்க் ( humanized 
milk ) , அதாவது மனிதர்களுக்கு ஏற்றதாகச் செய்யப்பட்ட 
பால் என்கிறார்கள் . 


பசுவின் பாலில் தண்ணீர் கலந்தபின் , அதிலிள்ள புரதத்தின் 
அளவு குறையத்தான் செய்கிறது . ஆனால் , அதன் தன்மையில் 


230 


உணவும் ஊட்டமும் 


அதாவது காஸினோஜன் , லாக்டால்புமின் இவற்றின் விகிதத்தில் 
ஒருவித மாறுலுதம் ஏற்படுவதில்லை . ஆகையால் , அதைச் 
செரிப்பதில் முன்பிருந்த கஷ்டம் இப்பொழுதும் இருக்கக்கூலும் . 
இக் குறையைப் போக்கத் தண்ணீருக்குப் பதில் , பாலுடன் 
மோர்த் தெளிவைச் ( whey ) சேர்க்குமாறு கூறப்படுகிறது . 
ஆனால் , இம்முறை மிகவும் கடினமானது , 

( 3 ) பாலை அமிலத் தன்மையுள்ளதாகச் செய்தல் : பாலைப் 
புளிக்கச் செய்வதால் , அதிலுள்ள புரதத்தின் 

புரதத்தின் விகிதத்தின் 
ஓரளவு மாற்றமுடியும் . பசுவின் பாலின் புரதங்கள் , இரைப்பை 
யின் சீரண நீருடன் சேரும் பொழுது அவைகள் காரத் தன்மை 
யடைகின்றன . இவை இரைப்பையிலுள்ள , ஹைட்ரோ 
க்ளோரிக் அமிலத்தின வினையாற்றலைத் தடுக்கிறது . எனவே , 
முதலிலேயே , பாலுடன் அமிலத்தைச் சேர்ப்பதால் இந்தப் புர 
தங்களின் ஆற்றலைக் குறைக்க முடியும் , மேலும் , மேற்கூறியபடி , 
அமிலத்தைச் சேர்ப்பதால் , தயிற்றில் பால் உறையும்போது ஏற் 
படும் துணுக்குகள் மெல்லியனவாயும் எளிதில் சீரணமாகக் 
கூடியவையாவும் மாறலாம் . இவ்வாறு பாலை அமிலத் தன்மை 
யடையச் செய்யப் 

முறைகள் 

உள்ளன . எனினும் , 
அவற்றுள் இரண்டு மிகவும் பழக்கத்திலுள்ளன . ஒன்று வரு 
மாறு : பாலைத் தயிராக மாற்றும் நுண்ணுயிர்களின் ஒரு குறிப் 
பிட்ட அளவு , அப் பாலுடன் சேர்க்கப்படுகிறது . பிறகு பால் 
வெப்பம் காக்கும் சேமக்கலத்திலோ ( thermosflask ) அல்லது 
ஏதேனும் வெப்பம் காக்கும் சேமகலத்திலோ 98.4 ° பாரன்ஹீட் 
வெப்ப நிலையில் வைக்கப்படுகிறது . 12 மணி நேரத்திற்குப் 
பிறகு இதைப் பயன்படுத்த வேண்டும் . இப் பாலினாலான 
உறைந்த துணுக்குகள் மென்மையாகவும் எளிதில் , சீரண 
மாகக் கூடியனவாகவும் உள்ளன . 


பல 


மற்றொரு முறை சாதாரணமானதும் எளியதுமாகும் . இதன் 
படி பாலில் நேடையாகச் சிறிது அமிலம் சேர்க்கப்படுகிறது . 
20 அவுன்ஸ் கொதித்த பாலில் 45 % உள்ள பால் அமிலத் ( lactic 
acid ) தின் 60 முதல் 80 சொட்டுகள்வரை சிறிது சிறிதாகச் 
சேர்க்கப்படுகிறது . பாலின் வெப்ப நிலை 98.4 ° பாரன்ஹீட்டாக 
இருக்கவேண்டும் . இதனால் பாலில் மிகவும் மெல்லிய துணுக்குகள் 
ஏற்படும் . அவை எளிதில் சீரணமாகும் . பாலும் சுவையுள்ள 
தாக இருக்கும் . அமிலத்தைச் சேர்த்த பிறகு , பாலை 104 ° 
பாரன்ஹீட் வெப்பத்திற்கு மேல் காய்ச்சக் கூடாது . இல்லாவிட் 
டால் , துணுக்குகள் கடினமாகவும் அடர்த்தியாகவும் ஆகிவிடும் . 
இம் மாதிரியான பால் இரைப்பையின் சீரண நீருடன் சேரும் 


குழந்தைப் பருவத்திலும் ...... செய்திகள் 


231 


பொழுது , முதலிலேயே துணுக்குகளாகியுள்ள காஸினோஜன் 
மறுபடியும் அடர்த்தியானதும் கடினமானதுமான துணுக்கு 
களாக மாறமுடியர் . 


( 4 ) சோடியம் சிட்ரேட்டைக் ( sodium citrate ) கலத்தல் : 
பசுவின் பாலுடன் , ஒவ்வேர் அவுன்ஸுக்கும் ஓர் அரிசி எடை 
அளவு சோடியம் சிட்ரேட்டைச் சேர்த்தால் , காஸினோஜன் 
செரிக்கப்படத் தகுந்ததாகிறது . இவ்வாறு செய்வதால் 
தேவைக்கு மிகுதியான சுண்ணாம்பை வேறுபடுத்தி அடியில் 
தங்கச் செய்கிறது . இதனால் பால் இரைப்பையில் உறையும் 
போது ஏற்படும் துணுக்குகள் மெல்லியனவாக ஆகின்றன . 


மிகவும் சிறிய குழந்தைகளுக்கோ அல்லது வலுக் குறை 
வான குழந்தைகளுக்கோ , இப் பொருளைக் கலந்து கொடுக்கும் 
பொழுது , இதை 

இதை அதிக அளவில் சேர்க்கவேண்டும் . இம் 
மாதிரியான குழந்தைகளுக்குச் சம அளவில் தண்ணீரும் , 
பாலும் , எலுமிச்சைச் சாறும் கலந்து , பாலாடை , சர்க்கரை 
ஆகியவற்றைச் சிறிது கூடுதலாகக் 

கலந்து கொடுக்க 
வேண்டும் . 


( 5 ) பெப்டோனாக்குதல் ( peptonizing ) : பெப்டோன்கள் 
என்பன , புரதத்திலிருத்து உண்டாகும் ஒருவகைப் பொருள்களா 
கும் . இவை நீரில் கரைகின்றன . வெப்பத்தினால் கட்டிப்படுவ 
தில்லை . புரதங்களுடன் சீரண என்சைம்களோ , இரசாயனப் 
பொருள்களோ சேரும்பொழுது , அவற்றிலிருந்து இவை உண்டா 
கின்றன ) . தாய்ப்பாலிலுள்ள காஸினோஜன் பசுவின் பாலிலுள்ள 
காஸினோஜனைவிட எளிதில் சீரணமாகக்கூடிய நிலையிலிருப்ப 
தாகச் சிலர் கருதுகிறார்கள் . ஆகையால் , பசுவின் பாலிலுள்ள 
காஸினோஜனை எளிதில் சீரணமாகச் செய்ய , அதன் சிறிது 
பகுதியைப் பெப்டோனாகச் செய்கிறார்கள் . பால் முழுவதையும் 
பெப்டோனாக ஆக்குவதால் அது மிகவும் நன்றாகச் செரிக்கப்படு 
கிறது . இம் முறை , குழந்தையின் உடல் நிலை மிகவும் மோசமாக 
வும் வலுக்குறைவாகவும் இருக்கும் போது தாற்காலிகமாகப் 
பயன்படும் . உடல் நலத்துடன் கூடிய வலுவான் குழந்தை 
களுக்கு இம் முறை தேவையில்லை . இம் முறையை , ஃபேர் 
சைல்ட்ஸ் பெப்டோ ஜினிக் பால்பொடி ( fair child s peptegenic 
milk powder ) யின் உதவியால் , எளிதாகத் தயாரித்துப் பயன் 
படுத்தலாம் . இதனால் காஸினோஜன் எளிதில் சீரணமாகிறது . 
இரைப்பையின் 

வேலையும் எளிதாகிறது சிட்டெண்டன் 
( Chitendon ) என்பவரின் கருத்துப்படி , இம் மாதிரித் தயாரிக்கப் 


232 


உணவும் ஊட்டமும் 


பட்ட பாலிலும் தாய்ப்பாலிலுமுள்ள பல்வேறு சத்துப் பொருள் 

ன் அளவு அடியிற்கண்டபடி இருக்கிறது . 


பலவகைச் சத்துக்கள் 


தாய்ப்பால் 

பெப்டோஜினிக் பால் 
விகிதத்தில் 

பொடியினாலான பால் 


புரதம் 


2.0 


2-09 


கொழுப்பு 


4.1 


4.38 


சர்க்கரை 


6.9 


7.26 


உலோகச்சத்து 


0.2 


0.26 


மொத்த திடப்பொருள் 


13.2 


13.99 


தண்ணீர் 


86.7 


8.67 


தராதர அடர்த்திக் கனம் 

(specific gravity ) 


1031 


1032 


வினைபடு தன்மை 


காரத் 
தன்மை 


காரத்தன்மை 


இவ்விரண்டிற்கும் மிகுந்த வேறுபாடு இல்லை . இம்மா திரித் 
தயாரிக்கப்பட்ட பாலில் மிகுதியாக அமிலம் இருந்துங்கூட , அது , 
இரைப்பையில் ஊறும் சீரண நீரிலுள்ள ரென்னெட் டுடன் 
சேரும்போது உறைவதில்லை . 


( 6 ) பால்கட்டி ( condensed milk ) : பசுவின் பாலிலுள்ள 
தண்ணீரை , வாயுவின் குறைந்த அழுத்தத்தில் வைத்து , 
வெப்பப்படுத்தி ஆவியாகச் செய்வதால் , இம்மாதிரியான பால் 
கட்டி கிடைக்கிறது . சில சமயங்களில் பாலாடையுடன் கூடிய 
பால் முழுதுமே இம் மாதிரிக் கட்டிப்படுத்தப்படுகிறது . சில 
சமயங்களில் பாலாடையின் சிறிது பாகத்தை எடுத்துவிட்டு , 
மற்றுமுள்ள பால் , கட்டிப்படுத்தப்படுகிறது . இதனுடன் சில 
சமயங்களில் சர்க்கரையும் சேர்க்கப்படுகிறது . ஆகையால் , 
இந்த வேறுபாட்டைப் பொறுத்து , இப் பால் கட்டியையும் 
மூன்று வகையாகப் பிரிக்கலாம் . 

அவைகளாவன : 


குழந்தைப் பருவத்தில் ...... செய்திகள் 


233 


( 1 ) சர்க்கரை சேர்க்கப்படாத முழுப் பாலாலாகிய பால்கட்டி , 
( 2 ) சர்க்கரை சேர்க்கப்பட்ட முழுப்பாலாகிய பால் கட்டி , 
( 3 ) சர்க்கரை சேர்த்த ஆடை நீக்கிய பால்கட்டி . 


சர்க்கரை சேர்க்கப்படாத முழுப்பாலாகிய பால் கட்டியில் 
பல்வேறு சத்துக்கள் , ஏறக்குறைய அடியில் கண்ட அளவில் 
இருக்கின்றன : புரதம் 8.3-11-3 % கொழுப்பு 9.4-12.4 % 
பால் சர்க்கரை 11-7-18 . % மொத்தத் திடப்பொருள் 31-43 % . 


சர்க்கரை சேர்க்கப்பட்ட முழுப்பாலில் பொதுவாகக் கரும்புச் 
சர்க்கரை , மற்றப் பொருள்களைவிட அதிக அளவிலிருக்கிறது . 
அதிலுள்ள பல்வேறு பொருள்களும் ஏறக்குறைய அடியிற் கண்ட 
படி உள்ளன . புரதம் 8.3-12 • 3 % ; கொழுப்பு 10-8-13.7 % 
பால் சர்க்கரை 13 : 5-16-0 % ; கரும்புச் சர்க்கரை 36-1 
38.7 % மொத்தத் திடப் பொருள் 74.4-77.2 % . 


இதில் சர்க்கரை மிகவும் அதிகமாகச் சேர்க்கப்பட்டிருக் 
கிறது . இதிலிருந்து ஆவியாகச் சென்றுள்ள தண்ணீரைத் 
திரும்பச் சேர்த்தாலுங்கூட , இதன் இனிப்பு மிகவும் கூடுதலாக 
வேயிருக்கும் . எனவே , இதை முகுதியாக அருந்துவது கடின 
மாகவே இருக்கும் . இதனுடன் மிகுந்த அளவில் தண்ணீரைச் 
சேர்க்க வேண்டுமென்று இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது . ஆனால் , 
இதில் குறித்துள்ளபடி தண்ணீர் சேர்த்தால் , பசுவின் பாலி 
லிருந்து கிடைக்கும் சத்துக்கள் , அதே அளவில் கிடைப்பதில்லை . 


மூன்றாவது வகையான , பாலாடை நீக்கப்பட்ட பால்கட்டி 
யிலும் இதே குறை காணப்படுகிறது . அதில் 2 % ஐவிடக் குறை 
வாகவே கொழுப்பு இருக்கிறது . எனவே , அதன் டப்பாவில் 
கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புப்படி தண்ணீரைச் சேர்ப்பதால் 
குழந்தைகளுக்கு மிகவும் குறைந்த ஊட்டச் சத்தே கிடைக்கும் . 

பால்கட்டியின் சீரணமாகும் தன்மை : பால்கட்டி , சாதா 
ரணப் பாலைவிட விரைவில் சீரணமாகிறது . இக் கட்டியின் 
தண்ணீர் சேர்த்து , அதைப் பாலாக ஆக்கும் பொழுது , அதி 
லுள்ள காஸினோஜன் இரைப்பையில் திண்ணிய துணுக்குகளாக 
மாறுகிறது . இதில் அமிலம் இரு தபோதிலும் , அதனால் ஒரு 
விதக் கேடும் விளைவதில்லை ; கட்டியாக ஆக்கப்படும் போது , 
காசினோஜன் சிறிது மாறுதலடைவதுதான் இதற்குக் காரண . 
இவ்வாறு இது எளிதில் சீரணமாவதால் , இம்மாதிரியான பால் 
கட்டியைப் பாலாக்கி சீரணத் திறன் மிகவும் குறைவாகவுள்ள 
குழந்தைகளுக்குக் கொடுக்கலாம் . 


234 


இந்தப்பால்கட்டிகளில்அவற்றில்சேர்க்கப்பட்டுள்ளசர்க்கரை,கொழுப்பின்அளவுஆகிய வற்றைப்பொறுத்துஇவற்றிலுள்ளசத்துக்களின்அளவுகளும்வேறுபடுகின்றன.இவ்வேறுபாட்டைக் காண்பிக்கும்புள்ளிவிவரஅட்டவணைகீழேதரப்பட்டுள்ளது 


. 


பாலாடையுடன்கூடியமுழுப்பால்கட்டி 


இயந்திரத்தால் 


பாலாடை 


சர்க்கரை 
சேர்க்கப்பட்டது 


சர்க்கரை 
சேர்க்கப்படாதது 


நீக்கப்பட்டகட்டி 


பலவகைச்சத்துக்கள் 


குறைத்தஉயர்ந்தகுறைந்தஉயர்ந்தகுறைந்தஉயர்ந்த அளவுஅளவுஅளவுஅளவுஅளவுஅளவு 


68.1 


83.6 


29.2 


38.00 


56.9 


70.1 


8.0 


73.7 


82 


11.9 


0.1 


6.6 


7.3 


11.4 


8.0 


10.0 


7.6 


12.3 


மொத்தத்திடப்பொருள்சதவீதம் 
கொழுப்பு புரதம் உலோகச் 
சத்து 
பால் 
சர்க்கரை கரும்புச்சர்க்கரை 


1-6 


3.4 


1.6 


2.5 


1.6 


2.9 


11-6 


17.8 


11.1 


160 


10.9 


17.0 


உணவும் எட்டமும் 


36-3 


44-6 


30.4 


52-6 


குழந்தைப் பருவத்தில் ...... செய்திகள் 


235 


பால்கட்டியின் ஊட்டத்தன்மை : இப் பால் கட்டிகளில் , 
கொழுப்புக் குறைவாக வுள்ளது . இவற்றுள் , சர்க்கரை சேர்க்கப் 
படாத பால் கட்டிதான் சிறந்தது . பாலாடை நீக்கப்பட்ட 
பால்கட்டி முற்றிலும் பயனற்றது . சர்க்கரை சேர்க்கப்பட்ட 
பால் கட்டியுடன் மிகுந்த அளவு தண்ணீரைச் சேர்க்க வேண்டி 
யிருப்பதால் , அது சத்துக் குறைவாக இருக்கிறது . 


இப் பால் கட்டிகளால் நன்மைக்குப் பதில் , சில சமயங் 
களில் குழந்தைகளுக்குத் தீமையே உண்டாகிறது . சர்க்கரை 
மிகுதியாக இருப்பதால் குழந்தைகள் பருமனாகி விடுகின்றன . 
ஊட்டச் சத்தின் காரணத்தால் இவ்வாறு ஆவதில்லை . அவர் 
களின் உடல் மாமிசம் நிறைந்ததாகக் காணப்படுகிறது . சில 
சமயங்களில் இக் குழந்தைகளுக்குக் கணை நோயும் ( rickets ) 
வரக்கூடும் . 


எக்காரணத்திலாவது , குழந்தைகளுக்குச் சர்க்கரை 
சேர்க்கப்பட்ட பால் கட்டியைக் கொடுக்க நேரிட்டால் , அதைக் 
குறைந்த காலத்திற்கே ( முதல் , 3 , 6 மாதங்களுக்கும் மாத்திரம் ) 
கொடுக்க வேண்டும் . அச் சமயம் , கொழுப்புக் குறைவைச் 
சரிப்படுத்த , உணவுடன் காட் லிவர் எண்ணெயையோ அல்லது 
பாலாடையையோ சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


சர்க்கரை சேர்க்கப்படாத பசுவின் முழுப் பாலினின்றும் 
ஆன பால்கட்டி குழைந்தைகளுக்கு நன்மை பயப்பதாகும் . 
இதனுடன் இருமடங்கு தண்ணீரைச் சேர்த்தால் , இது பசுவின் 
பாலுக்குச் சமமாக 
சமமாக இருக்கும் . இதை 

தை எளிதில் சீரணமாகச் 
செய்ய , இன்னும் தண்ணீரைச் சேர்த்துச் சிறிது சர்க்கரையை 
யும் , பாலாடையையும் சேர்க்க வேண்டும் . பால் கிடைக்காத 
பொழுதும் , சில முக்கிய சமயங்களிலும் இது பயன்படும் . 


இந்தப் பால் கட்டிகளில் சில நேரங்களில் செயற்கை முறை 
யில் வைட்டமின்- D யும் சேர்க்கப்படுகிறது , இம் மாதிரியான 
பாலை அருந்துவதால் , குழந்தைகளுக்குக் கணைநோய் வருவ 
தில்லை ; கணைநோய் உள்ள குழந்தைகளும் குணமடைகின்றன . 
இம் மாதிரியான வைட்டமின் D சேர்ந்த பால் கொடுக்கப்படா 
விடில் , நாள்தோறும் குழந்தைக்குச் சிறிது காட்லிவர் எண்ணெ 
யைக் கொடுக்க வேண்டும் . எந்தப் பாலைக் கொடுத்த போதி 
லும் , அதிலுள்ள வைட்டமின் C- யின் குறைவைப் போக்க , 
ஆரஞ்சு , தக்காளி , கருப்புத் திராட்சை ஆகியவற்றின் சாற்றைக் 
கொடுப்பது அவசியமாகும் . பால் கட்டியில் சுண்ணாம்பும் 
பாஸ்வரமும் போதிய அளவு இருக்கின்றன . 


236 


உணவும் ஊட்டமும் 


உலர்த்தப்பட்ட பால் ( dried milk ) : இதில் , பாலிலுள்ள 
தண்ணீர் முழுவதும் அகற்றப்படுகிறது . மீதமுள்ள திடப்பொருள் 
முற்றிலும் பொடி செய்யப்படுகின்றன . இது முழுப்பாலின் 
அளவில் பாகமாக ஆகிறது . ஆகையால் , இப் பொடியின் ஒரு 
பங்குடன் 7 பங்கு தண்ணீர் சேர்ப்பதால் , இது பாலாகும் . 
பாலை உலர்த்தும்போது அதனுடைய புரதத்தின் பௌதிகத் 
தன்மையில் ( physical quality ) சில மாறுதல்கள் ஏற்படுகின்றன . 
இதனால் அதிலுள்ள காஸினோஜன் , இரைப்பையில் உரையும் 
போது கடினமான துணுக்குகளாக ஆவதில்லை . அது எளிதில் 
செரிக்கப்படுகிறது . இது நோய்க் கிருமிகளிலிருந்து நன்கு பாது 
காக்கப்பட்டதாக ஆகிறது . இதில் வைட்டமின் C யைத் தவிர , 
மற்றெல்லா வைட்டமின்களும் , புதிய பாலில் இருப்பதுபோன்று 
இருக்கின்றன . சில உற்பத்தியாளர்கள் , வைட்டமின்களையும் 
இதனுடன் சேர்க்கிறார்கள் . அப்பொழுது , இப் பொடி , புதிய 
பாலைவிட ஊட்டச் சத்து மிகுந்துள்ளதாக ஆகிறது . . 


குழந்தைகளுக்கு நாம் இப் பால் பொடியைக் கொடுக்கும் 
போது இதிலுள்ள மாவுச் சத்து ( starch ) அதே வடிவில் இல்லா 
மல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . ஏனெனில் , 6 மாதம் வரை 
யில் , மாவுச் சத்தைச் சர்க்கரையாக மாற்றும் ஆற்றல் குழந்தை 
களிடத்தில் ருப்பதில்லை . ஆகையால் , இத்தகைய பால் 
பொடியுடன் தேவையான சர்க்கரையைச் சேர்த்து கொடுக்க 
வேண்டும் . சிலவகைப் பால்பொடிகளில் இரும்பு 

இரும்பு முதலிய 
பொருள்களும் சேர்க்கப்படுகின்றன . இம் மாதிரியான பால் 
பொடிகளை , மருத்துவரின் சொற்கேட்டே பயன்படுத்த 
வேண்டும் . 


மேற்கூறியவற்றிலிருந்து , தாய்ப்பாலுக்குப் பதிலாகக் கடை 
களில் பலவித ஆயத்தப் பால்கள் ( ready made milk ) கிடைக் 
கின்றன என்பதைத் தெரிந்து கொள்ளலாம் . இவைகளனைத் 
தும் , சில தனிப்பட்ட சூழ் நிலையிலேயே பயன்படுத்தத்தக்கன . 
இவை தாய்ப் பாலுக்கு ஒருபொழுதும் ஈடாகா . சிறப்பாக , 7 
மாதத்திற்குட்பட்ட குழந்தைகளுக்குத் தாயின் பாலே மிகச் 
சிறந்ததாகும் . அதையே தான் கொடுக்க வேண்டும் . 

தாய்ப்பால் குடிப்பதை மாற்றுதல் : தாய்ப்பால் குடிக்கும் 
குழந்தைகளுக்குச் சிறிது சிறிதாக மற்ற உணவுப் பொருள்களைக் 
கொடுத்துத் தாய்ப்பால் 

குடிப்பதை நிறுத்த வேண்டும் . 
குழந்தையின் 

ஏழாவது மாதத்திலிருந்தே இச் செயலைத் 
தொடங்கிச் சிறிது சிறிதாகப் பிற உணவுகளின் அளவுகளைக் 
கூட்டிவந்து தாய்பாலின் அளவைக் குறைத்து வரவேண்டும் . 


குழந்தைப் பருவத்தில் ...... செய்திகள் 


237 


ஏழரவது மாதத்திலிருந்து ஒன்பதாவது மாதம் வரை, குழந்தை 
யின் உணவு , 

முக்கியமாகத் தாயின் பாலேயாக இருக்க 
வேண்டும் . ஆனால் , இச்சமயத்தில் , ஒவ்வொரு நாளும் , 
குறைந்தது ஒரு தடவையாவது , அதற்குப் பிற உணவுப் 
பொருளும் கொடுக்க வேண்டும் . ஒன்பதாம் மாதத்திலிருத்து 
பன்னிரண்டாம் மாதம் வரையில் , அதற்குப் பிற உணவை 
மிகுதியாகக் கொடுத்துத் தாய்ப்பாலைக் குறைக்க வேண்டும் . 
ச் சமயத்தில் பசுவின் பாலை மிகுதியாகக் கொடுக்கலாம் . 


முதன் முதல் ஒருவேளை 
ஒரு வேளை உணவாகப் பசுவின் 

பாலைக் 
கொடுக்கலாம் . பிறகு , அதன் அளவைக் கூட்டவேண்டும் . 
இதனுடன் நன்றாகச் சமைக்கப்பட்ட சோற்றையும் நாளடை 
வில் சிறிதளவு கொடுக்கலாம் . அல்லது சில ரொட்டித் துண்டு 
களைப் பாலுடன் , 

கொடுக்கலாம் . பிறகு , உருளைக்கிழங்கு , 
சர்க்கரைவள்ளிக் கிழங்கு , பசுமையான கீரை முதலியவற்றை 
நன்றாகச் சமைத்து , மத்தினால் அறைத்துக் கொடுக்கலாம் . 
இவற்றுடன் சிறிதளவு நெய்யையும் சேர்த்துக் கொடுக்கலாம் . 
தென்னிந்தியாவில் , சைவ உணவு அருந்துபவர்கள் இந்தப் 
பருவத்தில் தங்கள் குழந்தைகளுக்குத் துவரம் பருப்பு அல்லது 
பாசிப்பருப்பை நன்றாகச் சமைத்துச் சோற்றுடன் சிறிது 
நெய்யும் சேர்த்து நன்றாகப் பிசைந்து ஊட்டுகின்றார்கள் . 


புலால் உணவு அருந்துபவர்கள் , தங்கள் குழந்தைக்கு , இச் 
இச் சமயத்தில் சிறிது வேகவைத்த முட்டை , நன்றாக வேக 
வைத்த மாமிசம் , மீன் முதலியவற்றைக் கொடுக்கலாம் . 
இவ்வாறு , குகந்தைக்குத் தாய்ப்பாலைத் தவிரப் பிற உணவுப் 
பொருள் களிலும் சுவையுண்டாக்க வேண்டும் . அப்படிச் செய் 
வதால் அது , விரைவில் தாய்ப்பாலையே நம்பி இருப்பதை விட்டு 
விடும் . 

உணவுப் பொருள்களைக் குழந்தைகளுக்குக் 
கொடுக்கத் தொடங்கும் பொழுது , திடீரெனத் திடப் பொருள்களை 
அவைகளுக்குக் கொடுப்பது நன்றன்று . ஆகையால் , பால் 
சேர்த்துச் சிறிது கட்டித் தன்மையான பால் கஞ்சியின் வடிவில் 
கொடுக்க வேண்டும் . பிறகு மெல்ல மெல்லத் திடப் பொருள் 
களைக் கொடுக்க வேண்டும் . 

இவ்வாறாக நாளடைவில் தாய்ப்பாலை நிறுத்திய பிறகு , 
குழந்தைகளுக்கு , எளிதில் சீரணமாகக்கூடியதும் , 

அவை 
களுக்குத் தேவையான எல்லா வித உணவுச் சத்துக்களும் ஏற்ற 
அளவில் அடங்கியுள்ள துமான உணவைக் கொடுக்க வேண்டும் . 
அவர்களது உணவில் , வயது வந்தோரின் உணவில் உள்ள 
விகிதத்தைவிடக் கூடுதலாகப் புரதமும் கொழுப்பும் 


அடங்கி 


238 


உணவும் ஊட்டமும் 


இருக்கவேண்டும் , முன்னர்க் கூறியுள்ளபடி , புரதக் குறைவினால் 
குழந்தைகளின் வளர்ச்சி தடைப்படுகிறது . குழந்தைகளுக்குத் 
தேவையான உணவைக் கொடுப்பதற்கு வெவ்வேறு வயதில் , 
அவைக்குத் தேவையான உஷ்ண அளவு எண்களைத் தெரிந் 
திருப்பது இன்றியமையாததாகும் . ( இதுபற்றி , உஷ்ண அளவு 
எண்கள் என்ற தலைப்பில் பார்க்கவும் ) . 


ஒரு வயதாகும்போது , உடலின் எடையில் ஒவ்வொரு 
கிலோகிராமுக்கும் 4 கிராம் புரதம் தேவைப்படுகிறது . இவ்வளவு 
சிறிது சிறிதாக குறைந்து , 6 வயது ஆகும்போது , சுமார் 2.5 
கிராம் புரதம் போதுமானதாக ஆகிறது . உடல் முழு வளர்ச்சி 
அடையும் வரை , இதே அளவு போதுமானதாகும் . புரதத்தின் 
அல்ளவிற்குச் சமமான கொழுப்பும் கொடுக்கப்படவேண்டும் . 
இவ்விரண்டு சத்துகளின் மூலம் பெறக்கூடிய உஷ்ண அளவு 
எண்களைத் தவிர , மீதமுள்ள தேவையான 

தேவையான உஷ்ண அளவு 
எண்களை மாவுப் பொருள் மூலம் பெறலாம் . 


வயது வந்த ஆளுக்குத் தேவையான புரதம் , கொழுப்பு 
இவற்றின் அளவில் பாதி , ஐந்து வயதுள்ள குழந்தைக்குத் 
தேவைப்படுகிறது என்று உத்தேசமாகக் கூறலாம் . ஆனால் , 
மாவுப் பொருள் , வயது வந்தவருக்குக் கிடைப்பதில்லை . . பங்கு 
கிடைத்தால் போதும் , இனி பதினைந்து ஆண்டுகளான 
பையனுக்கு , வயது வந்த மனிதனுக்குக் கிடைப்பதைவிடக் 
கூடுதலாகக் கொழுப்பு , புரதம் , மாவுப் பொருள் ஆகியவை 
தேவைப்படுகின்றன . ஏனெனில் , உடல் , வளர்ச்சியடைந்து , 
உறுப்புகள் நன்றாக அமையும்போது , மிகுதியான புர தமும் 
கொழுப்பும் தேவையாகின்றன . 


புரதத்தையும் கொழுப்பையும் பெறத்தகுந்த உணவுப் 
பொருள்களைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . அண்மையில் தாய்ப் 
பால் குடிப்பதை நிறுத்தியுள்ள குழந்தைகளுக்குப் புரதத்தைப் 
பெறுவதற்குப் பசுவின் பால் தான் சிறந்த உணவாகும் . ஊன் 
உணவு உண்பவர்கள் , குழந்தைக்கு 7 மாதம் ஆகியதும் ,, 
அதற்குப் பாலையும் , சிறிதளவு முட்டையின் வெள்ளைக்கரு , மீன் , 
சிறிது நேரம் சமைக்கப்பட்ட மாமிசம் முதலியவற்றையும் சிறிது 
சிறிதாகக் கொடுக்கலாம் . இப் பொருள்களில் , புரதம் , எளிதில் 
சீரணமாகும்படியாக இருக்கிறது . மாமிசத்தை உண்ணாமல் , 
சைவ உணவின் மூலம் புரதத்தைப் பெறமுடியும் . பால் , நெய் , 
பாலாடைக்கட்டி , பருப்பு முதலியவைகளைக் கவனத்துடன் உட் 
கொள்வதால் , குழந்தை உடற்கட்டுள்ள தாகவும் , உடல் நல 


குழந்தைப் பருவத்தில் ...... செய்திகள் 


239 


முள்ளதாகவும் இருக்கும் . ஓட்ஸ் மாவு , முழுக் கோதுமை , 
அதன் மாவு , ஸெமோலினா , காராமணி மாவு ( leintil flour ) 
ஆகியவற்றிலும் புரதம் மிகுதியாக உள்ளது . 


பால் , வெண்ணெய் , முட்டை முதலியவற்றின் மூலம் , 
கொழுப்பையும் பெறலாம் . உணவுடன் இவற்றைக் கலந்து 
குழந்தைகளுக்கு எளிதாக ஊட்ட முடியும் . 


சிறு குழந்தைகளுக்கு மாவுப் பொருளைச் சர்க்கரையின் 
வடிவில் கொடுப்பது தான் சிறந்ததாகும் . மாவுச் சத்தைச் 
( starch ) சீரணிக்கும் ஆற்றல் குழந்தைகளுக்கு இல்லை . ஆகை 
யால் , ஓராண்டுவரையில் மாவுச் சத்துள்ள பொருள்களைக் குறை 
வாகக் கொடுப்பதே நல்லது . ஓராண்டிற்குப் பிறகு குழந்தை 
களுக்கு மாவுச் சத்துப் பொருள்களைச் சற்றுக் கூடுதலாகக் 
கொடுக்கலாம் . அரிசி , உருளைக்கிழங்கு , ஓட்ஸ் மாவு முதலிய 
வற்றிலுள்ள மாவுச் சத்து , மிக எளிதில் செரிக்கப்படுகிறது . 
பிஸ்கட்டும் ரஸ்கும் ரொட்டியைவிட எளிதில் சீரணமாகின்றன . 
ஏனெனில் , இவற்றைத் தயாரிக்கும்போது , அதிக வெப்பம் 
தேவைப்படுகிறது . இதனால் , இவற்றிலுள்ள மாவுச் சத்து 
அணுக்கள் , கரையும் தன்மையை அடைந்து விடுகின்றன . சில 
நல்ல ரஸ்குகளிலும் பிஸ்கட்டுகளிலும் பலவித சத்துக்களும் 
அடியிற்கண்ட அளவில் காணப்படுகின்றன : 


சத்துக்கள் 
புரதம் 


தண்ணீர் 


ரஸ்க் 

பிஸ்கட் 
11 : 5 % 

9.41 % 
மாவுச் சத்து 

60.4 % 

47-33 % 
பார்லிச் சர்க்கரை 

14.2 % 

16.52 % 
6.9 % 

7.94 % 
கரையும் தன்மையுள்ள 
பிற பொருள்கள் 

60 % டெக்ஸ்ட் 

ரீன் 10.58 % 
பாஸ்பாரிக் அமிலம் 0.3 % கொழுப்பு 9.38 % 
மீதமுள்ள உலோகச் சத்து 0.4 % உலோகச் 

சத்து 1.24 % 


ஆரோரூட் , சவ்வரிசி , ஏழிலைக்கிழங்கு ( tapioca ) ஆகியவை 
மாவுச் சத்தைப் பெறுவதற்கு ஏற்ற பொருள் களாகும் . இவற்றால் 
கஞ்சி தயாரித்துக் குழந்தைகளுக்குக் கொடுப்பது நல்லது . 


> 


உணவும் ஊட்டமும் 


அசீரணமோ , காய்ச்சலோ இருக்கும்பொழுது இவற்றைக் 
கொடுக்கலாம் . இவற்றில் புரதச் சத்து இல்லை . 


சர்க்கரையின் மூலமாகவும் , குழந்தைக்கு வேண்டிய மாவுப் 
பொருளைக் கொடுக்கலாம் . பால் , கஞ்சி முதலியவற்றில் சிறிது 
சர்க்கரையைச் சேர்த்துக் கொடுக்கலாம் . சர்க்கரையினால் 
குழந்தைகளின் பற்கள் கெட்டுவிடலாம் என்று சிலர் கருது 
கிறார்கள் . 

இது மிகைபடக் கூறுதலேயாகும் . ஏனெனில் , 
மிகுதியான சர்க்கரையைத் தின்பவர்கள் பலருடைய பற்கள் 
நன்றாக இருப்பதைக் காண்கிறோம் . எனவே , இக் கூற்று அடிப் 
படையற்றது . ஆனால் , கவனக் குறைவாகச் சர்க்கரையை 
மிகுதியாகக் கொடுப்பதால் , குழந்தைகளின் சீரண சக்திக்குக் 
கேடு நேரலாம் . இனிப்புப் பொருள்களை , இரு முக்கிய உணவு 
களுக்கிடையில் உண்பதைக்காட்டிலும் , உணவுடன் சேர்த்து 
உண்பது மேலாகும் . கொதிக்கவைக்கப்பட்டுள்ள இனிப்புப் 
பொருள்கள் , குழந்தைகளின் உடல் நலத்திற்கு மிகவும் உகந் 
தனவாகும் . பழப்பாகுகளும் ( jam ) மாவுப் பொருளைப் பெருவ 
தற்குச் சிறந்த உணவாகும் . 


இனி , உலோகச் சத்துக்களைப் பற்றிப் பார்ப்போம் . வளர் 
கின்ற குழந்தைகளின் எலும்புகள் , தசைகள் , இரத்தம் இவை 
களின் நல்ல அமைப்புக்கு உலோகச் சத்துக்கள் மிகவும் இன்றி 
யமையாத தனவாகும் . குழந்தைகளுக்கு இரண்டு வயது ஆகும் 
வரை இவற்றைப் பசுவின் பாலின் மூலமாகப் பெறுவதுதான் 
நல்லது . ஏனெனில் , அது தான் சுண்ணாம்பையும் பாஸ்வரத்தை 
யும் , போதிய அளவில் தன்னகத்தே கொண்டுள்ள எளிதில் 
சீரணமாகும் உணவாகும் . முட்டையும் இச் சத்துகளைப் பெற 
ஒரு சிறந்த உணவுப் பொருளாகும் . முட்டையின் மஞ்சட் கருவி 
லிருந்து இரும்புச் சத்துக் கிடைக்கிறது . எனவே , புலாலுணவு 
அருந்துபவர்கள் , முட்டையையும் கல்லீரலையும் உண்ணலாம் . 
சைவ உணவு உண்பவர்கள் பசுமையான இலைகள் உள்ள காய் 
கறிகள் , கைக்குத்தரிசி , கோதுமை போன்ற தானியங்கள் 
மூலம் இதைப் பெறலாம் . இருப்புச் சத்துக் கிடைப்பதுபற்றி 
ஐயம் ஏற்பட்டால் , அதைத் தனியாக மருந்து மூலம் கொடுக்க 
லாம் . 


சுவையுள்ள பானங்களில் , கோக்கோ , ஓவல்டின் , ஹார் 
லிக்ஸ் ஆகியவை குழந்தைகளுக்கு நல்ல வை . காப்பி , தேநீர் 
முதலியவை நரம்புகளுக்குக் கேடு பயப்பன . எனவே , அவை 
களைக் குழந்தைகளுக்குக் கொடுக்காமலிருப்பதே நல்லது . 


குழந்தைப் பருவத்திலும் ... செய்திகள் 


தண்ணீர்தான் , தாகத்தைத் தணித்து , உடலுக்கு நன்மைதரும் 
இயற்கையான பானமாகும் . எப்பொழுதும் தண்ணீரை 
நன்றாகக் கொதிக்கவைத்து , வடிகட்டிக் குடிப்பது நல்லது 
ஏனெனில் அசுத்தமான தண்ணீரால் , வாந்திபேதி , நச்சுக் 
காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவக்கூடும் . 


சிறு குழந்தைகளுக்குக் கொடுக்கத் தக்க உணவுகளின் சில 
மாதிரிகள் கீழே கொடுக்கப்படுகின்றன : 


1. 9 மாதம் முதல் 12 மாதம் வரையுள்ள குழந்தைகளுக் 
கான உணவு : 


முதல் உணவு வேளை : காலை 7-30 மணி . குறுணைக் கஞ்சி , 
பாசிப்பருப்புக் கஞ்சியுடன் பால் சேர்த்துக் கொடுக்கலாம் . 


இரண்டாவது உணவு : 

10-30-11 மணி : காய்ச்சிய 
பால் ஒரு வாழைப்பழம் . 
மூன்றாவது உணவு : பிற்பகல் 1-30மணி : 

சிறிது 
சோறு , நன்றாகச் சமைத்த பருப்பு , இவற்றை நெய்யுடன் 
கலந்து பிசைந்து , சிறிதளவு பசிய இலைக் காய்கறிகள் ஆகிய 
வற்றுடன் கொடுக்கலாம் ; பாலும் கொடுக்கலாம் . 


நான்காவது வேளை உணவு : மாலை 4. - 30-5 மணி : 
பால் , தக்காளி அல்லது ஆரஞ்சு சாறு கொடுக்கலாம் . 


ஐந்தாவது வேளை உணவு : இரவு 7-7 - 30 

மணி : 
காய்ச்சிய பால் நாள் ஒன்றுக்கு 40 அவுன்ஸ் பாலுக்கு மேல் 
கொடுக்கக்கூடாது . தாகத்தைப்போக்க , உணவு வேளைகளுக் 
கிடையில் தண்ணீர் கொடுக்கலாம் . 8 ஆம் மாதத்திலிருந்து 
மெல்லும் பொருட்டு ரஸ்க் , பிஸ்கட் போன்ற பொருள்களை 
இடையே கொடுப்பது நல்லது . 


II . 12 முதல் 18 மாதம் வரையிலுள்ள குழந்தைகளுக் 
கான உணவு : 


முதல் வேளை - காலை 7.30 மணி : பாசிப்பருப்பு , குருணை 
ஆகியவற்றாலான கஞ்சியுடன் பால் சேர்த்துக் கொடுக்கலாம் . 
இதனுடன் ரஸ்க் , பிஸ்கட் ஆகியவற்றையும் கொடுக்கலாம் .. 


இரண்டாவது வேளை உணவு : 11 மணி : காய்ச்சிய 
பாலும் ஒரு வாழைப் பழமும் நன்கு சமைக்கப்பட்ட சிறிது 

16 


242 


உணவும் ஊட்டமும் 


சோறு , அல்லது கோதுமை , பருப்பு , நெய் , உருளைக்கிழங்கு , 
கீரை கொடுக்கலாம் . ஊன் 

உணவு 

உண்பவர்களானால் , 
முட்டையின் மஞ்சட்கரு , மீன் முதலியனவும் சிறிதளவு கொடுக் 
கலாம் . 


3 


மூன்றாவது வேளை உணவு : பிற்பகல் 1-30மணி : 

நான்காவது வேளை உணவு-மாலை 5 மணி : வாழைப் 
பழம் அல்லது பிஸ்கட் , பால் கொடுக்கலாம் . 


18 மாதம் முதல் 3 ஆண்டுகள் வரையில் : 
முதல் வேளை உணவு : காலை 8 மணி : இட்டலி அல்லது 
ரொட்டி , பால் . 


இரண்டாவது வேளை உணவு : நடுப்பகல் 12-12-30 
பணி : நன்கு சமைக்கப்பட்ட சோறு , அல்லது கோதுமைச் 
சோறு , பருப்பு , நெய் காய்கறிகள் , கீரைகள் முதலியன . காய் 
கறிகளையும் கீரைகளையும் நன்றாகச் சமைக்கவேண்டும் . 
மோரும் சேர்த்துக் கொள்ளலாம் . புலால் உண்பவர்கள் 
கொதித்த முட்டை , சிறிது நேரம் சமைக்கப்பட்ட மாமிசம் 
முதலியவற்றையும் கொடுக்கலாம் . 


மூன்றாவது நேர உணவு , மாலை 4-30 மணி : பால் அல்லது 
ஓவல்டின் , வாழைப்பழங்கள் , ரொட்டி அல்லது பிஸ்கட் , 
தக்காளி அல்லது ஆரஞ்சு சாறு . 


நான்காவது நேர உணவு , இரவு மணி : சிறிது சோறும் 
பாலும் ; சோற்றையும் பாலையும் கலந்து , சிறிது சர்க்கரை 
சேர்த்து உண்பிக்கலாம் . 


நாள் தோறும் பாலுடன் சிறிதளவு காட்லிவர் எண்ணெயும் 
சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது . 


18. உடல் நலத்திற்கேற்றதாக 
உணவைப் பாதுகாத்தல் 


உணவு ஆரோக்கியம் 


பல 


உடல் நலத்திற்கு ஊட்டச் சத்துக்கள் உணவு எவ்வளவு 
இன்றியமையாததோ , அவ்வுணவுப் பொருள்களை உடல் நலத் 
திற்குகந்ததாகப் பாதுகாத்தலும் , அவ்வளவு இன்றியமையாத 
தாகும் . உணவுப் பொருள்களைத் தூய்மையாகவும் பாதுகாப் 
பாகவும் வைத்திருக்காவிட்டால் ,, அவற்றின் மூலம் 
நோய்கள் வரக்கூடும் . நோய்க்கிருமிகள் உள்ள தண்ணீர்மூல 
மாக , வாத்தி பேதி , வயிற்றுப்போக்கு முதலிய நோய்கள் ஏற்பட 
லாம் . இதேபோன்று புளி கலந்த பண்டங்களைச் செப்பு அல்லது 
பித்தளைப் பாத்திரங்களில் வைப்பதால் , அவற்றில் களிம்பு ஊறி , 
நச்சுத் தன்மை வந்துவிடுகிறது . அவ்வுணவை உண்பதால் 
நோய் ஏற்படலாம் . எனவே , உணவுப் பொருளைச் சுத்தமாகவும் 
பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டும் . 


இக் காலத்தில் நாம் பால பொருள்களைப் பிறரிடமிருந்து 
விலைக்கு வாங்கி உண்கிறோம் . இப் பொருள்கள் சுத்தமாகவும் , 
பாதுகாப்பாகவும் வைக்கப்படவில்லையானால் , இவற்றால் பொது 
மக்களுக்குக் கேடு விளையும் . ஆகையால் , இவற்றை அரசாங்கம் 
நன்றாகக் கண்காணிக்க வேண்டும் . பஞ்சாயத்து அல்லது 
நகராண்மைக் கழகத்தைச் சேர்ந்த சில வேலையாட்கள் இதைக் 
கண்காணித்துப் வருகிறார்கள் . 


உணவுப் பொருள்களில் சிறிது தூசி 

தூசி பட்டு விட்டால் , 
அதனால் அவ்வளவு மிகுந்த கெடுதி ஏற்படுவதில்லை . ஆனால் , 
அதில் நுண்ணிய நோய்க்கிருமிகள் சேர்ந்துவிட்டால் , மிகவும் 
கேடு ஏற்படுகிறது . ஆகையால் , மக்களுக்குக் கிடைக்கும் பால் 
போன்ற உணவுப் பொருள்களில் இம்மாதிரி நோய்க் கிருமிகள் 
சேராமல் பாதுகாக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது . 
பால் கறப்பவனின் மூலமோ , அல்லது பசுவின் மூலமோ , 
அல்லது வேறு வகையிலோ , பாலில் நச்சுக் காய்ச்சலின் நோய்க் 
கிருமிகள் கலந்துவிட்டால் , அதனால் பல மக்களுக்கு இந் நோய் 


244 


உணவும் ஊட்டமும் 


பரவக்கூடும் . இதன் கொடுமையுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் 
போது , கவனக்குறைவால் பாலில் சிறிது 

சாணம் 

சேர்ந்து 
விட்டால் கேடில்லை என்று கூறலாம் . இம் மாதிரியே , காச 
நோய்க் ( T. B. ) கிருமிகளும் , பசுவின் பாலின் மூலம் மற்றவர் 
களுக்குப் பரவலாம் . ஆகவே , உற்பத்தியாளர்களும் விற்பனை 
யாளர்களும் இதன் மீது நன்றாகக் கவனம் செலுத்தவேண்டும் . 
பெரிய பெரிய பட்டணங்களில் , நகராண்மைக் கழகத்தின் உடல் 
நலப் பொறுப்பாளர்கள் ( health officers ) இதைக் கண்காணிக் 
கிறார்கள் . இம்மாதிரியான நோய்க் கிருமிகளினின்று தப்பு 
வதற்குப் பாலை எப்பொழுதும் நன்றாகக் கொதிக்க வைத்துக் 
குடிக்கவேண்டும் . 


இதைத் தவிரச் சில வியாபாரிகள் , பொருள் சேர்க்கும் 
பேராசையால் , பாலில் தண்ணீரைச் சேர்த்து விற்கிறார்கள் . 
இதனால் பாலின் ஊட்டச் சத்துக் குறைகிறது . வாங்குபவர் 
களுக்குப் பணச் செலவு தான் ஆகிறதேயன்றி , நல்ல பால் 
கிடைப்பதில்லை . இத்தகைய பேராசைக்காரர்கள் மக்களின் 
விரோதிகளும் , நம்பிக்கை மோசம் செய்பவர்களுமேயாவர் , 
இவர்களுக்குச் சரியான தண்டனை கொடுக்கவேண்டும் . பாரத 
அரசும் , மா நில அரசுகளும் இதை நன்கு கண்காணித்து 
வருகின்றன . அவை போற்றற்குரியன . 

நம் நாட்டில் , ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் , 
வாந்திபேதிக்கு இலக்காகிறார்கள் . இந் நோய் , மிக விரைவில் 
நோயாளியை எமனுலகிற்கு அனுப்பும் ஒரு கொடிய நோயாகும் . 
பெரும்பாலும் , இது தண்ணீர் மூலமாகவும் , ஈக்கள் மூலமாகவும் 
பரவுகிறது . 

நோயினின்றும் நம்மைக் காப்பாற்றிக் 
கொள்ளத் தண்ணீரை எப்பொழுதும் தூய்மையாகவும் , பாது 
காப்பாகவும் வைத்திருக்கவேண்டும் . நமது பாரத நாட்டில் , 
கிராமங்களே மிகவும் அதிகம் . கிராம மக்கள் , தங்களுக்கு 
வேண்டிய குடி தண்ணீரைக் குளம் , குட்டைகள் , கிணறுகள் 
அல்லது ஆற்றிலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள் . இதே நீர் 
நிலைகளில் அவர்கள் துணி துவைக்கிறார்கள் ; குளிக்கிறார்கள் ; 
பாத்திரங்களைக் கழுவுகிறார்கள் ; ஆடு மாடுகளையும் குளிப்பாட்டு 
கிறார் கள் . எனவே , வாத்தி பேதி ஏற்படுமானால் , அது மிக 
விரைவில் கிராமம் முழுவதும் பரவிப் பல மக்களைக் கொல்கிறது . 


இக்காலத்தில் , பல பெரிய ஊர்களில் , இம்மாதிரியாக நோய் 
பரவுவதைத் தடுக்கப் பாதுகாப்புள்ள தண்ணீர் ( protected water ) 
கிடைக்கும்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன . இத் 
தண்ணீருடன் க்ளோரின் ( chlorine ) முதலிய இரசாயனப் 


உடல் நலத்திற்கேற்றதாக ..... ஆரோக்கியம் 


245 


பொருள்கள் சேர்க்கப்படுவதால் , நுண்ணிய நோய் உயிர்களி 
னின்றும் இது நன்கு காக்கப்படுகிறது . இவ்வேற்பாட்டினால் 
இப்பொழுது , பல பட்டணங்களில் வாந்திபேதி நோய் ஏற்படுவ 
தில்லை . 


சிற்றூர்களிலும் இம்மா திரியான பாதுகாப்புத் தண்ணீர்த் 
திட்டத்தை ஏற்பாடு செய்வது மிகவும் இன்றியமையாதது . 
கிராம மக்களுக்கு இந் நோய்பற்றியும் , அதன் காரணங்கள் பற்றி 
யும் நன்கு விளக்கி அறிவிக்க வேண்டும் . இவ் வேலையில் நமது 
பாரத அரசும் மாநில அரசுகளும் மிகுந்த கவனம் செலுத்தி 
வருவது மகிழ்ச்சிக்குரியதாகும் . முதல் ஐந்தாண்டுத் திட்டத் 
தின் மூலம் பல கிராமங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுள்ளன . 
இரண்டாவது ஐந்தாண்டுத் திட்டத்திலேயும் , கிராமச் சீர்திருத் 
தம் , கிராம முன்னேற்றம் முதலியவைபற்றி மிகுந்த கவனம் 
செலுத்தப்பட்டுள்ளது . எனவே , மிக விரைவிலேயே நமது 
கிராம மக்கள் அனைவரும் , இக் காலத்திய வசதிகளோடும் , 
சுகாதாரத்தோடும் நோயின்றி நல்வாழ்வு வாழ்வார்கள் என்று 
எதிர்பார்கலாம் . 


நச்சுக் காய்ச்சலும் , தண்ணீர் அல்லது பிற உணவுப் பொருள் 
மூலம் பரவக்கூடும் . ஆகையால் , இந் நோயுற்றவர்களைச் 
சிற்றுண்டி விடுதி , ரொட்டி , இனிப்புப் பொருள்கள் விற்கும் 
கடை , அற நிலைய விடுதிகள் போன்ற பொது நிறுவனங்களில் 
வேலை செய்யவிடக் கூடாது . உடல் நலப் பொறுப்பாளர்கள் 
( health officers ) நச்சுக் காய்ச்சலைப் பரப்பக்கூடிய நோய் வந்த 
வர்களை மேற்கூறிய இடங்களில் உணவைத் தயாரிக்கவும் , 
பரிமாறவும் , விற்கவும் ஏற்படுத்தாமலிருக்கும்படி கண்காணிக்க 
வேண்டும் . 


இறைச்சியின் வழியாகவும் நோய் பரவ முடியும் . கசாப்புக் 
கடைகாரனின் கை , கத்தி ஆகியவை மூலமாக நுண் நோய் 
உயிர்கள் பரவக்கூடும் . இதேபோன்று , மாமிசத்திற்காக 
வெட்டப்பட்ட விலங்குகளின் மூலமாகவும் நோய் பரவலாம் . 
ஆகையால் , அவற்றைக் கொல்லுமுன்பு , நன்கு பரிசோதித்து , 
உடல் நலமுள்ள விலங்குகளையே கொல்ல வேண்டும் . பொது 
உடல் நலத் துறை இவ் வேலையைச் செய்ய வேண்டும் . 


உணவுப் பொருள்களைத் தயாரிக்கும் இடத்தையும் , நன்கு 
கண்காணிக்க வேண்டும் உணவுப் பொருள்களின் துணுக்குகளை 
இங்குமங்கும் சிந்துவதாலும் , இறைப்பதாலும் , ஈ , கொசு , எலி , 
பூச்சி முதலியன பெருகுவதற்கு இடமுண்டாகிறது . ஆகையால் 


246 


உணவும் ஊட்டமும் 


. 


இத்தகைய இடங்களை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கவேண்டும் . 
இவ்விடங்களில் நல்ல உடல் நிலை உள்ளவர்களையே வேலை 
செய்ய விடவேண்டும் . இவ்விடங்களில் கை , கால் , முகம் 
கழுவுவதற்குத் தொட்டிகள் ( wash basin ) முதலிய வசதிகள் 
இருக்க வேண்டும் . சிற்றுண்டி விடுதிகளில் , குவளை , வட்டை , 
தட்டு முதலிய உணவைப் பரிமாறப் பயன்படும் சாமான்களைக் 
கொதிக்கும் நீரில் கழுவிச் சுத்தம் செய்ய வேண்டும் . அவ்வாறு 
செய்த பிறகுதான் அவற்றில் உணவை மற்றவர்களுக்கு 
அளிக்க வேண்டும் . இவ்வாறு செய்வதால் , தொத்து நோய்கள் 
பரவாமல் தடுக்கப்படலாம் . இவ் விடுதிகளில் வேலை பார்க்கும் 
வேலையாட்களை , இடையிடையே ( சுமார் மூன்று மாதத்திற் 
கொருமுறை ) உடற் பரிசோதனை செய்ய வேண்டும் . இவர் 
களுள் நல்ல உடல் நலமுள்ளவர்களையே இத்தகைய பொது 
இடங்களில் வேலை செய்யவிட வேண்டும் . இவ்வாறு அரசினரின் 
கண்காணிப்பால் பொது மக்களின் உடல் நலம் ஓரளவு நன்றாகக் 
காக்கப்படலாம் . ஆனால் , பொதுமக்களின் ஒத்துழைப்பினா 
லேயே இச் செய்திகளனைத்தும் மிக நன்றாக நிறைவேற்றப்பட 
முடியும் . 

தனிப்பட்ட நபர்களின் உடல் நலத்திற்கு , வீடுதான் 
பெரிதும் பொறுப்புடையதாக இருக்கிறது . சுத்தமும் உடல் 
நலத்திற்கேற்ற சிறந்த கண்காணிப்பும் வீட்டிலிருக்குமானால் , 
பல நோய்கள் நம்மை அண்டாதவாறு பார்த்துக் கொள்ளலாம் . 
முன் கூறியபடி , ஈக்களால் பல நோய்கள் வருகின்றன . 

அவை 
கள் குப்பை கூளங்களில் 

உட்கார்ந்துவிட்டு , அப்படியே 
உணவுப் பண்டங்களிலும் உட்காருகின்றன . இதனால் அவற்றின் 
கால்களில் அழுக்கு , அசுத்தம் , நுண்ணிய நோய்க்கிருமிகள் 
முதலியன ஒட்டிக்கொண்டு உணவுடன் சேர்ந்துவிடுகின்றன . 
அவ்வுணவை உட்கொள்பவர்கள் சில சமயங்களில் நோயுறு 
கின்றனர் . அழுக்கும் உணவுப் பண்டங்களின் துணுக்குகளும் 
சிதறிக் கிடக்கும் இடங்களுக்கு ஈக்கள் வருகின்றன . ஆகையால் , 
சமையல் அறையை மிகவும் சுத்தமாக வைத்திருப்பது இன்றி 
யமையாததாகும் . சமைக்கப்பட்ட பொருளை , ஈக்கள் மொய்க் 
காதபடி , 

மூடிவைத்திருக்க வேண்டும் . சில இடங்களில் , 
உணவுப் பொருள்களைச் சமைத்த பின்னர் , அவைகளை வேறு 
இடத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டுச் சமையலறையை 
நன்றாகச் சுத்தம் செய்து விடுகிறார்கள் . ஈக்களை 

வராமல் 
தடுப்பதற்கு இது நல்ல வழியாகும் . 

மாணவர்கள் விடுதி , சிற்றுண்டி விடுதி ஆகிய இடங்களில் 
உண்ணுமிடத்தில் , பொதுவாக ஈக்கள் மொய்த்துக்கொண்டிருப் 


உடல் நலத்திற்கேற்றதாக ..... ஆரோக்கியம் 


242 


பதைப் பார்க்கிறோம் . உண்டபின்பு , உணவுத் துணுக்குகள் 
சிதறிக் கிடப்பதால்தான் இவ்வாறு ஈக்கள் வருகின்றன . 
ஆகையால் , இம்மாதிரியான இடங்களை அடிக்கடி கழுவிச் சுத்தம் 
செய்ய வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும் . இவ்விடங் 
களைக் காரைக் கட்டிடங்களாக கட்டுவது நன்று . மண்ணால் 
கட்டி , மேலே கூரை , ஓலை , கிடுகு முதலியன வேய்வதால் எலி , 
எறும்பு , துள்ளுப்பூச்சி , கரப்பான் முதலியன குடியேற வாய்ப்பு 
உண்டாகும் . இம்மாதிரியான நிறுவனங்களில் குளிர் பதனப் 
பெட்டி ( refregerator ) இருந்தால் , பால் , மாமிசம் , பழங்கள் 
முதலியவற்றை நல்ல நிலையில் வைத்திருக்க முடியும் . 


. 


பொதுவாக , வீடுகளில் கவனத்துடனிருப்பதால் , உணவுப் 
பண்டங்களை உடல் நலத்திற்குகந்தனவாக வைத்திருக்க 
முடியும் . எடுத்துக்காட்டாக , மாமிசத்தை வீடுகளில் நல்ல 
நிலையில் வைத்திருப்பது பற்றிப் பார்ப்போம் . மாமிசத்தைக் 
கடையிலிருந்து வாங்கும்போது அதன் மேற்புறத்தைத்தான் 
நுண்ணுயிர்க் கிருமிகள் தாக்க முடியும் . அதன் உட்புறத்தில் 
நீரகத்தின் மின் அணுக்கள் ( ions of hydrogen ) மிகுதியாக இருப் 
பதால் , அதை நுண்ணுயிர்க் கிருமிகள் தாக்க முடிவதில்லை . 
இம் மாமிசத்தைச் சிறிது காடி நீரிலோ ( vinegar ) அல்லது உப்புக் 
கரைசலினாலோ சுத்தம் செய்வதால் அழுகச் செய்யும் நுண் 
ணுயிர் அணுக்குகளின் விளைவினின்றும் அது தப்ப முடியும் . 
பிறகு அதை மாமிசம் வைக்கப்படும் அறையில் தொங்கவிட் 
வேண்டும் . அப்போதுதான் அதனுடைய எல்லாப் பகுதிகளிலும் 
காற்றுப்பட்டு , அது கெடாமலிருக்கும் . இதற்கு மாறாக , அதைத் 
தட்டுகளில் வைத்திருப்பது நல்ல தில்லை . அவ்வாறு செய்தால் 
நுண்ணுயிர்க் கிருமிகள் மிகுதியாக வளர்ந்து , கெட்ட நாற்றம் 
வீசத் தொடங்கும் . சமைக்கும்போது , மாமிசத்தை மிக 
விரைவில் உஷ்ணப்படுத்துவது நல்லது . மெதுவாகச் சூடு 
படுத்துவதால் , நுண்ணுயிர்க் கிருமிகள் வளர வாய்ப்பு உண்டா 
கும் . சமைக்கப்பட்ட மாமிசத்தை உடனே சாப்பிடவில்லை 
யானால் , அதே பாத்திரத்தில் அதை நன்றாக மூடிவைப்பது 
தான் நல்லது . வேறொரு பாத்திரத்தில் வைப்பதால் கிருமிகள் 
அதில் சேருவதற்கான் வாய்ப்பு ஏற்படுகிறது . இதைத் தவிரப் 
பழைய மாமிசத்தை நன்றாகச் சூடுபடுத்தி உண்பதே நல்லது . 
அவ்வாறு செய்வதால் , அதிலிலுள்ள நச்சுப் பொருள்கள் 
நாசமடைகின்றன . 


மாமிசத்தைத் தவிரப் பிற பொருள்களையும் , போதிய 
கவனத்துடன் நாம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் . 


248 


உணவும் ஊட்டமும் 


சமையலறையில் பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தையும் , 
நன்றாகக் கழுவிச் சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் . 
அவற்றை நன்றாகத் தேய்த்துக் கழுவித் தானாகவே உலரவிட 
வேண்டும் . அந்த ஈரத்தைத் துணியால் துடைப்பதாக இருந் 
தால் , அத் துணி மிகவும் சுத்தமாக இருக்கவேண்டும் . எப் 
பொழுதும் பாத்திரங்களை மூடி வைத்திருக்க வேண்டும் . 


தென்னிந்தியாவில் , பொதுவாக , அடுப்பிலிருந்து பாத்திரங் 
களைக் கீழே இறக்கச் சிறு துண்டுகளையோ பழைய கிழிசல் 
களையோ பயன்படுத்துகிறார்கள் . இவைகள் பெரும்பாலும் 
அழுக்காகவும் , அசுத்தமாகவும் இருக்கின்றன . இவற்றைப் 
பயன்படுத்துவதால் உடல் நலத்திற்கு ஊறு நேரிடலாம் . ஆகை 
யால் , இப்பொழுது சில இடங்களில் இதற்குப் பதிலாக இரும்பு 
இடுக்கி பயன்படுத்தப்படுகிறது . அவ்வாறு செய்வது மிகவும் 
நல்லது . 


சிலர் , தங்கள் வீடுகளில் நாய் , பூனை முதலியவைகளை 
வளர்க்கின்றனர் . இவைகளின் மீதுள்ள அளவு கடந்த அன்பி 
னால் , அவற்றைச் சமயலறையில் கூட வரவிடு கின்றனர் . 
அப்படிச் செய்வது மிகவும் கேடு பயப்பதாகும் . நாய் நக்கிய 
உணவுப் பொருளை உட்கொள்வதால் , சில சமயங்களில் கல்லீரல் 
பற்றிய மிகக் கொடிய நோய் ஏற்படுகிறது . பூனை எல்லாவிடங் 
களுக்கும் செல்லுகிறது . ஆகையால் , அதன் உடலிலும் , கால் 
களிலும் ஓட்டிக்கொண்டு பல நோய்க் கிருமிகள் பரவக்கூடும் . 
இம் மிருகங்களைச் சமையலறையண்டை வரவிடாமலிருப்பதே 
நன்று . 


சில இடங்களில் மக்களின் மலத்தை உரமாகப் பயிர்களுக்குப் 
போடுகிறார்கள் . இம்மாதிரியான உரத்தால் வளர்ந்த காய்கறி 
களைப் பச்சையாக உண்பதால் , குடலில் 

ஒருவகை நோய்க் 
கிருமிகள் சேர்ந்துவிடுகின்றன . 

ஆகையால் , 

இத்தகைய 
காய்கறிகளை நன்றாகக் கொதிக்கவைத்துச் சாப்பிடுவதுதான் 
நல்லது . சில இடங்களில் , சாக்கடை நீரைச் செடிகளுக்குப் 
பாய்ச்சுகிறார்கள் . இதனால் , வளரும் காய்கறிகளை உண்பதால் , 
யானைக்கால் நோய் உண்டாகலாம் . இதனின்றும் நாம் தப்புவது 
இன்றியமையாதது . உணவுப் பொருள்களை நன்றாகக் கொதிக்க 
வைத்து உண்பதுவே , நோய்க் கிருமிகளினின்றும் நம்மைப் 
பாதுகாத்துக் கொள்ள வல்லதோர் சிறந்த வழியாகும் . 


1 


* பொதுவாக , நாம் வெள்ளரிக்காய் , மாம்பழம் , பப்பாளி 
முதலியவற்றை அப்படியே பச்சையாகவே உண்கிறோம் . 


உடல் நலத்திற்கேற்றதாக ...... ஆரோக்கியம் 


240 


இவற்றைச் சமைக்காமலே உண்ணலாம் . ஆயினும் , சில சமயங் 
களில் இவற்றின் மேற்பரப்பில் சில நச்சு உயிரினங்கள் 
ஊர்ந்தோ , இருந்தோ அல்லது படுத்தோ இருக்கலாம் . அதனால் 
இவற்றில் அவைகளின் நச்சுப்பட்டிருக்கலாம் . எனவே , சில 
சமயங்களில் , இவற்றைச் சாப்பிடுவதால் நச்சின் காரணமாகக் 
கேடு நேரிடலாம் . இத்தகைய பொருள்களைச் சாப்பிடுமுன்னர் , 
உப்புக் கரைசலால் நன்றாகக் கழுவுவதால் இந் நச்சின் 
விளைவினின்றும் நாம் தப்பலாம் . 


புளிசேர்ந்த உணவுப் பொருள்களையும் , நாம் மிகவும் 
உன்னிப்பாகப் பாதுகாக்க வேண்டும் . இவற்றைச் செம்பு 
அல்லது பித்தளைக் கலங்களில் வைப்பதால் , அவற்றில் நச்சுத் 
தன்மை வாய்ந்த களிம்பு ஊறுகிறது . ஆகையால் , அவற்றை 
அக் கலங்களில் வைக்கக் கூடாது . அம் மாதிரியான கலங் 
களில் வைக்க நேரிட்டால் , அவைகளுக்கு ஈயம் பூசவேண்டும் . 
ஈயம் பூசினால் , புளிப்புப் பொருள்கள் கெடுவதில்லை . 


சமையலறையிலிருந்து கழிவுத் தண்ணீரை வெளியேற்றும் 
சாக்கடைகளை நன்றாகச் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் . 
வாரத்திற்கு இரு முறை சமையலறையும் சாக்கடைகளை உம் 
பினைல் போன்ற நோய் விளைவிக்கும் நுண்ணுயிர்களைக் கொல் 
லும் மருந்துகளால் சுத்தப்படுத்துவது , உடல் நலத்திற்கு 
மிகவும் இன்றியமையாததாகும் . 


19. இரத்தமும் இரத்த மண்டலமும் 


இது காறும் உணவின் பல்வேறு சத்துக்களையும் , அவை பல 
உணவுப் பண்டங்களிலிருக்கும் அளவுகளையும் , அவை எவ்வாறு 
செரிக்கப்பட்டு உடலுடன் 

சேர்கின்றன என்பதையும் 
கண்டோம் . 


இனி இவ்வுணவுப் பொருள்களின் சத்துக்களையும் , உடலுக்கு 
வேண்டிய உயிரகத்தையும் ( Oxygem ) திசுக்களுக்கு எடுத்துச் 
செல்லும் இரத்தத்தைப் பற்றியும் அதன் ஓட்டத்துக் காரண 
மான இருதயத்தைப் பற்றியும் , உயிரகத்தை உள்ளிழுத்து 
இரத்தத்துக்கு அளிக்கும் நுரையீரல்கள் பற்றியும் , சீரணத்துக்கு 
முக்கியமாக உதவும் கல்லீரல் பற்றியும் , கழிவுப் பொருள்களை 
அகற்றும் சிறு நீரகங்கள் , தோல் ஆகியவை பற்றியும் சீரண நீர் 
களையும் ஹார்மோன்களையும் சுரக்கும் நாளமில்லாச் சுரப்பிகளைப் 
பற்றியும் காண்போம் . 


இரத்தம் : இது பல பொருள்களாலான ஒரு திரவம் . 
இதில் இரத்த செல்கள் அல்லது இரத்த வடிகங்கள் ஆகிய திடப் 
பொருள்கள் இருக்கின்றன . இரத்தம் திரவமாக இருப்பினும் , 
விஞ்ஞானிகள் அதைத் திசுவாகவே கருதுகின்றனர் . இரத்தத் 
தில் திடமாக உள்ள செல்கள் 45 % -ம் திரவமாக 

உள்ள 
‘ பிளாஸ்மா ( Plasma ) 55 % உள்ளன . இந்தப் பிளாஸ்மா 
தெளிவாகவும் , வெளிறிய மஞ்சள் நிறமாகவும் உள்ள திரவ 
மாகும் பிளாஸ்மா புரதங்களும் உயிர்மப் பொருள்களும் ( Organic 
substances ) உயிரில்லாப் பொருள் களும் ( Inorganic substances ) 
கரைந்த கரைசலாக உள்ளது . இரத்தத்தின் அடர்த்தி எண் 
ஏறக்குறைய 1-627 . இரத்தத்தின் செல்கள் மூவகைப்படும் . 
அவையாவன : ( 1 ) சிகப்பு வடிகங்கள் ( Red Corpuscles ) 
( 2 ) வெள்ளை 

வடிகங்கள் ( White Corpuscles ) ( 3 ) நுண் 
தட்டுக்கள் ( platelets ) 


மொத்த இரத்தத்தின் ( Whole blood ) அமைப்பைப் பின் 
வருமாறு பிரிக்கலாம் : 

1. செல்கள் : இவற்றுள் ( அ ) சிவப்பு 
வடிகங்கள் (ஆ ) வெள்ளை வடிகங்கள் ( இ ) நுண் தட்டுக்கள் 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


251 


உள்ளன . 2. பிளாஸ்மா : ( அ ) இதில் 90 முதல் 92 சதவீதம் 
நீர் உள்ளது . ( ஆ ) 8 முதல் 10 சதவீதம் வரை திடப்பொருள் 
கள் உள்ளன . இதில் ( அ ) புரதங்கள் 7 சதவிகிதம் . சீரம் 
அல்புமின் , சீரம் குளோபுலின் , ஃபைபிரினோஜன் ( Fibrinogen ) 
புரோத்ராம்பின் ( Prothrombin ) ( ஆ ) உயிரிலாப் பொருள்கள் 
0.9 சதவீதம் சோடியம் , சுண்ணாம்பு ( Calcium ) , மக்னீசியம் , 
பாஸ்வரம் முதலியன . ( 2 ) உயிர்மப் பொருள்கள் ( Organic 
matters ) புரதம் தவிர யூரியா , யூரிக் அமிலம் , அமோனியா , 
அமினோ அமிலங்கள் கொலெஸ்ட்ரால் ( Cholestral ) க்ளூகோஸ் 
( Glucose ) . ( ஈ ) உயிரகம் ( Oxgen ) கரியமில வாயு ( Carbondi 
Oxide ) ( உ ) அகச் சுரப்பு நீர்கள் , பலவகை நொதிகள் , 
நோய் எதிர்ப்புப் பொருள்கள் முதலியன . 


பிளாஸ்மாவில் உள்ள புரதங்கள் பல நன்மையான வேலை 
களைச் செய்கின்றன . அவை சவ்வூடு பரவும் அழுத்தத்தை 
( Osmotic Pressure ) அளித்து , இரத்தத்தின் பரிமாணத்தை ஒரு 
சீராக வைத்திருக்க ஓரளவு உதவுகின்றன . ஃபைபிரினோஜன் 
( Fibrinogen ) இரத்தம் உறைய உதவுகிறது . மேலும் இதிலுள்ள 
சில பொருள்கள் நோய் தடுப்புப் பொருளை உண்டாக்குகின்றன . 


சிவப்பு வடிகங்கள் 
( Red Corpuscles or Erythrocytes ) 


வை வட்டத் தட்டு வடிவமான செல்கள் . இவற்றில் உட் 

கருக்கள் கிடையா . இவற்றின் 
72 சைக்கிரான் 

குறுக்களவு சராசரி 7 2 மைக் 
222 மைக்கிரன் 

கிரான்கள் . ( 00072 மிலி 

மீட்டர் ) . இவற்றின் பருமன் 
படம் 24 . 

2.2 மைக்கிரான்கள் செல்லின் 
சிவப்பு வடிவம் 

பக்கத்தோற்றம் நடுப்பகுதி , சுற்றுப்புறத்தைவிட 
மேல் தோற்றம் 

மிகவும் கனக் குறைவாக இருக் 
கிறது . எனவே , இது இருபுறக் குழி ஆடி ( Bi - Concave - lens ) 
போன்றுள்ளது . 


நுரையீரலிலிருந்து உயிரகத்தைத் தந்துகிகளுக்கும் 
( Capillaries ) திசுக்களுக்கும் கொண்டு செல்வதும் , கரியமில 
வாயுவைத் திசுக்களிலிருந்து நுரையீரல்களுக்குக் கொண்டு 
செல்வதும் சிவப்பு வடிகங்களின் முக்கிய வேலைகளாகும் . இவ் 
வடிகத்திலுள்ள ஹீமோக்ளோபின் ( Haemo - Globin ) என்னும் 
நிறமியைப் பொறுத்து , இதற்கு உயிரகத்தை எடுத்துச் செல்லுந் 


252 

உணவும் ஊட்டமும் 
திறன் அமைகிறது . இந்த நிறமிதான் இரத்தத்துக்குச் சிவப்பு 
நிறத்தை அளிக்கிறது . 


வடிகங்களின் அளவு : பெண்களின் ஒரு கன மிலி மீட்டர் 
இரத்தத்தில் , பொதுவாக 4,500,000 சிவப்பு வடிகங்களும் 
ஆண்களின் இரத்தத்தில் ஒருகன மிலிமீட்டரில் 5,000,000 
சிவப்பு வடி கங்களும் இருப்பதாகக் கூறுவர் . இது சராசரி 
அளவே . மிகவும் சிறந்த உடல் நலமுள்ள ஆடவனின் இரத்தத் 
தில் 6,000,008 ஒரு கன மிலிமீட்டரில் இருந்தாலும் வியப்பதற் 
கில்லை . இவ்வெண்ணிக்கை காலையில் குறைவாகவும் , பின் 
வர வரக் 

கூடிக் கொண்டு போவதாகவும் கூறுவர் . பிறந்த 
குழந்தையின் இரத்தத்தில் சிவப்பு செல்கள் பெரிய குழந்தை 
களுக்கு இருப்பதைவிட ஒரு கன மிலி மீட்டருக்குச் 

சுமார் 
50 லட்சம் அதிகமாக உள்ளன வெனக் கூறுவர் . உடலில் ஓடும் 
மொத்த இரத்தத்தில் ஏறத்தாழ 35,000,000,000,000 
( முப்பத்தைந்து லட்சம் கோடி ) சிவப்பு வடி கங்கள் உள்ளன . 


இரத்தத்தின் அளவு : 70 கிலோ கிராம் எடையுள்ள ஒரு 
சராசரி மனிதனின் உடலிலுள்ள மொத்த இரத்தத்தின் அளவு 
ஏறக்குறைய 6 லிட்டர்கள் இருக்கலாம் . அதாவது அவனுடைய 
மொத்த எடையில் 1 பங்கு இருக்கலாம் . உடம்பின் சிரை 
( vein ) இரத்தத்தில் தீமையற்ற ஒரு சாயப் பொருளைச் செலுத்தி , 
அதை இரத்தம் முழுவதுடனும் நன்றாகக் கலக்கு மாறு செய்து 
பின்னர் சிறிதளவு இரத்தத்தை எடுத்துச் சில பரிசோதனைகள் 
மூலம் இதன் அளவைக் கண்டுபிடிக்கிறார்கள் . 


இரத்த அளவின் மாறாத் தன்மை : உடல் நலத்துடன் 
இருக்கும்போது , இரத்தத்தின் மொத்த அளவு மாறுபடாமல் 
ஒரே சீராக இருக்கிறது . இதற்கு இரு காரணங்கள் உள்ளன . 
( 1 ) பிளாஸ்மாவிலும் திசுக்கள் திரவத்திலும் ( Tissus fluids) 
உள்ள புரதங்களின் சவ்வூடு பரவலின் அழுத்தமும் ( Osmotic 
pressure ) . ( 2 ) தந்துகிகளில் உள்ள இரத்தத்தின் ஹைட்ராலிக் 
( Hydralic ) அழுத்தமும் , அவற்றைச் சுற்றியுள்ள திரவங்களின் 
ஹைட்ராலிக் அழுத்தமும் . 


இதன் 


ஹீமோக்ளோபின் ( Haemoglobin ) செந்நிறமி : 
மூலக்கூறு ( molecule ) , ஹீமி அல்லது ஹீமடின் என்னும் நிறந் 
தரும் பொருளாலும் க்ளோபின் எனப்படும் புரதத்தாலும் 
அமைந்திருக்கிறது . ஹீமோக்ளோபின் மூலக்கூறில் இரும்பின் 
நான்கு அணுக்கள் ( atoms ) உள்ளன . அவை ஒவ்வொன்றும் , 
உயிரகக்தின் மூலக்கூறுடன் இணைய முடியும் . ஆனாலும் அது 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


253 


இரும்பு உயிரகக் கூட்டுப் பொருளாக ( Iron oxide ) ஆவதில்லை . 
அது Hb , + 4,0 , = Hb , 0 , என்ற முறையில் உயிரகத்தைப் 
பெற்றிருக்கிறது . காற்றுப் படுப் படியாக வைத்தால் ஹீமோ 
க்ளோ பின் விரைவில் உயிரகத்துடன் இணைகிறது . இதற்கு 
" ஆக்ஸீஹீமோக்ளோபின் ( Oxyhaemoglobin ) என்று பெயர் . 
இக் கூட்டுப் பொருளை , உயிரகத்தின் அழுத்தக் குறைவாக 
உள்ள வெளி ஆகாய மண்டலத்தில் திறந்து வைத்தால் , இக் 
கூட்டுப் பொருள் உடனே பிரிந்து , உயிரகம் வெளிப்படுகிறது . 
ஹீமோக்ளோபின் தனித்து நிற்கிறது . இந்தத் தன்மை , சிவப்பு 
வடிகங்கள் , உயிரகத்தை எடுத்துச் சென்று திசுக்களுக்கும் 
தந்துகிகளுக்கும் கொடுக்க முடிகிறது . 


மனித உடலிலுள்ள மொத்த இரத்தம் 5 , 6 லிட்டர் என்று 
கொண்டால் இதில் 1000 , 1200 கன சென்டிமீட்டர் உயிரகம் 
இருக்கும் . இவ்வளவு உயிரகமும் , ஓய்வாக இருக்கும் நிலையில் 
சுமார் ஐந்தே நிமிடங்களில் திசுக்களால் கொள்ளப்படுகின்றன . 
தசைகளைப் பயன்படுத்திச் செய்யும் கடினமான வேலையின் 
பொழுது , ஒரு நிமிடத்துக்குள்ளேயே திசுக்களால் கொள்ளப்படு 


கின்றன . 


சிவப்பு செல்கள் எலும்பினுள்ளிருக்கும் மெல்லிய சிவப்பு 
நிறமான கொழுப்புப் பொருளில் உண்டாகின்றன . 
சிவப்பு செல்லின் ஆயுள் 100 முதல் 124 நாட்கள் வரை 
உள்ளது . பின்பு இது தானாகவே தேய்ந்து அழிந்து விடுகிறது . 
நலமுடன் இருக்கும் ஒருவருக்கு ஒரு செகன்டில் சுமார் பத்து 
லட்சம் ஸெல்கள் மறைந்து போகின்றன வென்று கணக்கிடப் 
பட்டுள்ளது . இதற்கு ஈடாக இத்தனை புதிய செல்கள் உண்டாக் 
கப்படுகின்றன . 

உடைந்த ஹீமோக்ளோபினுலுள்ள புரதப் 
பகுதி ‘ பில்லிருபின் ( Bilirubin ) , பில்லி வெர்டின் ( Biliverdin ) 
என்னும் இரு பித்த நிறப் பொருள்களாக ( Bili pigment ) மாறு 
கின்றது . இவை பித்த நீருக்கும் மலத்துக்கும் மஞ்சள் நிறத்தைக் 
கொடுக்கின்றன . 


1. இரத்த சோகை ( Anemia ) : ஹீமோக்ளோபினின் 
அளவு குறையும் நிலையை இரத்த சோகை என்கிறோம் . இது பல 
வகைப்படும் . மிகவும் கடுமையாகவுள்ள இந்நோயில் , 
ஹீமோக்ளோபின் சாதாரண நிலையில் உள்ள அளவில் பத்து 
தவீதமேயாகக் குறைந்திருக்கலாம் . அதாவது 100 கன 
சென்டி மீட்டர் இரத்தத்தில் 15 கிராமுக்குப் பதில் 1.5 கிராம் 
ஹீமோக்ளோபின் இருக்கலாம் . 


254 


உணவும் சட்டமும் 


இரத்த இழப்பினாலோ , அல்லது சிவப்பு செல்கள் மிகுதி 
யாக அழிந்ததாலோ ஏற்படும் இரத்த சோகை ! ( அ ) இரத் 
தப் பெருக்குக்குப் பின ஏற்படும் சோலை : விபத்தினால் 
இரத்தக் குழாய்கள் அறுபட்டு , இரத்தம் மிகுதியாக வெளியேறு 
வதா லோ , குடற்புண்ணால் ஏற்படும் இரத்தப் பெருக்காலோ 
சோகை ஏற்படலாம் . 

( ஆ ) சிவப்பு செல்கள் மிகுதியாக அழிவதால் ஏற்படும் 
சோகை : ஈயம் , வெள்ளைப் பாஷாணம் ( white arsinic ) போன்ற 
நச்சு மருந்துகளால் சிவப்பு செல்கள் இயற்கையாகவே ஓடியக் 
கூடியதாக ஆகி விரைவில் அழியலாம் . 

2. இரத்தத்திலுள்ள குறைபாட்டால் ஏற்படும் சோகை : 

( அ ) இரும்புச் சத்துக் குறைவு : உண்ணும் உணவில் 
இரும்புச்சத்து , குறைவாக இருந்தால் இரத்த சோகை ஏற்பட 
லாம் . இந்த நிலையில் சிவப்பு செல்கள் பொதுவாக அதிகம் 
குறைவதில்லை . ஆனால் , அவை சிறியனவாக இருக்கின்றன . 
ஹீமோக்ளோபினின் அளவு குறைவாக உள்ளது . 

கைக் 
குழந்தைகள் ஆறு மாதங்களுக்குப் பின் இம் மாதிரியான இரத்த 
சோகையால் நோயுறலாம் . ஏ னெனில் இவ் வயதில் அவை 
உண்ணும் உணவிலும் , பாலிலும் இரும்புச் சத்தின் அளவு குறை 
வாக இருக்கும் . மேலும் குழந்தை பிறக்கும் போது சேகரித்து 
வைத்துக் கொண்டு வந்த இரும்புச் சத்து செல வழிந்து போயி 
ருக்கும் . 

( ஆ ) புரதக்குறை : நல்ல தரமான புரதச்சத்து , போதிய 
அளவு கிடைக்காததாலும் இரத்த சோகை ஏற்படலாம் . இத் 
தகைய நோயைத் தீர்க்க , மாமிசம் , கல்லீரல் , முட்டை , பால் 
போன்ற உயர்தர உணவுப் பொருள்களை உட்கொள்ள 
வேண்டும் . 

விட்டமின் குறைவு : விட்டமின் C யின் மிகுந்த குறை 
வினாலோ , B- க் கூட்டின் ( B - complex ) சில பொருள்களின் குறை 
வினாலோ , சிறப்பாக ஃபாலிக் அமிலத்தின் ( Folic acid ) குறை 
வினாலோ சில சமயம் இரத்த சோகை ஏற்படலாம் . 

4. அழிக்கும் சோகை ( Pernicious anemia ) : 

1926 ஆம் ஆண்டு வரையில் இந் நோய்க்கு மருந்து கண்டு 
பிடிக்கப்படவில்லை . அதனால் இந் நோய்க்கு இலக்கானவர்கள் 
பிழைக்கவில்லை . எனவே இதற்கு இப் பெயர் கொடுக்கப் 
பட்டது . ஹீமோக்ளோபின் மிகவும் குறையலாம் , சிவப்பு செல் 
கள் மிகவும் குறையலாம் . ஆனால் ஒவ்வொரு செல்லும் , 


3 . 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


zb ង 


சாதாரண உடல் நலமுள்ளவரின் சிவப்பு செல்லில் இருப்பதை 
விட அதிகமான ஹீமோக்ளோபினைப் பெற்றிருக்கும் செல்கள் 
மிகப் பெரியனவாகவும் இருக்கும் . இத்தகைய நோய்க்குக் 
கல்லீரல் கொடுக்கப்பட்டால் , அதாவது விட்டமின் B1 , கொடுக் 
கப்பட்டால் , உடனே 

குணம் 

ஏற்படுகிறது . இதன்றியும் 
இரைப்பையில் சுரக்கும் சீரண நீரில் ஒருவகைக் குறைபாடிருந் 
தாலும் இந் நோய் ஏற்படுகிறது . இவ் வகைச் சோகை உடைய 
வரின் இரைப்பைச் சீரண நீரில் B ,, ஐச் செரித்து , உடலுடன் 
சேர்த்துக் கொள்வதற்கான B ன் போதிய நொதி ( Enzyme ) 
இருப்பதில்லை . B ,,, மிகுந்த அளவில் கொடுக்கப்பட்டால் , 
அதில் மிகவும் சிறிய பகுதி , சிறுகுடலின் சுவர் வழியாக இரத்த 
மண்டலத்துட் சென்று இந் நோயைப் போக்குகிறது . 

5. நச்சுப் பொருளால் ஏற்படும் சோகை : 

சில நோய்களின் காரணத்தால் உடம்பில் உண்டாகும் 
நச்சுப் பொருள் , எலும்பின் மென்மையான பகுதியின் சிவப்பு 
வடிகங்களை 

உண்டாக்கும் திறனைக் குறைத்து விடு கின்றன . 
இதனால் சிவப்பு செல்கள் போதிய அளவு உண்டாக்கப்படுவ 
தில்லை . 


வகை 


இரத்தம் செலுத்தல் ( Transfusion of Blood ) : 

குறுகிய காலத்துக்குள் இரத்தத்தில் 40 சதவீதத்துக்கு மேல் 
இழந்துவிட்டால் , உடல் அதை வேறு உதவியின்றிச் சரிக்கட்ட 
முடியாமல் போகிறது . அப்போது செயற்கை முறையில் 
இரத்தம் செலுத்த வேண்டியதாகிறது . இவ்வாறு செலுத்தப் 
பட்ட இரத்தத்தின் செல்கள் 100 முதல் 125 நாட்கள் வரை 
கெடாமல் இருக்கின்றன . ஆனால் செலுத்துவதற்காக எடுக்கப் 
படும் இரத்தத்தை மிகவும் கவனமாகத் தேர்ந்தெடுக்க 
வேண்டும் . ஒரே வகையான இரத்தத்தைச் செலுத்தினால் தான் 
இரத்தம் பெறுபவர் நன்மையடைவர் . வேறுபட்ட 
இரத்தத்தைச் செலுத்தினால் இரத்தம் பெறுபவரின் இரத்தம் 
கட்டி தட்டிப் பல தீமை ஏற்பட்டுச் சிறுநீர் வெளிப்படாமல் 
இறப்பர் . 

உலகிலுள்ள எல்லாருடைய இரத்தங்களையும் , அவற்றைக் 
கலக்கும் போது ஏற்படும் விளைவுகளுக்கேற்ப நான்கு வகை 
களாகப் பிரித்துள்ளனர் . அவை முறைபய AB , A , B , 0 
என்னும் பெயர்களால் அழைக்கப்படுகின்றன . இவற்றுள் ஒரே 
பிரிவைச் சேர்ந்த இரத்தமுள்ள வர்கள் ஒருவருக்கொருவர் 
இரத்தம் கொடுக்கலாம் . ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் 
இரத்தங்கள் ஒரே வகையைச் சேர்ந்து இருக்கும் என்று சொல்ல 


256 


உணவும் வாட்டமும் 


முடியாது . இரத்தப் பெருக்கு மிகுதியாக ஏற்பட்ட நிலையிலும் , 
இரண சிகிச்சையினால் இரத்தம் குறையும் பொழுதும் , மிகுதி 
யாகத் தீப் புண்கள் ஏற்படும் பொழுதும் சில கொடிய தொத்து 
நோயும் போதும் , குறைபாடான உணவால் , கொடிய இரத்த 
சோகையால் வருந்தும் போதும் , சிறு குழந்தைகளுக்கும் இரத்தம் 
செலுத்தப்படுகிறது . 

‘ ஜான்ஸ்கி என்பவர் பிரித்துக் காட்டிய இரத்த வகையும் 
அவற்றின் விளைவுகளும் 


சீரம் 


A 


B 


AB 


O 


+ 


= 


H 


வடிசங்கள் 


+ 
+ 
+ 


| 
I 
+ 
+ |++ 


செல்கள் கட்டிப் 
படுதல் 
செல்கள் கட்டிப் 


B 


-- 


AB 


படாமை 


+ 


இரத்தம் எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை அறியும் 
அட்டவணை : 


O O 


O 
O 


B 

விளக்கம் : கருப்பு வட் 
( mi - 3 ) ( Anti - A ) டம் இரத்தம் கட்டிப்படு 

தலைக் 

காட்டு கிறது . 
O 

வெள்ளை வட்டம் . கட்டிப் 
படாததைக் காட்டும் . 
சோதனைக்கு 

எடுத்துக் 
A 

கொண்ட A , B சீரங்கள் 
இரத்தத்தின் சிவப்பு வடி 
கங்களை கட்டிப்படச் 

செய்யாவிட்டால் அந்த 
B 

இரத்தம் 0 பிரிவைச் 
சேர்ந்ததாக 
வேண்டும் . வடிகங்கள் B 

சீரத்தால் கட்டித் தட்டப் 
AB 

பட்டு A யால் கட்டியாக 
வில்லை என்றால் 

அந்த 
படம் 25 

இரத்தம் A பிரிவைச் 
சேர்ந்ததாகும் . A சீரத்தால் கட்டிதட்டி B யால் கட்டி தட்டா 
விட்டால் அந்த இரத்தம் B பிரிவைச் சேர்ந்ததாகும் . இரு 


O 


இரத்தவகைகள் 


- 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


257 


சீரத்தாலும் கட்டித்தட்டும் இரத்தம் AB ப்பிரிவைச் சேர்ந்ததா 
கும் . 0 பிரிவைச் சேர்ந்தவருக்கு மற்றவரைவிட இரைப்பைப் 
புண் வருவதற்கு அதித வாய்ப்புள்ள தென்றும் , A பிரிவினருக்குப் 
புற்று நோய் வரலாம் என்றும் கருதப்படுகிறது . 

Rh தன்மை ( Rh factor ) : மேலே குறித்த இந்தவகை 
ஒத்திருந்துங் கூட ( 1 ) ஒருமுறை இரத்தஞ் செலுத்தப்பட்ட 
வருக்கு மறு முறை செலுத்தப்பட்ட போதும் , ( 2 ) கர்ப்ப 
மாகவோ , குழந்தையைப் பெற்ற தாய்க்கு இரத்தஞ் செலுத்தப் 
பட்ட போதும் , தீய விளைவுகளும் இறப்பும் ஏற்பட்டதால் , 
இதைப் பற்றி ஆராய்ச்சியாளர் , ஆய்வு நடத்தினர் . அதன் 
பயனாகச் சீமைப் பெருச்சாளி ( Gurnia Pigs )களுக்கு ரீஸல் 
குரங்கின் ( Rhsus monkey ) இரத்தத்தைச் செலுத்தினால் சீமைப் 
பெருச்சாளியின் இரத்தத்தில் , ஒட்டும் பசை போன்ற பொருளை 
( Agglutinin ) உண்டாக்குகிறது . இது குரங்கின் இரத்த வடிகங் 
களை ஒட்டிக் கொண்டு கட்டிப்படச் செய்தது . மனித இரத்தத்தை 
யும் இவ்வாறே அது செய்தது . ரீஸல் குரங்கின் இரத்த வடிகங் 
களில் , பசைபோல் ஒட்டிக் கட்டிப்படச் செய்யும் ஒரு பொருள் 
( Agglutinogen ) உள்ளது . எனவே இப் பொருளைப் பெறாத 
சீமைப் பெருச்சாளி போன்ற உயிர்களின் இரத்தத்தில் இதற்கு 
எதிரான முறிவுப் பொருளைத் ( anti body ) தோற்றுவிக்கிறது . 
வெள்ளை இனத்தவரில் 85 சதவிகிதத்தினருக்கு இந்த Rh 
தன்மை இருக்கிறது . அதாவது அவர்களுடைய இரத்த வடிகங் 
களில் இந்த ரீஸல் குரங்கின் சிவந்த வடிகங்களில் உள்ள பசை 
போன்று ஒட்டச் செய்யும் பொருள் இருக்கிறது . மற்ற 15 
சதவிகிதத்தினரின் இரத்தம் சீமைப் பெருச்சாளிகளின் இரத்தம் 

இந்தத் தன்மையைப் பெற்றிருக்கவில்லை . இக் 
குரங்கின் பெயரைக் கொண்டு இதை R தன்மை ( Rh factor ) 
என்று கூறலுற்றார் . Rb தன்மையுள்ள இரத்தம் Rh Positive 
( Rh உள்ளது ) என்றும் அது இல்லாதது Rh negative ( Rh 
அற்றது என்றும் கூறப்படுகிறது . Rh உள்ளவர் இரத்தத்தை 
அது இல்லாதவர் இரத்தத்தில் செலுத்தினால் அதற்கு முரிவான 
பொருள் உண்டாக்கப்படுகிறது . ஆனால் இதனால் கேடேதும் 
விளைவதில்லை . ஆனால் மீண்டும் இம்மாதிரியாகப் பத்து நாட் 
களுக்குப்பின் ( எத்தனை நாட்கள் கழித்து ) எப்பொழுது இரத்தம் 
செலுத்தப்பட்டாலும் , மிகவும் கொடிய , உயிருக்கு ஆபத்தான 
விளைவு ஏற்படுகிறது . எனவே இரத்தத்தை வடிகங்களுடன் 
செலுத்துவதில் மிகுந்த கவனம் தேவை . 

பிளாஸ்மா அல்லது சீரம் செலுத்துதல் ( Plasma or Serum 
Transfusion ) : ஆராய்ச்சி வளர , வளர முழு இரத்தத க் 

17 


போன்று , 


258 


உணவும் ஊட்டமும் 


பதில் பிளாஸ்மா அல்லது சீரம் செலுத்துவது நன்மை பயப்பதாக 
அறிந்தனர் . உடலில் மண்ணீரல் { Spleen ) கல்லீரல் , தோல் 
ஆகிய இடங்களில் ஏராளமான சிவப்பு செல்கள் சேமிப்பாக 
உள்ளன . 

இவற்றை இரத்தப் பெருக்கு ஏற்பட்டுச் சிவப்பு 
செல்கள் குறையும்போது எடுத்துக் கொள்ள முடியும் . எனவே 
இரத்தப் பெருக்கு மிகுதியாக ஏற்படும்போது இறப்பு ஏற்படு 
வதற்குக் காரணம் , உயிரகத்தை எடுத்துச் செல்லும் சிவப்பு 
செல்களின் குறைவன்று ; ஆனால் இரத்த செல்களை எடுத்துச் 
செல்லும் திரவத்தின் குறைவேயாகும் . இதனால் இரத்த 
அழுத்தம் குறைந்து இறப்பு ஏற்படுகிறது . இவ்வாறு ஆராய்ந் 
தறிந்த 

பின் , முழு இரத்தத்திற்குப் பதிலாகப் பிளாஸ்மா 
அல்லது சீரம் ( இரத்தநீர் ) ( Serum ) செலுத்துவது நடைமுறை 
யில் வந்துள்ளது . இதனால் நன்மை ஏற்படுகிறது . பல ஆட்களிட 
மிருந்து பிளாஸ்மா சேகரிக்கப்பட்டு , ஒன்றாகக் கலக்கப்பட்டா 
லும் , அதைச் செலுத்துவதால் நோயாளியின் இரத்தத்தின் 
வடி கங்களை ஒட்டச் செய்து கட்டிப்படுவதில்லை . எனவே இதை 
எவருக்குஞ் செலுத்தலாம் . மேலும் பிளாஸ்மாவையோ , 
சீரத்தையோ உலர் த்திக் கண்ணாடிக் குப்பிகளில் சேகரித்து 
வைத்திருக்கலாம் வேண்டும்போது , உடனே பயன்படுத்த 
லாம் . இந்த உலர்ந்த சீரம் அல்லது பிளாஸ்மாவுடன் ஆவி 
யாகிச் சென்ற அளவிற்குக் கொதித்து வடித்த தூய நீரைச் 
( Sterile distilled water ) சேர்த்துப் பயன்படுத்த வேண்டியது 


தான் . 


இரத்தத்தின் வெள்ளை செல்கள் ( Lucocytes ) : இரத்த 
நாளங்களில் ஓடுகின்ற இரத்தத்தில் நிறமற்ற செல்கள் உள்ளன 
இவற்றை வெள்ளை வடிகங்கள் அல்லது லூகோ சைட்டெஸ் 
என்பர் . இவற்றுள் , சிவப்பு வடிகங்களை போன்றல்லாமல் , 
உட்கரு ( Nuclues ) இருக்கிறது . ஆனால் ஹீமோக்ளோபினோ 
நிறமியோ இல்லை . வெள்ளை செல்களில் 

மூன்று 

வகைகள் 
காணப்படுகின்றன . அவை : ( 1 ) நுண் மணல் போன்றவை 
( granulates ) ( 2 ) லிம்ஃபோசை டெஸ் ( Lympbosytes ) ( 3 ) 
மானோசைட்டெஸ் ( Monocytes ) . பிறந்தது முதல் நுண் மணல் 
போன்ற வெள்ளை செல்கள் எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுகின்றன . 
ஆகையால் அவற்றை மைலாய்டு வெள்ளை வடிகங்கள் ( myeloid 
leucocytes ) என்பார்கள் . சில லிம்ஃபோசைடெஸ் ( Lymphocytes ) 
( நிண நீர் வெள்ளை செல்கள் ) , எலும்பு மஜ்ஜையில் உண்டானா 
லும் , அதை பெரும்பாலும் உடம்பின் நிண நீர்த் திசுக்களில் 
( Lymphatic tissues ) உண்டாகின்றன . மானோ சைட்டெஸ் 
( Monocytes ) எங்கு உண்டாகின்றன என்பது நிச்சயமாகத் 
தெரியவில்லை , 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


250 


மைலாய்டு வெள்ளை வடிகங்கள் ( Myeloid ( granulor ) 
Leucocytes ) , இவை எலும்பு மஜ்ஜையில் , இரத்தக் குழாய் 
களுக்கு வெளியில் நுண் மணற் பொடியற்ற ( Non granular ) 
மைலோ பிளாஸ்டுகளிலிருந்து ( Myeloblasts ) உண்டாகின்றன . 
இம் மைலோபிளாஸ்டுகளிலிருந்து மூன்று வகையான மைசோ 
சைட்டுகள் உண்டாகின்றன . அவை ( 1 ) நுயூட்ரோஃபில் 
( Neutrophil ) அல்லது பாலிமார்ஃபுகள் ( Polymorphs ) ( 2 ) 
ஈசினோஃபில் ( Eosinophil ) ( 3 ) போஸோஃபில் ( Basophil ) 
என்பனவாகும் . மைலோஸைட்டுகள் முதிர்ச்சியடைந்ததும் , 
அவை இரத்தத்தின் இம் மூன்று வகை வெள்ளை வடிகங்களாக 
ஆகின்றன . 


நோய்களிலிருந்து , சிறப்பாகத் தொத்து நோய்களிலிருந்து 
உடலைக் காப்பது இந்த பாலிமார்ஃபு வெள்ளை வடிகங்களின் 
வேலையாகும் . இவை உடலைத் தாக்கும் நுண்ணிய நோய்க் 
கிருமிகள் தாக்கிய 

இடத்திற்கு இவை உடனே 
அவற்றை முற்றுகையிடுகின்றன . இந்தப் போரில் மடிந்த 
வெள்ளை செல்கள் சீழாக வெளியேறுகின்றன . 


சென்று 


சிறிய 

நுண்ணிய பாக்டீரியாக் கிருமிகளோடல்லாமல் , 
முள்ளோ , மரச் செறும்போ , துப்பாக்கி ரவையோ , உடலின் 
உட்புகுந்தாலும் , இவ் வெள்ளை வடிகங்கள் , அவற்றைத் தாக்கி 
அரித்து , நெகிழச் செய்து வெளியேற்ற முயலும் . 


கின்றன . 


ஈசனோஃபில் வெள்ளை வடிகங்களின் குறைந்த அளவில் 
ஹிஸ்டாமைன் ( Histamine ) இருக்கிறது . இவ் வடிகங்கள் 
எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாகி இரத்த ஓட்டத்தில் சேரு 

இவை மொத்த வெள்ளை செல்களில் 2 அல்லது 3 
சதவீதம் இருக்கின்றன . சில காரணங்களால் இந்த 

அளவு 
கூடும்போது வறட்டு இருமல் , ஆஸ்துமா போன்ற இருமல் 
முதலியன வருகின்றன . பிட்டியூட்டரி ஹார் மோனோ ( Pituitary 
Hormone ) அட்ரென்ல் கார்டெக்ஸின் சாரமோ ( Adrenal Cortex 
Extract ) ஊசி மூலம் இரத்தத்தில் செலுத்தப்பட்டால் ஈசனோஃ 
பில் வெள்ளை செல்கள் குறைகின்றன . 

காலத்தில் 
‘ ஹெட்ரஸான் ( Hetrozen ) போன்ற மாத்திரைகள் இதற்குப் 
பயன்படுகின்றன . 


லூகோஸைட்டோஸிஸ் ( Leucocytosis ) ஓடுகின்ற இரத்தத் 
தில் இருக்கும் வெள்ளை செல்லின் எண்ணிக்கை மிகவும் வேறு 
படுகின்றன . ஆனால் அது பொதுவாக ஒரு கன மிலிமீட்டரில் 
5000 முதல் 9000 வரை இருக்கலாம் . இவற்றுள் 60 முதல் 70 


260 


உணவும் ஊட்டமும் 


சதவீதல்வரை நுயூட்ரோஃபில் பாலிமார்ஃப்கள் , கருவுற்றிருக் 
கும் தாயின் இரத்தத்திலும் , பிறந்த குழந்தையின் இரத்தத் 
திலும் இதன் எண்ணிக்கை சிறிது அதிகமாக இருக்கும் . ஒரு 
கன மிலி மீட்டரில் 10,000 க்கும் அதிகமான வெள்ளை வடிகங்கள் 
இருந்தால் அதை லூகோஸைட்டோசிஸ் 

( Leucocytosis ) 
என்பர் . இதில் லிம்போஸைடோஸிஸ் ( Lymphocytosis ) , 
நியூட்ரோஃபீலியா ( Neutrophilia ) எனப் பல உட்பிரிவுகள் 
உண்டு . கடுமையான உடற்பயிற்சி , காய்ச்சல் , இரத்தப் 
பெருக்கு ஆகியவற்றிற்குப் பின்னால் லூகோசைட்டோஸிஸ் 
ஏற்படுகிறது . புரதம் மிகுதியாக உள்ள உணவை உண்ட சில 
மணி நேரத்துக்குப் பிறகு வெள்ளை வடிகங்களின் எண்ணிக்கை 
உயருகிறது . 


லூகோபேனியா ( Leucopenia ) 

ஒரு கன மிலி மீட்டருக்கு 4000 வெள்ளை வடிகங்களுக்குக் 
கீழாகக் குறையும்போது லூகோபேனியா என்னும் நிலை 
உள்ளதாக்கி கூறுகிறார்கள் . இந் நோய் பட்டினியாலும் , 
நிமோனியா , டைபாய்டு போன்ற நோய்களினாலும் , தலைவலி , 
வயிற்றுவலி போன்றவைகளுக்காக உண்ணப்படும் ( ஸல் 
ஃபனாமைட் போன்ற சில மருந்துகளாலும் ஏற்படலாம் . 


லு கீமியா ( Lukemia ) 

இது மிகவும் கொடிய நோய் . இதில் வெள்ளை செல்களின் 
ஒரு பிரிவாகிய லூகோசைட்டெஸ் ( Leucocytes ) மிகவும் அதிக 
அளவிற் பெருகுகின்றன . இந் நோயில் வெள்ளை வடிகங்களின் 
எண்ணிக்கை , 

கன மிலி மீட்டருக்கு 250,000 வரை 
அதிகரிக்கிறது . இந் நோயில் சிவப்பு வடிகங்களின் எண்ணிக்கை 
குறைகிறது . இரத்த சோகை ஏற்படும் . 


ஒரு 


t 


லிம்ஃபோஸைடிஸ் - ( The Lymphocytes ) 

இப் பெயருடைய பலவகை செல்கள் உள . ஆனால் முக்கிய 
மாக இரண்டு வகைகளைக் குறிப்பிடலாம் . ( 1 ) சிறியது . இது 
வட்டமாகச் சுமார் 7 விட்டம் கொண்டதாக உள்ளது . 

இதில் 
உட்கரு ( Nucleus ) நெருக்கமாகவும் பெரிதாகவும் இருக்கும் . 
உட்கருச் சுற்றுப்பசை ( Cytoplasm ) மிகவும் 
குறைவாக 
இருக்கும் . இது சிறிய லிம்ஃபோஸைட் ஆகும் . ( 2 ) பெரிய 
லிம்ஃபோஸைட் என்பது வட்டமாகவும் 10 , 12 அளவு விட் 
டத்தையுடை யதாகவும் , உட்கரு அவ்வளவு அடர்த்தியாக 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


281 


இருக்காமலும் , அதிக அளவு உட்கருச் சுற்றுப் பசையைக் 
கொண்டதாகவும் இருக்கும் . 


லிம்ஃபோஸைட்டுக்களில் சில 2 , 3 நாட்களே வாழ் 
கின்றன . இவை விரைவாக உண்டாக்கப்படுகின்றன . வேறு 
சில 100 , 200 நாட்கள் இருக்கின்றன . இவை மெதுவாக 
உண்டாகின்றன . இவ்விரு வகை லிம்ஃபோஸைட்டுக்களும் 
இரத்தத்தில் இருக்கின்றன . 


சிறு குழந்தையாக இருக்கும் போதும் மார்பிலிருக்கின்ற 
தைமஸ் ( Thymus ) சுரப்பி இந்த லிம்ஃபோஸைட்டுக்களைப் 
பெரும்பாலும் உற்பத்தி செய்கின்றன . அதிகநாள் வாழும் 
லிம்ஃபோஸைட்டுகள் நிணநீர் முடிச்சுக்களில் ( Lymph noders ) 
உண்டாகின்றன . 


நடு நரம்பு மண்டலத்தைத் தவிர ( central nervous system ) 
மற்ற திசுக்களில் லிம்ஃபோஸைட்டுக்கள் இருக்கின்றன . 
நிணநீர்த் திசுவில் 100 கிராம் லிம்ஃபோஸைட்டுக்கள் இருக் 
கின்றன என்றும் எலும்பு மஜ்ஜையில் 70 கிராம் லிம்ஃபோஸைட் 
டுக்களும் , இரத்தத்தில் 3 கிராம் லிம்ஃபோஸைட்டுக்களும் . 
ஆனால் உடம்பில் மொத்தம் 1300 கிராம் லிம்போஃஸைட்டுக்கள் 
இருக்கின்றன என்று கூறுவர் . நிணநீர் முடிச்சுக்களில் உள்ள 
லிம்ஃபோசைட்டுக்கள் கிருமி எதிர்க்கும் பொருளை ( antibody ) 
உண்டாக்குகின்றன என்பர் . 


மானோஸைட் ணீரிஸ் ( monocytes series ) : மானோஸைட் 
16 முதல் 22 ( மைக்ரான் ) விட்டம் உடையது . இவை இரத்தத் 
திலேயே மிகவும் பெரிய செல்கள் . இவற்றின் உட்கரு ( Nucleus ) 
முட்டை வடிவமாகவோ , குதிரைக் குழம்பின் வடிவமாகவோ 
இருக்கிறது . இவற்றின் உட்கருச் சுற்றுப்பசை ( Cytoplasm ) யில் 
பல உயிரணு உள் வெளிகளும் ( vacuoles ) சில சிறிய சிவந்த 
நுண் பொடிகளும் ( Red granules ) உள்ளன . மானோஸைட் 
கூட்டங்கள் , லிம்போஸைட்டுக்களை விட , மைலாய்டு ( myeloid ) 
கூட்டங்களுடன் அதிகத் தொடர்புடையனவாகக் காணப்படு 

மானோஸைட்டுக்கள் முக்கியமாக , மண்ணீரலிலும் 
எலும்பு மஜ்ஜையிலும் உண்டாகலாம் எனக் கருதப்படுகிறது . 


கின்றன . 


இரத்தத்தின் நுண் தட்டுக்கள் ( Thrombocytes ) 

இரத்த நுண் தகடுகள் 2 அல்லது 3 ( மைக்ரோன் ) விட்ட 
முள்ளவை . இவற்றுள் உட்கரு இருப்பதில்லை . உட்கருச் சிற்றுப் 


282 


உணவும் வட்டமும் 


பசைத் துண்டுகளில் நுண் பொடிகள் ( granules ) இருக்கின்றன . 
இரத்த ஓட்டத்தில் இருக்கும்போது நுண் தட்டுக்கள் 10 நாட்கள் 
வரை உயிர் வாழ்கின்றன வென்றும் , இந்த நுண் தட்டுக்கள் 
இல்லாத ஒருவருடைய இரத்தத்தில் , இவை இரத்தத்துடன் 
செலுத்தப்பட்டால் ஒன்று அல்லது 2 நாட்கள் தான் வாழ் 
கின்றன என்றும் தெரிகிறது . 


சாதாரணமாக உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கும் இரத்தத்தில் 
1 கன . மிலி மீட்டர் இரத்தத்தில் சுமார் 250,000 முதல் 500,000 
வரை நுண் தட்டுக்கள் இருக்கலாம் . இத்தொகை மணிக்கு 
மணி வேறுபடுகிறது . உடற்பயிற்சி , இரத்தப் பெருக்கு , 
சத்திரவிகித்சைக்குப்பின் இவ்வெண்ணிக்கை கூடுகிறது . 


களாவன : 


காயத்திலிருந்து பெருகும் இரத்தத்தை உறையச் செய்வதில் 
இந்த நுண் தட்டுக்கள் பெரிதும் உதவுகின்றன . காயத்தி 
லிருந்து வரும் இரத்தம் தடைபட்டு நிற்பதற்கு முக்கிய காரணங் 

இரத்தக் குழாய்களின் சுவர்கள் சுருங்குதலும் நுணி 
தட்டுக்கள் அடைப்பான் ( Plugs ) போன்று அமைந்து இரத்தம் 
வராதவாறு வெட்டுவாயை அடைத்து விடுவதுமாகும் . இவை 
முதலில் பிசுபிசுவென நட்புக் கொண்டு பின்பு கட்டிப்படு 
கின்றன . இவ்வாறு நுண் தட்டுக்கள் இணைந்து அடைப்பான் 
போல் ஆவதற்கு , அடினோஸைன் டைஃபாஸ்ஃபேட் 
( Adenosine di - phosphate ( ADP ) ) . திராம்பின் , மிகச் சிறிய 
அளவு ஒருவகைப் புரதப் பொருள் தேவைப்படுகிறது . நுண் 
தட்டுக்கள் 

பிரிக்கப்படும்பொழுது , 5 - ஹைட்ராக்ஸிட்ரிப்டா 
மைன் ( Hydroxytyptamine ) ( 5HT ) என்னும் இரத்தக் குழாயைச் 
சுருங்கச் செய்யும் பொருள் வெளிப்படுகிறது . 


எலக்ட்ரான் நுண் துலக்கிமூலம் காணும்போது திராம்போ 
ஸைட்டுக்களில் மிட்டோகோன்டிரியாவும் , நுண் துகள்களும் 
(granules ) நுண்குமிழ்களும் ( Vesicles ) D.N.A. இல்லை . R.N.A. 
யின் அடையாளம் மட்டும் காணப்படுகிறது . 


மண்ணீரல் ( Spleen ) 


சிறு 


இது கைமுட்டியின் அளவுள்ள ஒரு உறுப்பாகும் . இது , 
இரைப்பைக்குப் பின்புறம் , அதற்கு மேலே இடது 
நீரகத்தின் ( Left kidney ) சிறு பகுதி வரை பரந்திருக்கிறது . 
சாதாரண நிலைமையில் இதில் அதிக இரத்தம் இருக்கிறது . 
இந்த இரத்தம் செல்களால் சூழப்பட்ட பள்ளங்களில் இருக்கிறது . 
சிறு தமனிகள் மூலம் , மண்ணீரலுக்கு இரத்தம் வருகிறது . இந்த 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


263 


இரத்தம் , செல்களின் மூலம் முற்கூறிய சிறிய பள்ளங்களில் செல் 
கிறது . இந்த இரத்தம் போர்ட்டல் சிரைக்குச் சிறு சிரைகள் 
மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது . அங்கிருந்து கல்லீரலுக்குச் 
செல்கிறது . 


மண்ணீரல் இரத்த சேமிப்புக் கிடங்காகப் பயன்படுகிறது . 
இதிலிருக்கும் இரத்தத்தில் சிவப்பு வடிகங்கள் மிகுதியாக 
இருக்கும் . மண்ணீரல் சுருங்கும்போது இரத்த ஓட்டத்தில் 
அதிக இரத்தம் செலுத்தப்பட்டு , இரத்தத்தின் மொத்த அளவும் , 
சிவப்பு வடிகங்களின் எண்ணிக்கையும் கூடுகின்றன . சுற்றுப்புற 
உஷ்ண நிலை அதிகரிப்பதாலோ , விரைவாக உடற்பயிற்சி செய் 
வதாலோ , அச்சம் , சினம் போன்ற உணர்ச்சிப் பெருக்காலோ , 
கார்பன் மானாக்ஸைட் ( Carbon monoxide ) நச்சினாலோ , 
இரத்தப் பெருக்காலோ , காற்றின் குறைந்த அழுத்தத்தினாலோ 
மண்ணீரல் சுருங்கலாம் . 


மண்ணீரலை அகற்றினாலும் தீமை ஏதும் ஏற்படுவதில்லை . 
எனினும் விலங்குகளைக் கொண்டு நடத்திய ஆராய்ச்சிகளின் 
மூலம் , இரத்தப் பெருக்கு , நச்சு வாயுவை உட் கொண்ட நிலை 
முதலிய நேரங்களில் மண்ணீரல் இல்லாத உயிருக்கு , அதை 
உடைய உயிரைவிடப் பிழைக்கும் வாய்ப்பு குறைவே எனத் 
தெரிய வருகிறது . 


வடித் 


நிணநீர் ( Lymph ) : திசுக்களின் திரவம் இரத்தத்தின் 
பிளாஸ்மாவிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது . இத் திசுக் 
களின் திரவம் தந்துகிகளின் பின்னல் வலையினால் 
தெடுத்துக் கொள்ளப்படுகிறது . இக் குழாய்களுக்கு நிண நீர்க் 
குழாய்கள் ( Lymphatics ) என்று பெயர் . இக் குழாயிலுள்ள திரவம் 
நிணநீர் ( Lymph ) ஆகும் . இதில் பிளாஸ்மாவிலுள்ள மூன்று 
புரதங்களும் இருக்கின்றன . ஆனால் இவற்றின் அளவு பிளாஸ் 
மாவில் உள்ளதைவிடக் குறைவாக உள்ளது . சுண்ணாம்பும் 
( Calcium ) , பாஸ்வரமும் ( Phosphorus ) பிளாஸ்மாவில் உள்ளவை 
விடக் குறைவாக இருக்கின்றன . சோடியம் , பொட்டாசியம் , 
மக்கனீசியம் , குளோரின் , சர்க்கரை , யூரியா முதலியன . 
பெரும்பாலும் பிளாஸ்மாவில் உள்ள அளவே இருக்கின்றன . 


தை 


நிணநீர் மண்டலம் ( Lymphatic System ) : 


மேலே சொன்ன தந்துகிகளின் பின்னல் வலையி 
லிருந்து தொடங்குகிறது . இத்தகைய குழாய்கள் , தோலிலும் 
தோலுக்கடியிலுள்ள திசுக்களிலும் உள்ளன . சிறு குடலிலுள்ள 


264 


உணவும் ஊட்டமும் 


உறிஞ்சு குழலிலுள்ள நிணநீர்க் குழாய்களுக்குக் குடற்பாற்குழல் 
( Lacteal ) என்று பெயர் . இவற்றின் மூலம் உணவிலுள்ள 
கொழுப்பின் பெரும்பகுதி இரத்த ஓட்டத்துக்குள் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . நிண நீர்த் தந்துகிகள் இணைந்து பெரிய 
குழாய்கள் ஆகின்றன . இவை இறுதியில் இரு பெருங் குழாய் 
களாக ஆகின்றன . அவை மார்பகக் குழாயும் ( Throcic duct ) 
( 2 ) வலப்புற நிணநீர்க் குழாயும் ஆகும் . மார்பகக் குழாய் , 
தலை , கழுத்து , மார்புச் சுவரின் வலதுபுறம் , வலது புயம் , வலது 
காற்றுப்பை , இதயத்தின் வலப்பகுதி , கல்லீரலின் மேற்பகுதி 
ஆகியவற்றைத் தவிர , உடலின் பிற இடங்களிலிருந்துவரும் 
நிணநீரை ஏற்கிறது . மேலே கூறப்பட்ட இடங்களிலிருந்து 
வரும் நிண நீர் , வலது நிணநீர்க் குழாயில் சேகரிக்கப்படுகிறது . 
இவ்விரண்டு பெரிய குழாய்களும் உடம்பின் இரு புறங்களிலு 
முள்ள காறை எலும்புகளுக்குக் ( collar bone ) கீழே உள்ள சிரை 
யில் ( vein ) சேர்கின்றன . 


நிணநீர்ச் சுரப்பிகள் ( Lymphatic glands ) : 

நடுத்தர அளவுள்ள நிணநீர்க் குழாய்களின் முக்கிய இடங் 
களில் சிறிய நீண்ட வட்டம் அல்லது வட்ட வடிவமான 
அமைப்பில் இவை இருக்கின்றன . இவை நிணநீர்த் திசுக்களா 
லானவை . இச் சுரப்பிகள் மென்மையான ஸெப்டா ( Septa ) வின் 
பின்னலாலானவை , இவற்றின் இடையிலுள்ள இடங் களில் லிம் 
ஃபோஸைடெஸ் ( Lymphochytes ) என்னும் வெள்ளை வடிகங்கள் 
மிக நெருக்கமாகத் திணிக்கப்பட்டுள்ளன . 4.5 நிணநீர்க் 
குழாய்கள் சுரப்பிகளின் குழிகளுள் நுழைகின்றன . இவற்றிற்கு 
அஃபெரன்ட் குழாய்கள் ( Afferent vessels ) என்று பெயர் . 
நிண நீர் ஒரு குழாய் மூலம் வெளிச் செல்கிறது . இக் குழாய் 
கரப்பியின் அகக் குழாயிலிருந்து புறப்படுகிறது . திசுக்களி 
லிருந்து இரத்தத்துக்குச் செல்லும் நிண நீர் , இந்தச் சுரப்பி 
கள் வழியாகச் செல்ல வேண்டும் . எனவே இவை வடிகட்டிகள் 
போன்று செயல்படுகின்றன . 


உடம்பின் 

மேல் பாகத்தில் நிண நீர்ச் சுரப்பிகள் 
முழங்கைக்கு முன்புறம் உள்ள அடித் திசுவிலும் , அக்குளிலும் , 
காதுக்குப் பின்னாலும் , கழுத்தின் இரு புறங்களிலும் உள்ளன . 
அரையிடுக்கில் இச் சுரப்பிகளின் கூட்டம் இருக்கிறது . 
முட்டுக்குப் பின்னால் மற்றெரு சுரப்பிக் கூட்டும் அல்லது முடிச்சு 
(Node) இருக்கிறது . சில நேரங்களில் இவை நோய்க் கிருமி 
களால் பாதிக்கப்பட்டு வீங்குவதைத்தான் நாம் ‘ நெறி கட்டுதல் 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


285 


என்கிறோம் . அப்பொழுது இச் சுரப்பிகளிலுள்ள வெள்ளை வடி 
கங்கள் அவற்றுடன் போராடி நோயைத் தடுக்கின்றன . 


நிணநீர்ச் சுரப்பிகள் வெள்ளை வடிகங்களை உண்டாக்கு 
கின்றன . மேலும் இவை பிளாஸ்மாப் புரதத்தையும் ( globulin ) 
தோற்றுவிக்கின்றன . இச் சுரப்பிகளில் மிகவும் அதிகமாக 
இருக்கும் வெள்ளை வடிகங்கள் சிதையும் போது , அவற்றினின்றும் 
இப்புரத்தை உண்டாக்குகின்றன . இது நோய் முறிவாகப் 
( antibody ) பயன்படுகிறது . 


கணு 


நீர்ச்சுரப்பு ( Edema ) : திசுக்களிலுள்ள திரவம் ஓரிடத்தில் 
மிகுதியாகத் தங்கி , அது வெளியே தெரியும்படி வீங்கியிருப் 
பதை நீர்ச்சுரப்பு ( Edema ) என்கிறார்கள் . இது பெரும்பாலும் 

பக்காலைச் சுற்றியோ , கண்களுக்குக் கீழோ ஏற்படலாம் . 
கணுக்கால் அருகில் வீங்குவது இருதய நோய்க்கும் , கண்களுக் 
குக் கீழே வீங்குதல் சிறுநீரக நோய்க்கும் அறிகுறியாகக் கொள் 
ளல் வேண்டும் . இது அடியிற்கண்ட காரணங்களுள் ஏதேனும் 
ஒன்றினால் ஏற்படலாம் : ( 1 ) இருதய நோயில் ஏற்படுவது 
போலத் தந்துகிக் குழாயின் அதிக அழுத்தம் . ( 2 ) நெடு 
நாளைய சிறு நீரக நோயில் ஏற்படுவது போன்று பிளாஸ்மாவின் 
சவ்வூடு பரவலின் அழுத்தக் குறைவு . ( 3 ) சில நச்சுக்களால் 
தந்துகிக் குழாய்கள் அதிகத் திரவத்தை வெளியே செல்ல விடும் 
தன்மையுள்ளனவாக ஆகுதல் . 4. நிண நீர்க் குழாய்ப் பாதை 
யில் தடை ஏற்படுதல் . ( Lympetic Edema ) : 


ரத்தம் உறைதல் ( Coagulation of Blood ) : 
இரத்தத்தை ஒரு சோதனைக் குழாயில் விட்டுச் சிறிதுநேரம் 
வைத்திருந்தால் அது உறைகிறது . இந்த உறைந்த பகுதியின் 
ஒரு சிறிளவை நுண்துலக்கி ( Microscope ) யில் வைத்துப் பார்த் 
தால் , அதில் மிகவும் மெல்லிய , கரையாப் புரத இழைகளின் 
பின்னலும் ( mesh of fibrils ) அவற்றிற்கு இடையில் அகப்பட் 
டுள்ள சிவப்பு வடிகங்களும் , துண்டுபட்ட பல நுண்ணிய தட்டுப் 
போன்ற வடிகங்களும் ( platelets ) காணப்படும் . இந்த உறைந்த 
இரத்தத்தை அப்படியே வைத்திருந்தால் அது சிறிது நேரத்தில் 
சுருங்கும் . அப்பொழுது அதினின்றும் வெளெறின மஞ்சள் 
திரவம் வெளிப்படுகிறது . இதுதான் சீரம் ( Serum ) என்பதாகும் . 
இந்த சீரம் எப்பொழுதும் திரவமாகவே இருக்கும் . இது உறை 

ஏனெனில் இதில் உறைவதற்கு வேண்டிய ஃபைப்ரினோ 
ஜன் ( Fibrinogen ) இரத்தப் புரதம்- இல்லை . இரத்த செல்களி 
லிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிளாஸ்மாவும் , இரத்தம் உறை 


யாது . 


266 


உணவும் ஊட்டமும் 


உடைய 


வதுபோன்று சிறிது நேரத்தில் உறைகிறது . அப்பொழுதும் 
சீரம் வெளிப்படுகிறது . உறைந்த 

கட்டி 

வெண்மையாக 
இருக்கும் . ஏனெனில் அதில் செல்கள் இல்லை . நிண நீரும் 
உறைகிறது . ஆனால் அது மிகவும் மெதுவாகவும் , இரத்தம் 
போன்று அவ்வளவு திண்ணமில்லாமலும் உறைகிறது . 

உறையும் முறை : இரத்தம் உறைவதற்கு நான்கு பொருள் 
கள் தேவை . அவை : ( 1 ) புரோத்ராம்பின் ( Prothrombin ) 
( 2 ) திராம்போ பிளாஸ்டின் ( Thromboplastin ) ( 3 ) சுண்ணாம்பு 
( Calcium ) ( 4 ) ஃபைபிரினோஜன் ( Fibrinogen ) . புரோ திராம்பின் 
திராம்பின் என்றும் நொதியை ( Enzyme ) உண்டாகச் செய்கிறது . 
இரத்தக் குழாய்களில் ஓடுகின்ற இரத்தத்தில் ஃபைபிரினோஜன் , 
புரோ திராம்பின் , கால்சியம் ஆகிய மூன்றும் உள்ளன . பாஸ் 
பரஸைக் ( Phosphorus ) கொண்ட கொழுப்பை 
திராம்போபிளாஸ்டின் திசுக்களிலெல்லாம் பரவலாக உள்ளது . 
நுரையீரலிலும் , மூளையிலும் இது மிகுதியாக உள்ளது . இரத்தத் 
தின் பிளாஸ்மாவில் இது மிகவும் குறைவாகவோ , இல்லாமலோ 
இருக்கிறது . காயப்பட்டு இரத்தம் வெளிப்பட்டவுடன் காயப் 
பட்ட திசுக்களிலிருந்து திராம்போ பிளாஸ்டின் வெளிப்படுகிறது . 
மேலும் இரத்தத்தின் வெள்ளை வடிகத்திலிருந்தும் இது வெளிப் 
படுகிறது . இது புரோ திராம்பினிலிருந்து சுருசுருப்பாக வினை 
யாற்றும் திராம்பினை உண்டாக்குகிறது . இந்தத் திராம்பின் , 
கரையும் புரதமாகிய ஃபைமரினோஜில் வினையாற்றி அதைக் 
கரையாத ஃபைரினோஜனாக மாற்றுகிறது . இது மெல்லிய இழை 
யாக கட்டியின்மேல் படிகிறது . இரத்தம் எவ்வாறு உறைகிறது 
என்தை அடியில் எளிய முறையில் 

விளக்கப்பட்டுள்ளது 
புரோத்ராம் பின் + கால்சியம் + திராம்போபிளாஸ்டின் 
திராம்பின் . திராம் பின் + ஃபைப்ரினோஜன் = ஃபைப்ரின் 

( கரையக்கூடியது ) ( இழைகள் ) 


இரத்தம் உறையும் முறை மிகவும் சிக்கலானது . எனவே 
இங்கு பல செய்திகளும் விவரிக்கப்படவில்லை . பிளாஸ்மாவில் 
உள்ள ஒரு குளோபுலின் புரோதிராம்பினை , திராம்பினாக விரை 
வில் மாறச் செய்கிறது . இதற்குப் பிளாஸ்மா ஆக்ஸிலரேடர் 
குளோபுலின் ( Plasma accelerator globulin ) ( plasma Ac globulin ) 
என்று பெயர் . 


உயிருடன் வாழ்பவரின் உடலில் இரத்தம் உறைவதில்லை . 
ஏனெனில் மந்தமான புரோதிராம்பினை , வினைபடும் திராம்பி 
னாகச் செய்வதற்குப் போதிய திராம்போ பிளாஸ்டின் இரத்தத் 
தில் இல்லை . மேலும் , தவறுதலாக ஏதாவது திராம்பின் இரத்தக் 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


281 


குழாயில் இருக்குமானாலும் அதன் தன்மையை அழிப்பதற்காக 
ஃபிளாஸ்மாவின் நார்மல் ஆண்டித்திராம்பின் ( normal anti 
thrombin of plasma ) என்னும் பொருள் இரத்தத்தில் பிளாஸ்மா 
வில் இருக்கிறது . ஆனால் அறுபட்ட இரத்தக் குழாயிலிருந்து 
இரத்தம் வெளிப்படும் பொழுது , சிதைந்த திசுக்களின் செல்களி 
லிருந்தும் சிதைந்த நுண் தட்டுக்களிலிருந்தும் திராம்போ 
பிளாஸ்டின் வெளிப்படுகிறது . இவ்வாறு உறைதல் உடனே 
தொடங்குகிறது . 

உறைவதைத் தடுக்கும் பொருள்கள் ( Anticoagalants ) : 
இத்தகைய பொருள்களில் ஹிருடின் ( Hirudin ) , ஹெபாரின் 
( Heparin ) டைகுமாரின் ( Dicoumorin ) சோடியம் அல்லது பொட் 
டாசியம் ஆக்ஸலேட் , ஃப்ளூரைட்ஸ் ( Flourides ) , ஸிட்ரேட்டுக் 
கள் ( citrates ) சோடியம் ஸல்ஃபேட் , ( Sodium Sulphates ) , 
மக்னீசியம் ஸல்ஃபேட் முதலியன . 


டைகுமாரின் ( Dicoumarin ) , இருதயத் தமனியில் ஏற்படும் 
இரத்தம் கட்டிப்பத்தலுக்கும் பிற குழாய்களில் ஏற்படும் கட்டி 
களுக்கும் இப்பொழுது மருந்தாகப் பயன்படுகிறது . 

இரத்தம் உறைவதால் மேற்கொண்டு இரத்தம் வெளி 
யேறாமல் தடுக்கப்படுகிறது . நம் உணவில் வைட்டமின்- K 
இவ்வாறு இரத்தம் உறைவதற்கு உதவுகிறது . இரத்தம் உறை 
வதால் வெளியே உள்ள நுண் கிருமிகள் ( Bacteria ) உடலுள் 
புகாதவாறு தடுக்கப்படுகிறது . இவ் வைட்டமின் பசளைக்கீரை , 
முட்டைக்கோசு 

முதலிய பச்சிலைக் காய்கறிகளில் இருக் 


கின்றது . 


இரத்தம் உறைதலை விரைவு படுத்தும் 

முறைகள் : 
உஷ்ணத்தாலும் காயத்தின்மீது பொடிகளைத் ( பவுடர் ) தூவுவ 
தாலும் , திராம்போபிளாஸ்டின் உள்ள திசுச்சாரத்தாலும் , 
இன்னும் பல இராசயனப் பொருள்களாலும் இரத்தத்தை விரை 
வில் உறையச் செய்யலாம் . இரசாயனப் பொருள்களில் சீனாக் 
காரம் ( Alum ) , ஃபெர்ரிக் குளோரைட் (ferric chloride ) , சிங்க் 
குளோரைட் ( Zinc Chloride ) , ஸில்வர் நைட்ரேட் ( Silver nitrate ) 
ஆகியவை இரத்தப் பெருக்கை நிறுத்தும் . இரத்தப் பெருக்கை , 
உறைதலை விரைவுபடுத்தியோ , இரத்தக் குழாய்களைச் சுருங்கச் 
செய்தோ , நிறுத்துவதை ஹெமோஸ்டாஸிஸ் ( Hemostosis ) 


என்பர் . 


இரத்தத்தை உறையச் செய்வதற்குக் கால்சியம் கொடுப் 
பார்கள் . ஆனால் இதற்கு விஞ்ஞான அடிப்படை இல்லை . 


268 


உணவும் ஊட்டமும் 


தடைப்படும் காமாலையில் ( Obstructive Jaundice ) , வைட்டமின் 
K ஐத் தனிமயமாக்கிக் கொள்வதற்குத் தேவையான பித்தநீர் 
குடலை அடைவதில்லை . எனவே புரோதிராம்பினைத் தயாரிக்கத் 
தேவையான வைட்டன்மி- K ஐ உடல் பெறுவதில்லை . 
யால் இரத்தப் பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது . 


ஹெமோஃபில்லியா ( Hemophilia ) : இரத்தம் உறைவதற்கு 
மிகவும் அதிகமான நேரம் எடுத்துக் கொள்ளும் நோயை 
ஹே மோஃபில்லியா என்பர் . 

சாதாரண மனிதனின் 
இரத்தத்தை உடம்பிலிருந்து எடுத்தபின் 5 , அல்லது 6 நிமிடத் 
தில் உறைகிறது . ஹேமோஃபில்லியாவில் ஒரு மணிக்கு மேலும் 
இரத்தம் உறையாமல் திரவமாகவே இருக்கும் . இத்தகை 
யோருக்குச் சிறுகாயம் ஏற்பட்டாலும் இரத்தம் உறையாமல் , 
இரத்தப் பெருக்கு நிற்காமல் தொடர்ந்து ஏற்பட்டு மரணம் ஏற் 
படும் , அபாயம் உண்டு . இது பரம்பரையானது . இது ஆண் 
களுக்கே வருகிறது . பெண்களுக்கு இல்லை . இந்த நோயை 
இரத்தம் செலுத்துதல் மூலம் கட்டுப்படுத்துகிறார்கள் , 


இரத்த ஓட்டம் ( Circulation of Blood ) 





இரத்த ஓட்டத்துக்கு மிகவும் இன்றியமையாத உறுப்பாக 
உள்ளது இருதயமாகும் . 

அதைப்பற்றி முதற்கண் 
தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும் . 


எனவே 


இருதயம் ( The Heart) 


அமைப்பு : இது உள்ளிடமுள்ள தசையாலான ஒர் உறுப்பு . 
மார்பு பள்ளத்தின் ( Thoracic Cavity ) நடுவில் இது உள்ளது . 
நுரையீரல்களுக்கு மிகவும் அருகில் உள்ளது . இதனுடைய 1 
பகுதி உடம்பின் நடுவிற்கு வலதுபுறமும் , பகுதி இடது புறமும் 
உள்ளன . இருதயம் நான்கு அறைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 
அவை ( 1 ) வலது ஆரிக்கிள் ( Right atria ) ( 2 ) இடது ஆரிக்கிள் 
( Left atria ) ( 3 ) வலது வென்ட்ரிக்கிள் ( Right Ventricle ) 
( 4 ) இடது வென்ட்ரிக்கிள் ( Left Venuricle ) என்பனவாகும் . 


கீழே உள்ள அறைகள் : இவை சிறிது பின்புறமாகவும் 
வலப்புறமாகவும் உள்ளன . வென்ட்ரிக்கிள்கள் கீழே உள்ள 
அறைகள் . இவை முன்புறமாகவும் இடப்புறமாகவும் உள்ளன . 
ஆரிக்கிள்களாலாகிய அகன்ற மேற்பகுதி , அடிப்பகுதி ( Base ) 
என்றும் சிறிது கூராக உள்ள கீழேயுள்ள இடது வென்ட்ரிக்கிள் 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


269 


உள்ள பகுதி நுனி ( Apex ) என்றும் கூறப்படுகின்றன . இது இடப் 
புறத்தில் கீழ் நோக்கி முன்புறமாக உள்ளது . 


4 


9 


> 10 


11 


படம் 26 


1. கீழ்ப் பெருஞ்சிரை . 
2. இருதய மேல் கீழறை ( Auriculo - Ventricular Valve ) 
3. மேற் பெருஞ்சிரை 
4 . வலது ஸப்க்ளே வியன் தமனி 
5 . வலது கரேடிட் தமனி . 
6 . இடது கரோடிட் தமனி . 
7 . இடது ஸப்க்ளேவியன் தமனி 
8 . பெரிய தமனி ( Aorta ) . 
9. நுரையீரல் தமனி . 
10. நுரையீரல் தமனியின் வால்வுகள் 
11. பாப்பிலம்த் தசைகள் ( Papillary Muscles ) 

இருதயம் : 
இருதயமும் பெரிய இரத்தக் குழாய்களும் ; வல்து ஆரிக்கிளும் வென்ட் 
ரிக்களும் வெளிக்காட்டப்பட்டுள்ளன : வலது ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் 
வால்வும் ( மூவிதழ் வால்வும் Tricuspid ) காட்டப்பட்டுள்ளது . 


இருதயம் ஸிரஸ் பெர்கார்டியம் ( Serous pericardium ) என்று 
சொல்லப்படும் மெல்லிய இரண்டடுக்குச் சவ்வினால் மூடப்பட்டி 
ருக்கிறது . ஒவ்வொரு அடுக்கிலும் உட்புறச் செல்கள் ( Endo . 
thelial cells ) உள்ளன . இருதயத்துடன் ஒட்டிக் கொண்டிருக்கும் 
உள்ளடுக்கு ‘ விஸ்ஸெரல் ( Viseral ) அடுக்கு அல்லது எபிக்கார்டி 
யம் ( Epicardium ) எனப்படும் . வெளியடுக்குக்கும் உள்ளடுக்குக் 
கும் இடையில் மெல்லிய திரவம் உள்ளது . இவ்வெளியடுக்குப் 


270 


உணவும் ஊட்டமும் 


பைரைட்டல் ( Parietal ) அடுக்கு எனப்படும் . இரு அடுக்கு 
களுக்கும் இடையே உள்ள இடம் பெரிகார்டியல்பை ( Pericardial 
sac ) எனப்படும் . அழுத்தமான இழைகளாலான சவ்வு இலை 

ழை 
களுள்ள பெரிகார்டியம்- சீரஸ் பெரிகார்டியத்தைச் சூழ்ந்திருக் 
கிறது . இருதயத்தின் வலப்புற அறைகளும் ( வலப்புற ஆரிக்கி 
ளும் வலப்புற வென்ட்ரிக்கினும் ) இடப்புற அறைகளும் தொடர்பு 
கொள்ள முடியா . இவ்விரு ஆரிக்கிள்களுக்கும் இடையிலுள்ள 
சுவருக்கு ஆரிக்கிள்களின் இடைச் சுவர் ( Inter auricular Septum ) 
என்று பெயர் . வென்ட்ரிக்கிள்களைப் பிரிக்குஞ் சுவர் வென்ட்ரிக் 
களின் இடைச்சுவர் ( Inter Ventricles Septum ) எனப்படும் . வல 
இட ஆரிக்கிள்கள் முறையே , வல இட வென்ட்ரிக்கிள்களை 
நோக்கித் திறக்கும் . இத்திறக்கும் துணைக்கு " ஆரிக்கிள் 
வென்ட்ரிக்கிள் புழை ( Atrio Ventricular orice ) என்று பெயர் . 
இவற்றில் வால்வுகள் இருக்கின்றன . இவ்வால்வுகள் கீழ் 
நோக்கித் திறக்குமேயன்றி மேல் நோக்கித் திறவா . இதனால் 
இருதயத்தின் மேயிறைகள் சுருங்கும்போது இரத்தம் கீழறை 
களுக்கு வரும் . ஆனால் கீழறைகள் சுருங்கும்போது இந்த வால்வு 
கள் மூடிக் கொள்வதால் இரத்தம் மேலறைகளுக்குச் செல்ல 
முடியாது . இடப்புறமுள்ள இந்த வால்வுக்கு மித்ரல் வால்வு 
( Mitral Value ) என்று பெயர் . வலப்புறமுள்ள இந்த வால்வுக்கு 
டிரைகஸ்பிட் வால்வு ( Tricuspid Value ) ( மூவிதழ் வால்வு ) என்று 
பெயர் . 


ஆரிக்கிள்களின் தசைச் சுவர்கள் , வென்ட்ரிக்கிள்களின் 
தசைச் சுவர்களை விட குறைந்த திண்ண முடையனவாக இருக் 
கின்றன . இடது வென்ட்ரிக்கிளின் சுவர் , வலது வென்ட்ரிக் 
கிளின் சுவரைவிட ஏறக்குறைய இரு மடங்கு கனமுள்ளது . 
அது செய்யும் வேலைக்குத் தக்கவாறு இது அமைந்திருக்கிறது . 

இருதய அறைகள் உட்புறமாக மென்மையான சவ்வினால் 
மூடப்பட்டிருக்கின்றன . இதற்கு என்டோ கார்டியம் ( Endo . 
cardium ) என்று பெயர் . ஒவ்வொரு வென்ட்ரிக்குலர் அறையின் 
கீழ்ப்பகுதிலிருந்மே இரு சிறிய தசைத் தூண்கள் கூம்பு வடிவில் 
மேல் நோக்கி அமைந்துள்ளன . இவற்றிற்குப் பாப்பிலரித் 
தசைகள் ( Papillary muscles ) என்று பெயர் . இவற்றின் உச்சி 
யிலிருந்து மென்மையான இழைகள் ( Chordac tandineal ) மேல் 
நோக்கிச் சென்று மேல்கீழ் அறைகளுக்கு இடையிலுள்ள வால்வு 
களுடன் இணைந்துள்ளன . இவை தாங் குங் கயிறுகள் போல , 
வால்வுகளின் மென்மையான இதழ்களை , வென்ட்ரிக்கிள் சுருங் 
கும்போது 

உண்டாகும் , அழுத்தத்திலிருந்து காப்பாற்றித் 
தாங்குகின்றன , 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


271 


டது 


இருதயத்தின் வலப்புறத்தில் சிரை இரத்தம் இருக்கிறது . 
அதாவது இரத்தம் இரத்தம் திசுக்கள் வழியாகச் சென்று 
தன்னிடமுள்ள உயிரகத்தின் ஒரு பகுதியை இழந்ததாகும் . 
இடப்புறத்தில் ஒளிமிகுந்த சிவப்பு இரத்தம் ( தமனி இரத்தம் ) 
உள்ளது , இது நுரையீரலிற் சென்று உயிரகத்தை நிரம்பப் 
பெற்றதாகும் . சிரை இரத்தம் , மேற் பெருஞ்சிரை , கீழ்ப் பெருஞ் 
சிரை ( Superior Venacave and inferior Venacave ) ஆகிய இரு 
பெருங் குழாய்கள் மூலம் வலது ஆரிக்கிளுக்கு எடுத்துச் செல்லப் 
படுகிறது . இது வலது வென்ட்ரிக்களுக்கு , இடையேயுள்ள 
புழை வழியாகச் செல்கிறது . அங்கிருந்து இருதயத்தின் கீழறை 
கள் சுருங்கும்போது நுரையீரல் தமனி ( Pulmonary Artery ) யில் 
செலுத்தப்படுகிறது . இது , நுரையீரலுக்கு இதன்மூலம் எடுத்துச் 
செல்லப்படுகிறது . அங்குப் பல குழாய்கள் மூலம் ஓடி , அங்கிருக் 
கும் தந்துகிகள் மூலம் பாய்ந்து இரத்தத்திலுள்ள கரியமில 
வாயுவை அங்கே விட்டு விட்டு , உயிரகத்தை எடுத்துக் கொள் 
கிறது . இவ்வாறு உயிரகம் நிரம்பப் பெற்ற இரத்தம் ஒவ்வொரு 
நிரையீரலிலிருந்தும் இரு குழாய்கள் வீதம் நான்கு நுரையீரல் 
சிரைகள் மூலம் இடது ஆரிக்கிளுக்கு வருகிறது . பிறகு அது 
இருதயத்தின் மேலறைகள் சுருங்கும்போது , அதற்கும் இடது 
வென்ட்ரிக்கிளுக்கும் டையிலுள்ள புழைமூலம் 
வென்ட்ரிக்கிளுக்கு வருகிறது . கீழறைகளின் தசைகள் சுருங்கும் 
போது , இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வெளிப்படும் பெரிய தமனி 
( Aorta ) க்குள் செலுத்தப்படுகிறது . 

நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் இடையில் நடைபெறும் 
இரத்த ஓட்ட மண்டலத்தை நுரையீரல் இரத்த ஓட்ட 
மண்டலம் அல்லது சிறிய இரத்த ஓட்ட மண்டலம் ( pulmonary 
or Lessen circulation ) என்றும் , மற்றப் பகுதிகளில் ஓடும் இரத்த 
ஓட்டத்தை முறையான ( Systematie ) அல்லது பெரிய இரத்த 
ஓட்ட மண்டலம் ( grater circulation ) என்றும் கூறுவர் . எனவே 
வலது வென்ட்ரிக்கிள் , நுரையீரல் இரத்த ஓட்டத்துக்குப் பம்பு 
போன்று பயன் தருகிறது . அவ்வாறே இடது வென்ட்ரிக்கிள் 
முறையான அல்லது 

அல்லது பெரிய இரத்த ஓட்டத்துக்குப் பம்பு 
போன்று பயன்படுகிறது . இரு வென்ட்ரிக்கிள்களும் ஒரே 
நேரத்தில் சுருங்குகின்றன . 

இவ்வாறுதான் இரத்த ஓட்டம் நடைபெறுகிறது என்பதை 
முதன்முதலில் வில்லியம் ஹார்வி என்னும் ஆங்கில மருத்துவர் 
17 ஆவது நூற்றாண்டில் நிரூபித்துக் காட்டினார் . 

இரத்தக் குழாய்கள் : இரத்த நாளங்கள் நான்கு வகைப் 
படும் . அவையாவன : ( 1 ) தமனிகள் ( arteries ) ( 2 ) மிகச் 


272 


உணவும் ஊட்டமும் 


சிறிய தமனிகள் ( Arterioles ) ( 3 ) தந்துகிகள் ( Capillaries ) 
( 4 ) சிரைகள் ( Veins) 


தமனிகள் : இவை பல அளவுகளில் உள்ளன . மிகவும் 
பெரிய தமனிகள் , பெரிய தமனியும் ( Aorta ) , நுரையீரல் தமனி 
யும் ( Palmonary artary ) ஆகும் . இவ்விரண்டும் ஒரு அங்குலத் 
துக்குச் சற்றுக் கூடுதலான விட்டத்தை உடையன . தமனி 

கிளைகளாகப் பிரிந்து பிரிந்து மிகச் சிறியனவாக 
ஆகின்றன . 


கள் 


பல 


தமனிகளின் சுவர்கள் திண்ணமாகவும் , கனமாகவும் 
உள்ளன . இவை சுருங்கி விரியும் தன்மையுள்ள திசுக்களை 
மிகுதியாகவும் , சிறிதளவு மிருதுவான தசைகளையும் கொண்டன . 
இவற்றின் உட்சுவர் என்டோதிலியம் ( Entothilium ) அல்லது 
உட்பூச்சு ( Internal Coat ) என்பதினால் பூசப்பட்டிருக்கிறது . 
இதை அடுத்து வெளியேயுள்ள ( இதற்கு மேலுள்ள ) நடுப்பகுதி 
சுருங்கி விரியும் திசுக்களாலும் மிருதுவான தசையாலும் ஆக்கப் 
பட்டிருக்கிறது . தமனிகளின் சுவர்களில் ( 1 மி.மீ. அல்லது 
அதற்கும் குறைவான விட்டமுள்ள தமனிகளைத் தவிர பிறவற் 
றில் ) மிகவும் நுண்ணிய இரத்தக் குழாய்கள் இருக்கின்றன . 
இத்த இரத்தக் குழாய்களுக்கு குழாயின் குழாய்கள் ( Vasa 
Vasorum ) என்று பெயர் . சிறிய தமனிகளிலும் , இக்குழாயின் 
குழாய்களிலும் நரம்புகள் உள்ளன . இவற்றால் அவை ஆளப் 
படுகின்றன . 


களவு 


மிகச் சிறிய தமனிகள் ( The arterioles ) : இவற்றின் குறுக் 

2.0 மிலிமீட்டர் இருக்கலாம் . இவற்றின் சுவர்களில் 
என்டோதிலியம் உறையும் . சுருங்க விரியும் திசுக்களின் அடுக் 
கும் இருப்பினும் , இவை பெரும்பாலும் மிருதுவான தசையா 

இத்தசையின் இழைகள் சூழும் வட்டங்களாக 
அமைந்துள்ளன . இவற்றிலும் நரம்புகள் இருக்கின்றன . இவற் 
றின் மூலம் தேவைக்கேற்ப இக்குழாய்களில் ஓடும் இரத்த அளவு 
மாற்றப்படலாம் . 


லானவை . 


தந்து கிகள் ( Capillaries ) : வை - முதல் 1மி.மீ. நீள 
மிருக்கின்றன . இவற்றின் சுவர் என்டோதிலியல் செல்களின் 
ஒர் அடுக்காலானது . இது மிகவும் இலேசான சவ்வாகும் . 
இதன் மூலம் நீரும் கிரிஸ்டலாய்டுகளும் அதன் செல்களுள் 
தாராளமாகச் செல்ல முடிகிறது . தந்துகிகளின் பிரதேசத்தில் 
இரத்த ஓட்டத்தின் நோக்கம் , உயிரகத்தையும் ஊட்டச்சத்தை 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


278 . 


யும் திசுக்களுக்கு எடுத்துச் செல்வதும் , அவற்றிலிருந்து கரியமில 
வாயுவையும் , கழிவுப் பொருளையும் அகற்றுவதும் ஆகும் . 


சிரைகள் ( Veins ) : தமனிகளைப் போன்று 

சிரைகளின் 
சுவர்களும் மூன்று உறைகளாலானவை . ஆனால் நடு உறை 
தமனிகளிலுள்ளது போன்று அவ்வளவு நன்றாக அமைக்கப்பட 
வில்லை . இவற்றின் சுவர்கள் , தமனிகளின் சுவர்களை விட 
மெல்லியவை . வயிற்றுப் பகுதியிலும் , கால்களிலுமுள்ள பெரிய 
சிரைகளில் வால்வுகள் இருக்கின்றன . இவை இருதயத்தை 
நோக்கி ஓடும் இரத்தத்தைச் செல்ல விட இருதயத்தை நோக்கித் 
திறக்கின்றன . தந்துகிகளை அடுத்து அவற்றோடு இணைந்த 
சிரைகள் வென் யூல்கள் ( Venules ) எனப்படும் . 


இருதயத்தின் நிமிடப் பரிமாணம் : ( The Minute volume 
of the heart or The Cardiac output : சாதாரண நிலையில் 
ஆளின் வடிவத்துக் கேற்றவாறு இடது வென்ட்ரிக்கிள் ஒரு 
நிமிடத்தில் 4 முதல் 51 லிட்டர் வரை இரத்தத்தை இருதயத் 
திலிருந்து வெளியே அனுப்புகிறது . இதை இரத்த ஓட்ட 
விகிதம் ( Circulation rate ) அல்லது இருதயத்தின் நிமிடப் 
பரிமாணம் என்பர் . ஒரு தடவை சுருங்கும் போது வென்ட்ரிக்கிள் 
அனுப்பும் இரத்தத்தைப் துடிப்புப் பரிமாணம் ( Stroke Volume ) 
என்பர் . ஓய்வாக இருக்கும்போது இதன் 

அளவு 

60-70 
கன .செ.மீ . 


பரிமாணம் 


இருதயத்தின் நிமிடப் பரிமாணம் = துடிப்புப் 
X இருதயத் துடிப்பின் விகிதம் . 


இருதயம் அனுப்பும் இரத்தம் உடற்பயிற்சியின் போது மிகவும் 
கூடுகிறது . சீரணத்தின் போதும் , சுற்றுப்புற உஷ்ணம் அதிக 
மாக இருக்கும்போதும் , உணர்ச்சி வசப்படும்போது , கர்ப்ப 
காலத்தின் பிற்பகுதியிலும் வெளியேற்றப்படும் இருதய இரத்தத் 
தின் பரிமாணம் கூடுகிறது . தைராய்டு சுரப்பிகளின் பெருக்கத் 
தின் போதும் , காய்ச்சலின் போதும் , கடுமையான சோகையின் 
போதும் இது கூடுகிறது . 


தமனியில் இரத்த அழுத்தம் : ( Arterial bood pressure ) : 
வென்ட்ரிக்கிள் சுருங்கும்போது இருக்கும் இரத்த அழுத்தத்தை 
‘ வென்ட்ரிக்கிள் சுருங்கும் நிலை இரத்த அழுத்தம் ( Systalic 
pressure ) என்பர் . மறுபடியும் வென்ட்ரிக்கிள் தான் பழைய 
நிலைக்கு வந்ததும் இருக்கும் குறைந்த இரத்த அழுத்தத்தை 
டையாஸ்டோல் ( Diastole ) அழுத்தம் என்பர் . 

18 


274 


உணவும் ஊட்டமும் 


சாதாரண நிலையில் ஒரு இளைஞனின் உயர்ந்த அளவு இரத்த 
அழுத்தம் ( Sytolic pressure ) ஏறத்தாழ 120 மி.மீ. உயரம் 
இருக்கும் . இதற்குப் பத்து மி.மீ . கூடவோ குறையவோ இருக்க 
லாம் குறைந்த அழுத்த அளவு ( Diastalic pressure ) சுமார் 80 
மிமீ . உயரம் இருக்கலாம் . இவ்விரு அழுத்தத்தின் வேறுபாட் 
டால் தான் தமனிகளில் நாடித்துடிப்பு ( Pulse ) ஏற்படுகிறது . 
எனவே இந்த வேறுபாட்டை நாடி அழுத்தம் ( Pulse pressure ) 
என்பர் . அதாவது 120-80 = 40 மி.மீ. இவ்விரண்டு இரத்த 
அழுத்த எண்களையும் கூட்டி அதை இரண்டால் வகுத்துவரும் 
தொகை சராசரி இரத்த அழுத்தம் ( Mean pressure ) ஆகும் . 

120 + 90 
அதாவது 

100 மி.மீ. உயரம் . 
2 


இரத்த அழுத்தத்தை அளக்கும் கருவி ( Mano Meter ) : 
இக்கருவியில் தட்டையான சுமார் 5 அங்குல அகலமும் 8 அங்குல 
நீளமும் உள்ள இரப்பர் பட்டை ஒரு துணி உறையில் வைக்கப் 
பட்டுள்ளது . இந்த இரப்பர்ப் பையில் இரு குழாய்கள் இணைந் 
துள்ளன . ஒன்று அளக்குங் கருவியுடனும் மற்றது வால்வுடன் 
கூடிய கைப் பல்புடனும் பொருத்தப்பட்டுள்ளன . துணி மூடிய 
தட்டைப் பை ( Cuffof armlet ) முழங்கைக்குமேல் புயத்தில் 
சுற்றிக் கட்டப்படுகிறது . துணியின் நுனி உள்ளே கட்டுப் 
போட்டது போன்று செருகப்படுகிறது . கைப் பை அமுக்கி 
அமுக்கிப் பையினுள் அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்கிறார்கள் . 
இவ்வாறு மணிக்கட்டில் நாடித்துடிப்பு மறையும் அளவிற்கு 
அழுத்தத்தை அதிகரிக்கச் செய்கிறார்கள் , அதாவது , பையின் 
அழுத்தம் தமனியை அழுத்தி இரத்தத்தை மேலே ஓட விடாமல் 
செய்கிறது . சோதனை செய்யும் மருத்துவர் , முழங்கையின் 
முன்புறத்தில் , புயத்துக்குக்கீழ் தமனியில் துடிப்பறியும் 
கருவியை ( Stethoscope ) வைத்துக் கவனித்துக் கொண்டு , 
பல்பின் வால்வைத் திறந்த மெல்லப் பையின் அழுத்தத்தைக் 
குறைக்கிறார் . அழுத்தம் குறைந்து இரத்தம் பட்டைக்குக் கீழ் 
ஓட ஆரம்பித்ததும் , இதயத்துடிப்பு ஒலியுடன் சேர்ந்து , ஒலிக் 
கும் இலேசாகத் தட்டும் ஒலிகள் கேட்கும் இவ்வொலிகள் முதன் 
முதல் கேட்கும்போது மானோ மீட்டரிலுள்ள அளவு ஸிஸ்டோலிக் 
அழுத்தமாகக் கொள்ளப்படுகிறது . இவ்வொலிகள் , அழுத்தம் 
குறையக் குறைய உரக்கக் கேட்கப்பட்டுப் பல மாறுதல்களை 
அடைந்து முடிவில் மறைந்து விடுகிறது . இவ்வொலி மறைந்த 
பின் இருக்கும் உயரத்துக்கு 5 மி.மீ. அதிக உயரத்தில் ஒலிகள் 
மெல்லியதாகக் கேட்கின்றன . இந்த அளவு டயோஸ்டாலிக் 
அழுத்தம் ஆகும் . 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


உடல் நலத்தின் போது இரத்த அழுத்த மாறுதல்கள் : 
இரத்த அழுத்தம் , வயது , பால் , உடற்பயிற்சி , உணர்ச்சி , 
சீரணம் , இருக்கும் நிலை ஆகியவற்றைப் பொருத்து மாறுபடுகிறது . 
பிறந்த குழந்தைக்கு ஸிஸ்டாலிக் அழுத்தம் 40 மி.மீ. உயரம் 
இருக்கிறது . ஆனால் முதன் மாத முடிவில் சுமார் 80 மி.மீ. 
உயரம் ஆகிறது . 12 வயது வரை சிறிது சிறிதாகக் கூடி 100 மி . 
மீட்டர் ஆகிறது . 17 வயதில் 120 மி.மீ. ஆகிறது . இந்த 
அளவிலேயே பல ஆண்டுகள் வரை இருக்கிறது . 25 வயதுக்குப் 
பின் சிறிது சிறிதாக உயரலாம் . ஒருவனுக்கு ) மி.மீ. உயரலாம் : 
பொதுவாகப் பெண்களுக்கு ஆண்களை விடக் குறைவாக இரத்த 
அழுத்தம் இருக்கிறது . 

உடற்பயிற்சி செய்யும் போது இரத்த அழுத்தப் தாற்காலிக 
மாகக் கூடுகிறது . 

கடுமையான உடற்பயிற்சியின்போது 
ஸிஸ்டாலிக் அழுத்தம் 180 மி.மீ. உயர்கிறது . இதற்கு மேலும் 
உயரலாம் . டயாஸ்டாலிக் அழுத்தம் இவ்வளவு உயர்வதில்லை . 
சிறிது உயர்கிறது . எனவே நாடி அழுத்தம் கூடுகிறது . படுத்த 
நிலையிலிருந்து நிற்கும் நிலையில் டயாஸ்டாலிக் அழுத்தம் கூட 
லாம் . ஆனால் ஸிஸ்டாலிக் அழுத்தம் கூடுவதில்லை . எனவே 
நாடியின் அழுத்தம் குறைகிறது . 

அச்சம் , கவலை , பதட்டம் முதலியவற்றில் ஸிஸ்டாலிக் 
அழுத்தம் கூடலாம் . டயாஸ்டாலிக் அழுத்தம் சிறிது உயரும் . 

சீரணத்தின்போது ஸிஸ்டாலிக் அழுத்தம் சிறிது கூடுகிறது . 
டயாஸ்டாலிக் அழுத்தம் கூடுவதில்லை . அமைதியாகத் தூங்கும் 
போது 20 , 30 மி.மீ. வரை ஸிஸ்டாலிக் அழுத்தம் குறைகிறது . 
ஆனால் பயங்கரச் சொற்பனங்களால் உறக்கம் தடைப்பட்டால் 
ஸிஸ்டாலிக் அழுத்தம் 180 , 207 மி.மீ . வரைகூட உயரலாம் . 

அதிக இரத்த அழுத்தம் ( Hypertension ) : ஒழுங்காக 
இடைவிடாமல் சராசரியாக இருக்க வேண்டிய அளவுக்கு மிக 
அதிகமாக இருக்கும் தமனி இரத்த அழுத்தத்தை , அதிக இரத்த 
அழுத்தம் (Hypertension ) என்கிறோம் . மிகவும் கடுமையான 
அதிக இரத்த அழுத்தத்தில் ஸிஸ்டாலிக் அழுத்தம் 300 மி.மீ. 
வரை உயரலாம் . டயோஸ்டாலிக் அழுத்தம் 150 மி.மீ. வரை 
உயரலாம் . இந்த நிலை மிகவும் ஆபத்தானது ஆகும் . இதனால் 
இருதயத்துக்கு அதிகப்படியான வேலை ஏற்படுகிறது. தமனி 
மண்டலத்தை அதிக வேலைப் பளுவிற்கு உட்படுத்துகிறது . 
இருதயம் பெருத்தல் , மாரடைப்பு முதலியன ஏற்பட்டுச் சாவு 
ஏற்படலாம் . மூளை நாளம் வெடித்து மரணம் ஏற்படலாம் . 
அல்லது சிறு நீரகக் கோளாறு ஏற்பட்டும் மரணம் உண்டாகலாம் , 


276 


உணவும் ஊட்டமும் 


உயர் இரத்த அழுத்தம் சிறு நீரகத்துடன் சம்பந்தப்படாமலும் 
ஏற்படலாம் அல்லது சிறுநீரக நோய்களாலும் ஏற்படலாம் . 
தமனி 

நோய்கள் : தமனிகளின் அமைப்பு பிறந்தது 
முதலாகவே மாறுதலடைகிறது . இளம் வயதில் இது மிகவும் 
மெல்ல மெல்லக் கெடுகிறது . முதுமையில் வேகமாகக் கெடு 
கிறது . தமனி பற்றிய நோய்கள் இருவகைப்படும் . ( 1 ) ஒரு 
வகை நோயில் இரத்த நாளங்கள் கடினமாகவும் , வளையுந் 
தன்மையற்றும் , ஒடியக் கூடியனவாகவும் ஆகின்றன . இதற்கு 
ஆர்டீரியோஸ்லெரோஸிஸ் ( Arterioselerosis ) என்று பெயர் . 
இதற்குக் காரணம் தமனி நாளங்களின் தசைத் திசுக்களும் , 
சுருங்கி விரியும் திசுக்களும் , ஊட்டக் குறைவால் சிதைவுற்றுச் 
சுண்ணாம்பு உப்புக்கள் நிறைந்ததாக ஆகிவிடுகின்றன . 

( 2 ) மற்றொருவகை நோயில் தமனியின் உட்சுவர் பழு 
தடைந்து விடுகிறது . இச்சுவரின் வெளிப்பூச்சு , செதில் செதி 
லாக உதிர்ந்து , அவற்றிற்குப் பதிலாக மிருதுவான கொழுப்புப் 
பொருள்களால் பூசப்படுகிறது . பின்னர் இவற்றில் சுண்ணாம்பு 
உப்புக்கள் தங்குகின்றன . இந்த ஒட்டு , படர்ந்து , உள் பூச்சை 
உதிர்த்து தசை உறையையும் தாக்குகிறது . இதற்குத் தமனி 
முதிர்ச்சி ( atheroma , atheromotosis or atherosclerosis ) என்று 
பெயர் . இதனால் தமனிச் சுவர் வலுக்குறைந்து , மூணா இரத்த 
நாள வெடிப்பு , ( cerebral hemorhage apoplexy ) , இருதய நாள 
அடைப்பு ( Coronary Thrombosis ) முதலியன ஏற்படுகின்றன . 
மேலே குறிப்பிட்ட மிருதுவான கொழுப்புப் பொருட்பூச்சில் , 
கொழுப்புக்கள் , கொலெஸ்ட்ரால் ( Cholestral ) , ஃபாஸ்ஃபோலி 
பிட்ஸ் ( Phospholipids ) , புரோட்டீன் லிபிட்ஸ் ( Proteinlipids ) 
கூட்டுக்கள் ஆகியவை உள்ளன் . 
இரத்தத்திலுள்ள கொலெஸ்ட்ராலும் , 

கொலெஸ்ட்ராலும் , பிற கொழுப்புப் 
பொருள்களும் பெரும்பாலும் நமது உணவுப் பொருள்களிலிருந்து 
கிடைக்கின்றன . மேலே குறிப்பிட்ட நோயில் , உணவுப் பொரு 
ளின் மூலம் கிடைக்கும் மிகுதியான கொலெஸ்ட்ரால் முதலியன , 
தமனிச் சுவரில் தேங்குவதாகக் கூறுகிறார்கள் . ஆகையால் , 
பருமனானவர்களும் , இரத்தத்தில் அதிகக் கொழுப்புச் சத்துக் 
களுள்ள வர்களும் , பரம்பரையாகத் தமனி நோயுள்ளவர்களும் , 
முட்டை , பாலாடை , வெண்ணெய் , நெய் , மிருகக் கொழுப்பு 
முதலிய கொழுப்புப் பொருள்களின் உபயோகத்தைக் கட்டுப் 
படுத்திக் கொள்ளுதல் நல்லது . 

நாடித் துடிப்பு : ( arterial pulse ) : இருதயம் சுருங்கி 
விரிந்து இரத்தத்தைத் தமனியில் செலுத்துவதால் , தமனிகளில் 
நாடித் துடிப்பு ( pulse ) ஏற்படுகிறது . எல்லாத் தமனிகளிலும் 


இரந்தமும் இரத்த மண்டலமும் 


277 


இந்தத் துடிப்பு இருப்பினும் , இதை உணர்வதற்கு மணிக் 
கட்டை அருகிலுள்ள தமனிதான் மிகவும் சிறந்ததாகவும் வசதி 
யுள்ள தாகவும் இருக்கிறது . உடல் நலமாக இருக்கும்போது , 
ஐவ்விலிருக்கும் ஒருவருடைய நாடித்துடிப்பு , ஏறக்குறைய 
நிமிடத்துக்கு 70 தடவை ஏற்படும் .. வேலை செய்யும் போது 
இதன் எண்ணிக்கை கூடுகிறது . இரத்த சோகையிலும் , மிகவும் 
அச்சம் ஏற்படும்போதும் இது கூடுகிறது . இரத்த சோகையிலும் 
மிகவும் அச்சம் ஏற்படும்போதும் இது கூடுகிறது . பெண்களின் 
நாடித்துடிப்பு ஆண்களை விடச் சிறிது கூடு தலாக- நிமிடத்துக்கு 
75 , 80 இருக்கும் . அமெரிக்கன் இருதயக் கழகம் ( Ameriean 
Heart Association ) நிலமுள்ள இளைஞரின் இருதயத் துடிப்பு ஒரு 
நிமிடத்துக்கு 50 முதல் 100 வரை ஏற்படலாம் எனக் கூறு 


கிறது . 


உடற்பயிற்சி செய்யும் போது இருதயத் துடிப்பு அதிகரித்துக் 
கொண்டே சென்று நிமிடத்துக்கு 200 வரை வரலாம் . ஆனால் 
பழகிப்போன பிறகு இவ்வளவு கூடுவதில்லை . 

உடல் நலத் 
தகுதியை அறிய , உடற்பயிற்சிக்குப் பிறகு இருதயத் துடிப்பு 
எவ்வளவு விரைவில் சாதாரண நிலைக்கு வருகிறது என்பதை 
அளவு கோலாகப் பயன்படுத்துகின்றனர் . பொதுவாக உடற் 
பயிற்சி முடிந்து இரண்டு நிமிடங்களுள் இருதயத் துடிப்பின் 
எண்ணிக்கை பழைய நிலைக்கு வந்து விடுகிறது .. 

உடலின் 
உஷ்ணத்தால் இருதயத்துடிப்பு விகிதம் பாதிக்கப்படுகிறது . 
இதனால் உடம்பின் உஷ்ணத்தைக் கொண்டு அடியிற்கண்ட 
சூத்திரம் மூலம் , இரு தயத் துடிப்பின் எண்ணிக்கையை கூறிவிட 
லாம் . 
11 x ° F - 1018 

= இருதயத் துடிப்பு எண்ணிக்கை 

( அல்லது ) 
20 X ° C - 674 = ருதயத்துடிப்பு எண்ணிக்கை 
அதாவது உடம்பின் உஷ்ணம் 1 ° F ஏறினால் சுமார் 11 நாடித் 
துடிப்பு கூடும் . 

இருதயத் தசையின் அமைப்பு : இருதயத் தசைகள் பல 
நீண்ட இழைகளாக ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டுள்ளன 
வாக அமைந்திருக்கின்றன . சூடு , இரசாயனம் , மின்சாரம் 
முதலியவற்றின் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு இருதயத் தசை 
நார்கள் சுருங்குகின்றன . 

அதிகப்படியான இருதயத்துடிப்பு ( Extra System or Pre 
mature beat of the Ventriclc ) : சில சமயம் இருதயம் இயல் 
பாகவும் ஒழுங்காகவும் சுருங்கி விரிந்து கொண்டிருக்கும்போது 
வென்ட்ரிக்கிள் ஓய்வு கொள்ளும் நேரத்திலும் அது தூண்டப்படு 


278 


உணவும் வாட்டமும் 


/ 


வதால் அப்பொழுது அது சுருங்குகிறது . தூண்டு தலின் தன்மைக் 
கேற்பத் துடிப்பின் அழுத்தம் வேறுபடுகிறது . இவ்வாறு ஏற்படும் 
துடிப்பை , முதிர்வடையாத் துடிப்பு ( Premature beat ) அல்லது 
அதிகப்படியான துடிப்பு ( Extra Systole ) என்பர் . 

அதாவது 
ஒழுங்கான இடை நேரத்துடன் துடிக்கும் நாடி . திடீரென ஒரு 
துடிப்பு முடிந்தவுடன் உடனே துடிக்கும் . இதை ஈடு செய்ய 
அடுத்த துடிப்பு , சிறிது அதிகநேரஞ் சென்று ஏற்படும் . 
அப்பொழுது ஒரு துடிப்பு நழுவி விட்டது போல இருக்கும் . 
இரத்த ஓட்டத்தில் எடுத்துச் செல்லப்படும் சில இரசாயனப் 
பெரருள்களின் தூண்டுதலால் இவ்வாறு ஏற்படுகிறது . மிகுந்த 
அளவில் புகையிலை யைப் பயன்படுத்துவதாலும் இது ஏற்பட 
லாம் . 

இவ்வாறு ஏற்படும்போது , இதை உடையவருக்கு இருதயம் 
என்னவோ செய்வது போலத் தோன்றும் . சிறிது அச்சம் ஏற் 
படலாம் . ஆனால் இதனால் தீமை ஏதும் ஏற்படுவதில்லை . இத் 
தகைய நிலையில் , தொடர்ந்து விட்டமின்- E ( Vitolin - 30 mg.) 
காப்ஸூல் சாப்பிட்டுவந்தால் இது ஏற்படாமல் போகலாம் . 

இருதயத் துடிப்பு தொடங்குமிடமும் அது பரவுதலும் : 


10 


-11 


படம் 27 


1 . வலது வென்ட்ரிக்கிளின் முன்புறப் பாப்பிலரித் தசை 
2 . வலது கரோனரித் தமனி 
3. ட்ரைகஸ்பிட் வால்வ் 
4. கீழ்ப் பெருஞ் சிரையின் வால்வ் 
5. ஆரிக்குலர்ச் சுவரின் சவ்வுப் பகுதி 
6 . நுரையீரல் தமனி 
7 . 

இட்து ஆரிக்கிள் 
8 . இடது கரோனரித் தமனி 
9. மித்ரல் வால்வு 
10. வென்ட்ரிக்குலர்ச் சுவரின் சவ்வுப் பகுதி 
11. வென்ட்ரிக்குலர்ச் சுவர் 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


210 


இருதயம் : வால்வுகளையும் தசைகளையும் காட்டும் படம் : 

இருதயத்தின் வலது ஆரிக்கிளின் சுவரில் , அது மேற் 
பெருஞ் சிரையுடன் ( Superior VenaCava ) சேருமிடத்திற்கருகில் 
ஒரு சிறப்பான முடிச்சுத் திசுக்களில் ( Specialised nodal tissue ) 
இருதயத் துடிப்பு தொடங்குகிறது . இந்தத் திசுமுடிச்சு , அதைச் 


5 


4 . 


6 


3 


8 


* 


14 


10 


UMAA 


11 


படம் 28 


இருதயம் : உட்பகுதி - வேலை விளக்கப் படம் ! 

வலது வென்ட்ரிக்கிள் 
2. ஆரிக்குவென்ட்ரிகுலர் நோட் ( Node ) 

வலது ஆரிக்கிள் 
4 . ஸைனோ ஆர்ட்டீரியல் நோட் ( S. A. Node ) 
5 . மேற் பெருஞ் சிரை ( Superior VenaCava ) 
6 . 

இடது ஆரிக்கிள் 
7. அட்ரியோ வென்ட்ரிக்குலர் பண்டில் 
8 . பண்டிலின் கிளை 
9 . 

இடது வென்ட்ரிக்கிள் 
10. வென்ட்ரிக்கிள் தசையின் கிளைகள் 


சுற்றியுள்ள ஆரிக்கிள் தசையின் அமைப்பினின்றும் வேறுபடு 
கிறது . இதில் நரம்பிழைகளும் நரம்பு செல்களும் சேர்ந்துள்ளன 
இந்த முடிச்சுக்கு ஸைனோ ஆரிக்குலர் முடிச்சு ( Sino - auricular 
node ) ( S. A. Node ) என்று பெயர் . பல பரிசோதனைகள் மூலம் , 
துடிப்பு இந்த முடிச்சின் உள்ளே தான் தொடங்குகிறதென்று 
தெரிய வந்துள்ளது . பின்பு இந்தத் தூண்டுதல் ( Impulse ) அலை 
போன்று பரவுகிறது . இத் தூண்டுதல் அலை ( Excitation wave ) 


280 


உணவும் ஊட்டமும் 


எல்லாத் திசைகளிலும் , ஆரிக்கிள்ளின் தசைமூலம் பரவுகிறது . 
இதை அடுத்து மின்சார மாற்றம் ( Electrical Change ) ஏற்பட்டு 
அதனால் 0.12 செகன்டிற்குள் இருதயத் தசை சுருங்குகிறது . 


இனி ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் முடிச்சு ( A. V. Node ) 
ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் இருக்கிறது . 
இதிலிருந்து ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் நரம்பிழைக் கூட்டம் 
( Bundles ) புறப்பட்டுச் சிறிது கீழே சென்றபின் ஒவ்வொரு 
வென்ட்ரிக்கிளுக்கும் ஒன்றாக இரண்டு கிளைகளாகப் பிரிந்து , 
வென்ட்ரிக்கிள் அறைகளை மூடியுள்ள இருதயத்தின் உள்வரி 
மென் தோல் உறைக்குக் ( Endo Cardium ) கீழிறங்கிப் பாப்பிலரித் 
( Papillary ) தசைகளுக்குச் சிறுசிறு இழைகள் போன்ற நரம்புகளை 
அளித்துவிட்டு மிகவும் நுண்ணிய இழைகளின் பின்னல்களாகப் 
பிரிகின்றன . இதற்குப் பெயர் பர்கின்ஜே வலைப் பின்னல் 
( Purkinje net work ) . 

வென்ட்ரிக்கிளின் அடிவரை 
வருகிறது . 


தூண்டுதல்கள் S. A. முடிச்சிலிருந்து ஒழுங்காக வெளிப் 
படுத்தப்படுகின்றன . இவை ஒரே சீரான விகிதத்தில் ஆரிக் 
குலர் தசைகளின் நரம்பிழைகள் மூலம் எடுத்துச் செல்லப்படு 
கின்றன . பிறகு அதை A. V. முடிச்சு ஏற்று , வென்ட்ரிக்கிளுக்கு 
அதன் நரம்பிழைக் கூட்டத்தாலும் , அதன் கிளைகளாலும் 
எடுத்துச் செல்லப்படுகிறது . வென்ட்ரிக்கிளின் ஒவ்வொரு 
பகுதியும் இதனால் தூண்டப்படுகிறது . எனவே இருதயம் சுருங்கு 
கிறது . 


இருதயத்தின் முடிச்சுத் திசுக்களை ( Nodal Tissus ) ஒரு 
வானொலி மண்டலத்துக்கும் S. A. முடிச்சை ஒலி பரப்பும் 
வானொலி நிலையத்துக்கும் A.V. முடிச்சை வானொலியை ஏற்கும் 
நிலையத்துக்கும் ஒப்பிடலாம் . A. V. முடிச்சு , நான் பெற்ற 
தூண்டு தலை நரம்பிழைக் கூட்டங்கள் , 

அதன் பிரிவுகள் 
பர்கின்ஜே நரம்புவலைப் பின்னல்கள் ஆகியவற்றின் மூலம் 
இருதயத்தின் எல்லா இடங்களுக்கும் அனுப்புகின்றன . 
இருதயத்தின் செயல் : 

வென்ட்ரிக்கிள் சுருங்கியவுடன் 
-- ஏற்படும் நிலையிலிருந்து இருதயத்தின் செயலைத் தொடங்கு 
வோம் . இப்பொழுது வென்ட்ரிக்கிள்கள் மூடப்பட்ட குழி 
களாகும் . பெரிய தமனி ( Aorta ) யினுடையவும் , நுரையீரல் 
தமனியினுடையவும் துவாரங்களைக் காக்கும் வால்வுகள் மூடப் 
பட்டுள்ளன . ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் வால்வுகளும் மூடப் 
பட்டுள்ளன . இப்பொழுது வென்ட்ரிக்கிள் தசைகள் ஓய்வு 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


281 


கொள்கின்றன . 

இதன் பின் ஆரிக்குலோ வென்ட்ரிக்குலர் 
வால்வுகள் திறக்கப்பட்டு , ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிளிக் 
குள் இரத்தம் வேகமாகப் பாய்கின்றன . இப்பொழுது ஆரிக்கிள் 
கள் சுருங்குகின்றன . அதன் பின் வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கு 
கின்றன . 


வென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும்போது அதிலுள்ள அழுத்தத் 
தின் மிகுதி இரு அறைகளுக்கும் இடையிலுள்ள வால்வுகளை 
இருக்கமாக மூடச் செய்கிறது . இந்த அழுத்தம் மேலும் மேலும் 
மிகுதியாகிப் பெரிய தமனி ( Aorta ) நுரையீரல் தமனிகள் ஆகிய 
வற்றின் வால்வுகளை நன்றாகத் திறக்கச் செய்கிறது . இதனால் 
வென்ட்ரிக்கிலுள்ள இரத்தம் இவற்றுள் பாய்கிறது . இதன்பின் 
வென்ட்ரிக்கிள் தசைகள் ஓய்வு கொள்கின்றன . இவ்வாறு 
இருதயம் வேலை செய்கிறது . 


இதய ஒலிகள் : இதய ஒலிகளைத் துடிப்பறி கருவியை 
( Stethoscope ) இடது மார்புக் காம்பின் சிறிது கீழ்ப்பகுதியில் 
வைத்துக் கேட்டால் , கேட்க முடியும் . லப் - டப் - லப் - டப் 
ஒலிகள் கேட்கும் . முதல் ஒலியாகிய லப் இரண்டாவது ஒலி 
யாக டப் பை விட உரத்தும் சிறிது அதிக நேரமும் கேட்கும் 
முதல் ஒலி வென்ட்ரிக்கிள் சுருங்மும்போதும் இரண்டாவது ஒலி 
அது விரிந்து பழைய நிலையை அடையும் தொடக்கத்திலும் 
கேட்கப்படுகின்றன . மைக்ரோஃபோன் மூலமாக இருதய ஒலி 
களைப் பதியச் செய்தால் நான்கு அதிர்வுகள் தெரியவரும் . 
முதல் ஒலி வென்ட்ரிக்குலர் ஸிஸ்டோலின் ஆரம்பத்தில் மிகவும் 
பலமான அதிர்வுகளாகப் பதிவாகிறது . முதல் ஒலியின் விரை 
வான அதிர்வு ஆரிகுலோவென்ட்ரிக்குலர் வால்வுகள் மூடி 25 
மில்லி செகண்டுக்குப் பிறகு ஏற்படுகிறது . இச்சமயத்தில் இடது 
வென்ட்ரிக்கிளில் அழுத்தம் திடீரென உயர்கிறது . A.V. வால்வு 
களின் இதழ்கள் ஒன்று சேருவதால் இந்த ஆரம்ப அதிர்வுகள் 
ஏற்பட முடியா . 20 மில்லி செகண்டுக்குப்பின் இரண்டாவது 
அதிர்வுகளும் 96 மில்லி செகன்டுக்குப்பின் மூன்றாவது அதிர்வு 
களும் ஏற்படுகின்றன . மூன்றாவது அதிர்வுகள் , பெரிய தமனி 
யின் வால்வு திறந்தவுடன் ஏற்படுகிறது . இது பெரிய தமனியின் 
சுவரில் திடீரென ஏற்படும் நெருக்கத்தின் காரணத்தால் ஏற்பட 
லாம் . முதல் ஒலி திடீரென ஏற்படும் அழுத்த மாற்றங்களுடன் 
தொடர்பு கொண்டிருக்கலாம் . A.V. வால்வுகளும் கார்டே 
( Chordac tendineae ) இழைகளும் , இவ்வொலிக்குக் காரணமாக 
இருக்க முடியா . ஆனால் அழுத்தங்களைத் திடீரென மாற்ற உதவி 
செய்து இவ்வொலியையும் அதிர்வையும் அதிகமாகக் கேட்கச் 


282 


உணவும் ஊட்டமும் 


செய்கின்றன . வலது வென்ட்ரிக்கிள் அதனுடைய குறைந்த 
அழுத்தத்தால் தெளிவான அதிர்களை உண்டாக்க முடியாது . 
இருதய ஒலிகள் , திடீரென அதிகமாகவோ குறைவாகவோ 
இரத்தம் ஓடுவதால் ஏற்படுவதாகக் தோன்றுகிறது . 


வென்ட்ரிக்கிள் ஓய்வெடுக்கலுற்றதும் ( அதாவது விரிந்து 
பழைய நிலையை அடையலுற்றதும் ) பெரிய தமனியின் வால்வு 
மூடுகிறது . பெரிய தமனியில் பின்நோக்கிப் பாயும் இரத்த 
ஓட்டம் மூடிய அதனுடைய அரைவட்ட வால்விதழ்களையும் 
பெரிய தமனியையும் விரிவடையச் செய்கிறது . பின்னர் அது 
திடீரென நிற்கிறது . இந் நேரத்தில் அதாவது பெரிய தமனியின் 
வால்வு மூடிப் பத்து மில்லி செகண்டுக்குப் பிறகு , இருதயத்தின் 
இரண்டாவது ஒலி ஆரம்பமாகிறது . இவ்வொலி மூடியுள்ள 
பெரிய தமனியின் வால்வின் அதிர்வாலும் , அதன்மீது நிற்கின்ற 
இரத்தத்தாலும் , பெரிய தமனியின் சுவராலும் ஏற்படலாம் . 


குறைந்த அழுத்தமுள்ள மூன்றாவது அதிர்வுகள் டயாஸ்டோ 
லின் தொடக்கத்தில் உண்டாகின்றன . இது வென்ட்ரிக்கிளின் 
அழுத்தம் மாறாதிருக்கும்போதே இவை ஏற்படுகின்றன . உடல் 
நலமுள்ள இனைஞர்களுள் பகுதியினர் இருதயத்தில் , மூன்றாவது 
ஒலியைக் கேட்க முடிகிறது . நான்காவது அதிர்வுகள் ஆட்ரியல் 
ஸிஸ்டோலின்போது ஏற்படுகிறது . 


வால்வுகள் ஒழுகுவதாகவோ , திறனற்றனவாகவோ இருந் 
தாலோ அல்லது சுருங்கிப் போயிருந்தாலோ முணு முணுப்பு 
( Murmurs ) என்று சொல்லப்படும் இயற்கைக்கு மாறான ஒலிகள் 
கேட்கும் . வென்ட்ரிக்கிள் சுருங்கும்போது ஏற்படும் 

முணு 
முணுப்பு , பொதுவாக இரத்த சோகையின் போது கேட்கப்படு 
கிறது . சோகை 

குணமான தும் இவ்வொலிகள் மறைந்து 
விடுகின்றன . 

எனவே இவ்வொலி இரத்தத்தின் ஒட்டிக் 
கொள்ளும் தன்மையில் ( Viscosity ) ஏற்படும் மாறுதல்களால் 
உண்டாகின்றது 

எனலாம் . உடல் நலமுள்ளவர்களாகத் 
தான்றுபவரிடமும் இவ்வொலி சிலசமயம் கேட்கப்படுகிறது . 


எலக்ட்ரோ கார்டியோகிராம் 
E.C.G. ( Electro Cardiogram ) 


இக்காலத்தில் இருதயத்தின் இயக்கத்தையும் அதிலுள்ள 
குறைகளையும் கண்டறிய இந்தக் கருவி பயன்படுகிறது . இதன் 
மூலம் பல இருதய நோய்களை நுணுக்கமாகக் கண்டுபிடித்து , 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


288 


வேண்டிய சிகிச்சை செய்ய முடிகிறது . இக்காலத்தில் இக்கருவி 
யின் மிகவும் முக்கியமான உபயோகம் கரோனரித் தமனிகளின் 
நோயைக் கண்டு பிடிப்பதே ஆகும் . இத்தமனிகள் சுருங்கிப் 
போவதாலும் இவற்றில் இரத்தம் கட்டிப்படுவதாலும் ( Caronary 
Thrombosis ) இருதயத் தசைகளுக்கும் திசுக்களுக்கும் இரத்தம் 
கிடைக்காமல் போய் விடுகிறது . இந்த நோயை அறிந்து 
சிகிச்சை செய்ய இக்கருவி மிகவும் பயன்படுகிறது . 


இருதய வேலையின் ஒழுங்கு : இருதயத்துடிப்பு , பெரிய 
உயிரினங்களை விடச் சிறிய உயிரினங்களுக்கு அதிகமாக ஏற்படு 
கிறது . எடுத்துக் காட்டாகச் சிறு பறவைகளின் இருதயம் 
நுமிடத்துக்கு 25 முறைதான் துடிக்கிறது . வய துவந்த மனித 
னின் ( adult ) இருதயம் நிமிடத்துக்குச் சராசரி 70 தடவை 
துடிக்கிறது . ஆனால் நல்ல உடல் நலமுள்ளவர்களுக்கும் 75 
அல்லது 60 தடவை துடிப்பது இயல்பே . ஓட்டம்போன்ற 
விளையாட்டுக்களில் ஈடுபடும் இளைஞர்களின் இதயத் துடிப்பு , 
குறைந்து 60 அல்லது 50 ஆகக்கூட இருக்கலாம் . பொதுவாக , 
இருதயத்துடிப்பு உடற்பயிற்சியினாலும் , உணர்ச்சி , பதட்டம் , 
உயர்ந்த உஷ்ணமான சூழ்நிலை ஆகியவற்றாலும் கூடும் . சீரணம் 
நடைபெறும்போதும் சிறிது கூடலாம் . இதுபோல , இரத்தப் 
பெருக்கு , அறுவைச் சிகிச்சை , அதிர்ச்சி , சுரம் , தைராய்டு 
சுரப்பியின் பெருக்கம் ( Hyperthyroidism ) சில இருதயக் 
கோளறுகள் 

ஆகிய நிலையில் இதயத்துடிப்பு 

அதிகம் 
ஏற்படுகிறது . 


மிகவும் அதிகமான துடிப்பை ( நிமிடத்துக்கு 150 முதல் 200 
வரை உள்ளதை ) டாக்கிக் கார்டியா ( Tacby Cardia ) என்றும் 
மிகவும் குறைவான துடிப்பை ( 50 க்குக் கீழே உள்ளதை ) 
பிராடி கார்டியா ( Brady Cardia ) என்றும் கூறுவர் . 


நரம்பு மைய்யங்களிலிருந்து இருதயத்துக்குத் தூண்டுதல் 
களை அனுப்பும் இருதய நரம்புகள் இரண்டு உள்ளன . அவை 
( 1 ) சஞ்சரி நரம்புகள் ( Vagus per ves ) ( 2 ) விரைவுபடுத்தும் 
நரம்புகள் ( accelerator ) என்பனவாகும் . 


1. சஞ்சாரி நரம்புகள் ( Vagus nerves ) : இவை முகுளத் 
திலிருந்து ( Medulla oblongata ) கிளம்பிப் பக்கத்துக்கு ஒன்றாகச் 
சென்று மிகப்பல பிரிவுகளாகப் பிரிந்து நுரையீரல் , இரைப்பை , 
சிறுகுடல் , இருதயம் முதலிய இடங்களுக்குச் செல்லுகின்றன . 
இருதயத்துக்குள் செல்லும் சஞ்சாரி நரம்புகள் ஆரிக்குலர்த் 
தசையிலுள்ள நரம்பு செல்களில் முடிவுறுகின்றன . 


வலது 


284 


உணவும் ஊட்டமும் 


சஞ்சாரி நரம்பு S A. முடிச்சில் பரவியிருக்கிறது . இது இடது 
சஞ்சாரி நரம்பைவிட அதிக அளவில் இருதயத்துடிப்பைப் 
பாதிக்கிறது . இடது சஞ்சாரி நரம்பு A.V. முடிச்சில் பரவி 
யுள்ளது . 


சஞ்சாரி நரம்புகளின் செயல் : 

செயல் : இவை 

இவை இருதயத்தின் 
துடிப்பைத் தடுக்கும் நரம்புகளாகும் . இவை தூண்டப்பட்டால் 
இருதயத்தின் வேகம் குறைந்து அது நின்று விடுகிறது . பொது 
வாக , இருதயத்துடிப்பின் எண்ணிக்கை குறைந்தால் , துடிப்பின் 
வலுவும் குறைகிறது . இதனால் தமனியின் இரத்த அழுத்தம் 
குறைகிறது . பொட்டாசியம் இரத்தத்தில் அதிகமாக இருந்தா 
லும் இவ்வாறே ஏற்படுகிறது . இந்தச் சஞ்சாரி நரம்புகள் 
இருதயத்தைக் கட்டுப்படுத்தா விட்டால் அதன் துடிப்பு மிகவும் 
அதிகரித்து விடும் . எடுத்துக்காட்டாக , அட்ரோபைன் 
( Atropine ) என்னும் மருந்துப் பொருளை முழு அளவில் உட் 
செலுத்தினால் இந்தச் சஞ்சாரி நரம்புகளின் வேலை நிறுத்தப்படு 
கிறது . அப்பொழுது இருதயம் நிமிடத்திற்கு 150 முதல் 180 
வரை துடிக்கிறது . 


விரைவு படுத்தும் நரம்புகள் ( The accelerator nerves ) : 

இந்த நரம்புகள் , இச்சைக்குட்படாத நரம்பு மண்டலத்தின் 
பரிவு நரம்புப் பிரிவைச் ( Sympathetic nerve division ) சேர்ந் 
தவை . இந் நரம்பின் இழைகள் கீழ் , மேல் , மத்திய இருதய 
நரம்புகள் மூலம் இருதயத்தை அடைகின்றன . 


விரைவுபடுத்தும் நரம்புகளைத் தூண்டுவதால் ஆரிக்கிள் , 
வென்ட்ரிக்கிள் இரண்டினுடைய சுருங்கும் விகிதமும் அதிகரிக் 
கின்றது . சுருங்கும் தன்மையும் வலுவாக ஆகிறது . சஞ்சாரி 
நரம்புகள் போன்று , இந் நரம்புகளும் இதயத்தின்மீது தொடர்ந் 
தாற்போன்று ஒழுங்காகத் தங்கள் ஆட்சியைச் செலுத்து 
கின்றன . இதனால் இருதயத் துடிப்பு ஒரு சீராகக் குறையாம 
லிருக்கின்றது . இந் நரம்புகள் அகற்றப்பட்டால் இருதயத் 
துடிப்பின் எண்ணிக்கை குறைகிறது . இருதயம் மெதுவாக 
வேலை செய்யும் . 


உடலிலுள்ள எந்த உணர்ச்சி நரம்பைத் ( Sensory nerve ) 
தூண்டினாலும் அதன் விளைவால் இருதயத் துடிப்பில் மாற்றம் 
ஏற்படலாம் . எடுத்துக்காட்டாக அறுவைச் சிகிச்சை ( Opera 
tion ) செய்யும்போது நரம்புகளின் தூண்டுதலுக்கேற்ப இருதயத் 
துடிப்பு கூடவோ குறையவோ செய்யலாம் . 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


285 


மேரியின் விதி ( Marey s Law ) : மேரி என்பவர் ஃபிரான்ஸ் 
நாட்டு உடலியல் விஞ்ஞானி . அவருடைய விதி வருமாறு : 
தமனியில் இரத்த அழுத்தம் கூடும்போது , அது இருதயத் 
துடிப்பின் எண்ணிக்கையைக் குறையச் செய்கிறது . இது 
போன்றே தமனி இரத்த அழுத்தம் குறையும்போது , இருதயத் 
துடிப்பின் எண்ணிக்கை கூடுகிறது . இவ் விளைவுகள் இரண்டு 
வழிகளில் ஏற்படுகின்றன . அவை : ( 1 ) பெரிய தமனியிலும் , 
இருதயத்தின் இடது பக்கத்திலும் உள்ள சஞ்சாரி நரம்பு 
முடிவில் உள்ள மூளைக்குச் செல்லும் நரம்பிழைகள் ( afferent nerve 
fibres ) மூலமாகவும் , ( 2 ) ஸைனஸ் நரம்புகள் ( Sinus nerves ) 
மூலமாகவும் ஏற்படுகின்றன. 


சில மருந்துகளின் தன்மை : அட்ரோபைன் ( Atropine ) 
இதயத் துடிப்பின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது . மஸ்கரைன் 
( Muscarine ) இருதயத் துடிப்பைக் குறைக்கிறது . பில்லோகார் 
603UGOT ( Pilocarpine ) , :: 4 Gourm195 60 LA Sİ ( Physostigmine ) 
கோலைன் ( Choline ) , அஸிட்டில் கோலைன் ( acetylcholine ) ஆகி 
யவைகளும் துடிப்பைக் குறைக்கிறது . நிக்கோடின் ( Nicotin ) 
முதலில் துடிப்பை அதிகரிக்கச் செய்து பின்னர் குறைக்கிறது . 
டிஜிட்டாலிஸ் ( Digitalis ) வென்ட்ரிக்கிளை மெதுவாக வேலை 
செய்யுமாறு தூண்டுகிறது . இதனால் இருதயத் தசைக்கு நன்மை 
ஏற்படுகிறது . இது தளர்ந்த இருதயத்துக்குச் சிறந்த மருந்து . 


இருதயத்தைப்பற்றிய ஸ்டார்லிங்கின் விதி : ஓய்வாக 
இருக்கும் உடலின் தேவைக்கு மேலாக வேலை செய்யும் இருதயத் 
தின் திறனை அதனுடைய சேமிப்பு ஆற்றல் ( Reserve Power ) 
என்பார்கள் . ( ஒருமுறை இருதயம் சுருங்கும்போது வெளிப் 
படும் ஆற்றல் டயாஸ்டாலின் முடிவில் ஏற்படும் வென்ட்ரிக்கிளின் 
தசை நார்களின் நீளத்தின் சாதாரண வேலையாகும் . இது 
ஸ்டார்லிங்கின் இருதய விதி எனப்படும் , ( Starling s law of the 
heart ) . 


நோயின் காரணத்தால் இருதயத்தின் சுருங்குச் சக்தி 
குறைந்தால் அது பெரிதாக வேண்டி வருகிறது . அதாவது ஒரு 
நலமான இருதயம் தனது வேலையைச் செய்யத் தசை நார்களை 
( Fibres ) எவ்வளவு நீட்டுகின்றதோ அதைவிட அதிகமாக 
நோயுற்ற இருதயம் நீட்ட வேண்டியிருக்கிறது . தசை நார்கள் 
தடித்தும் போகின்றன . இதை ( bypertrophy ) என்பர் . ஆகை 
யால் இருதயம் பெருத்தல் ( Enlargement of the heart ) இருதய 
நோயின் அறிகுறுயாகும் . ஆயினும் இருதயம் தனது செயலை 


288 


உணவும் ஊட்டமும் 


ஓர் அளவு செய்ய முடிகிறது . ஆனால் இருதயத் தசையே 
நோயுற்றால் , இருதயம் பெரிதானாலும்கூட , தேவையான பலத் 
துடன் சுருங்கி இரத்தத்தை அனுப்ப முடியாமல் அது ஆகிவிட 
லாம் . அப்பொழுது இருதய அழிவிற்கான ( Heart failare ) அறி 
குறிகள் தோன்றுகின்றன , மூச்சுத் திணறல் கணுக்கால் வீக்கம் , 
தோல் நீலமாதல் , முக்கியமாக உதடுகள் , காதுகள் விரல் 
நுனிகள் நீலமாகுதல் ஆகியவை ஏற்படுகின்றன . இம் மாதிரி 
நீலமாவதற்கு ஸையனோஸிஸ் ( Cyanosis ) என்று பெயர் . 


நலமுள்ள இருதயம் அதிக வேலையால் பாதிக்கப்பட மாட் 
டாது என்று கருதப்படுகிறது . ஏனெனில் அது பாதிக்கப்படும் 
எல்லைக்கு வருவதற்கு முன் களைப்பு ஏற்பட்டு ஓய்வு எடுக்க 
நேரிடும் . ஆனால் வால்வுக் கோளாறோ, கரோனரிக் கோளாறோ 
பிற இருதய சம்பந்தமான நோயோ உள்ளவர் அதிகப்படியான 
தசைகளை வருத்தும் வேலை செய்தால் , இருதயத்துக்கு மிகவும் 
அபாயகரமான தீமை ஏற்படலாம் . 


ருதயத் தசையில் இரத்த ஓட்டம் ( Coronory circulation ) 
இருதயத் தசைக்கு வலது , இடது கரோனரித் தமனிகள் 
மூலம் இரத்தம் வருகிறது . இது பல சிறு குழாய்கள் மூலம் , 
இருதயத் தசைகள் முழுவதிலும் பாய்ந்தபின் கரோனரி 
ஸைனஸ் என்னும் பெரிய சிரை மூலம் வலது ஆரிக்கிளில் வந்து 
சேருகிறது . இந்த பெரிய சிரைக்கு , இருதயத்தின் பெரியதும் , 
சிறியதுமான சிரைகளிலிருந்தும் , இருதயத்தின் முன்பகுதிச் 
சிரைகள் இரண்டிலிருந்தும் இரத்தம் வருகிறது . இவை தவிரத் 
‘ தெபீஸியஸ் சிரைகள் ( Veins of Thebesius ) எனப்படும் பல 
சிறிய சிரைகள் ஆரிக்குலர் , வென்ட்ரிக்குலர் பள்ளங்களில் 
நேராக இரத்தத்தைக் கொண்டு சேர்க்கின்றன . கரோனரித் 
தமனிகள் பெரிய தமனிக்குள்ளிருத்து , அதன் வால்வுகளுக்குச் 
சற்று அப்பாலிருந்து புறப்படுகின்றன . 


கரோனரிக் குழாய்களுக்கு சஞ்சாரி நரம்புகளிலிருந்தும் , 
( Vagus nerves ) , பரிவு நரம்பிலிருந்தும் ( Sympathetic nerve ) கள் 
வருகின்றன . சஞ்சாரி நரம்பு இரத்தக் குழாய்களைச் சுருங்கச் 
செய்கிறது. பரிவு நரம்பினால் இரத்தக் குழாய்கள் விரிவடை 
கின்றன . அட்ரின்லைனும் கரோனரிக் குழாய்களை விரிவடையச் 
செய்கிறது . இந்தப் பொருள் மூலம் விலங்குகளின் கரோனரிக் 
குழாய்களில் மும்மடங்கு இரத்த ஓட்டம் ஏற்பட்டுள்ளதாக 
அறியப்பட்டது . 


இரத்தமும் இரத்த மண்டலமும் 


287 


அஞ்சினா பெக்டோரிஸ் அல்லது நெஞ்சுவலி : இந் நோய் 
வரும்போது நெஞ்சு எலும்புக்குக் ( Sternum ) கீழே மிகவும் கடுமை 
யான வலி ஏற்படும் . மேலும் இதனால் பல ஆட்களுக்கு இடது 
தோளிலும் புயத்திலும் வலி ஏற்படும் . இருதயத் தசைக்குப் 
போதிய உயிரகம் கிடைக்காததால் இது ஏற்படுகிறது . சாதாரண 
மாக , இது கரோனிக் குழாய்களின் நோயினால் ( arteriosclerosis ) 
தமனிகளின் முதிர்ச்சியால் உண்டாகிறது . இந் நோயில் தமனி 
களின் சுருங்கி விரியுந் தன்மை குறைந்து விடுகிறது . அவை 
சுருங்கி விடுகின்றன . இதனால் இருதயத் தசைக்கு இரத்தம் 
குறைவாகக் கிடைக்கிறது . இந் நோய் பொதுவாகத் தசையை 
ஈடுபடுத்தும் வேலைக்குப் றகோ , அல்லது உணர்ச்சிப் பரபரப் 
பிற்குப் பின்னோ ஏற்படுகிறது . அமில் நைட்ரேட் , அல்லது 
நைட்ரோக்ளிசரின் என்னும் மருந்து இதற்குக் கொடுக்கப்படு 
கிறது . இவ்விரு மருந்துகளும் கரோனரிக் குழாய்களை விரியச் 
செய்கின்றன . 


இந் நோயில் ஏற்படும் கொடிய வலிக்குக் காரணம் , நரம்பு 
முனைகளில் ( Nerve endings ) ஒரு இரசாயனப் பொருளின் 
விளை வேயாகும் என்று கருதுகிறார்கள் , இருதயத்துக்குப் போதிய 
உயிரகம் கிடைக்கும்போது , இப்பொருள் விரைவில் அகற்றப்படு 
கிறது . ஆனால் உயிரகம் குறையும்போது இப்பொருள் சேர்ந்து 
விடுகிறது . அதனால் வலி ஏற்படுகிறது . 


கரோனித் திராம்போஸிஸ் ( Coronory Trombosis ) : 

கரோனரிக் குழாயில் இரத்தம் உறைந்த கட்டி ஏற்பட்டு , 
இரத்த ஓட்டத்தைத் தடை செய்வதால் இந் நோய் ஏற்படு 
கிறது . இந் நோயில் , மிகவும் கடுமையான வலியும் , குமட்டலும் 
வாந்தியும் ஏற்படும் . மூச்சுத் திணறலும் பின்னர் மரணமும் 
ஏற்படலாம் . இதில் இறவாமல் தப்பிக் குணம் ஏற்பட்டால் , 
இரத்த ஓட்டத்தைப் பெறாத , இருதயத் தசையின் பகுதி 
அழிந்துவிடுகிறது . அதன் இடத்தில் ஒரு தழும்புத் திசு ( Scar 
tissue ) ஏற்படுகிறது . குணமடைவதற்குமுன் அழிந்த பகுதியில் 
வெடிப்பு ஏற்படலாம் . 


சில இருதய நோய்கள் 


படபடக்கும் ஆரிக்கின் துடிப்பு ( Fibrillatory arrhythmia ) : 
இதில் ஆரிக்கிள்கள் சுருங்குவதில்லை . ஆனால் துடிப்புப் படபடக் 
கிறது . நிமிடத்துக்கு 180 முதல் 300 வரை துடிக்கிறது . ஆனால் 
வென்ட்ரிக்கிள்கள் ஒழுங்கற்றுச் சுருங்குகின்றன . இரத்த ஓட்டத் 


288 


உணவும் ஊட்டமும் 


துக்கு ஆரிக்கிள்கள் வென்ட்ரிக்கிள்களைப் போன்று முதல் 
முக்கியத்துவம் உடையனவாக இல்லாததால் இந் நோயுள்ள 
வர்கள் பல வருடங்கள் வாழ முடிகிறது . மின்சார அதிர்ச்சி 
மூலம் இதைச் சரி செய்யலாம் .. 


மாரடைப்பு ( Heart Block ) : இதில் அட்ரியோ வென்ட்ரி 
குலர் பண்டில் ( நரம்புக் கூட்டத்தில் ) நோய் ஏற்பட்டு ஆரிக்கிளி 
லிருத்து , வென்ட்ரிக்கிளுக்கு வரும் தூண்டுதலின் வேகம் குறை 
கிறது அல்லது தடைபடுகிறது . இரண்டும் ஒருங்கிணைந்து வேலை 
செய்வதில்லை . ஆரிக்கிள் எப்பொழுதும் போல நிமிடத்துக்கு 
60-70 தடவை சுருங்குகின்றது . ஆனால் வெட்ரிக்கிள்கள் இதில் 
பாதி எண்ணிக்கை ( 30-35 ) சுருங்குகின்றன . 


இத்தகைய இதய நோய்களில் , எளிதில் சீரணமாகும் 
உணவை உட்கொள்வதும் , கொழுப்புப் பொருள்களை விலக்கு 
வதும் ஓய்வு எடுத்துக் கொள்வதும் தேவை . 


நுரையீரல் இரத்த ஓட்டம் ( Pulmonary Circulation ) : 

இரத்தம் இருதயத்தின் வலப்புறத்திலிருந்து , இடப்புறத் 
துக்கு , நுரையீரல் ( Lungs ) வழியாகச் சென்று , மீண்டும் வந்து 
சேர்கிறது . இதில் முக்கியமான தமனி நுரையீரல் தமனியாகும் . 
இது வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து புறப்பட்டு , ஹீமோகுளோ 
பின் குறைவாக உள்ள சிரை இரத்தத்தை எடுத்துச் செல்கிறது . 
முக்கிய சிரைகள் நுரையீரலின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் 
இரண்டு வீதம் நான்கு உள்ளன . இவற்றுள் உயிரகம் நிரம்பிய 
தமனி இரத்தம் உள்ளது . இவை இவ் விரத்தத்தை இடது 
ஆரிக்கிளில் சேர்க்கின்றன . 


. 


நுரையீரல் நுண்ணறைகளின் ( alveoli ) சுவர்கள் மிகவும் 
மெல்லிய சவ்வினால் 

சவ்வினால் ஆகியவை நுரையீரல் தந்துகிகள் 
( Capillaries) அதிகமாக விரிவடைய முடியும் . பொதுவாக நுரை 
யீரலில் உடலில் உள்ள மொத்த இரத்தத்தில் 6 முதல் 10 சத 
வீதம் வரையிலான இரத்தந்தான் இருக்கும் , ஆனால் சில 
நோய்களில் இங்கு இரத்தம் மொத்தப் பரிமாணத்தில் 20 சத 
வீதம் வரை இருந்து விடுகிறது . இதனால் நுரையீரல்கள் முழு 
அளவில் விரிய முடியாமல் மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது . 


கல்லீரல் இரத்த ஓட்டம் ( Hepetic circulation ) : இரைப்பை , 
குடல் ஆகிய உணவுப் பாதை , மண்ணீரல் ( Spleen ) , ஆகியவற் 
றிலிருந்து இரத்தம் கல்லீரல் சிரை ( Portal Vein ) யில் சேகரிக்கப் 


இரத்தமும் இரத்த ஓட்டமும் 


289 


பல 


பட்டுக் கல்லீரலுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . சிறு குடலி 
லிருந்து வரும் இரத்தத்தில் குளூகோஸ் , அமினோ அமீலங்கள் , 
கொழுப்புப் பொருள்களின் சிறு பகுதிகள் ஆகியவை உள்ளன . 
கல்லீரல் சிரை கல்லீரலுள்ள 

கிளைகளாகப் பிரிகிறது . 
அதனுடைய மிகச் சிறிய கிளைகள் , கல்லீரலின் சிறு முருந்து 
போன்ற பகுதிகளுக்கு ( Lobules ) இடையில் ஓடுகின்றன . இவை 
களுக்கு முருந்துகளுக்கு இடையோடும் சிரைகள் ( Inter lobules 
veins ) என்று பெயர் . இவை தந்துகி போன்ற ஆனால் அதை 
விட அகன்ற ஸைனுஸாயிட்ஸ் ( Sinusoids ) என்னும் கல்லீரல் 
ஸெல்களுக்கு இடையில் செல்லும் இரத்தக் குழாயில் சேர்கின் 
றன . கல்லீரலின் பல்வேறு பகுதிகளிலுள்ள இரத்தக் குழாய்கள் 
எல்லாம் மத்திய சிரையில் வந்து சேர்கின்றன . அது அதை 
விடப் பெரிய சிரைகளில் இந்த இரத்தத்தை 

ரத்தத்தைக் கொண்டு சேர்க் 
கிறது . இவை இவற்றைவிடப் பெரிய சிரைகளில் இரத்தத்தைச் 
சேர்க்கின்றன . இவை ஒன்று கூடிக் கல்லீரல் சிரைகள் ஆகின் 
றன . இவை 

கீழ்ப் பெருஞ்சிரையில் (loferior Vanacava ) 
இரத்தத்தைச் சேர்க்கின்றன . 


தந்துகிகளில் இரத்த ஓட்டம் ( Capillary Circulation ) : 
தந்துகிகள் தாம் மிகவும் சிறிய குழாய்கள் , இவை சுமார் 1மி.மீ. 
நீளமும் 8 முதல் 15 மைக்ரோன் விட்டமும் கொண்டவை . 
இவற்றின் சுவர் மிகவும் மெல்லிய செல்களாலானது . இவை 

ண் துலக்கி மூலம் பார்க்கவும் அரிதாக உள்ளன . இந்த மிக 
நுண்ணிய குழாய்கள் மூலம் இரத்தம் செல்லும் போது தான் 
இவற்றின் சுவர் மூலம் , உயிரகமும் , ஊட்டப் பொருள்களும் 
இரத்தத்திலிருந்து திசுக்களின் செல்களுக்குச் சென்று , திசுக்களி 
லிருந்து கரியமிலவாயுவும் , கழிவுப் பொருள்களும் இரத்தத்தை 
அடைகின்றன . 


ஆர்டீரியோல் ( Arteriole ) எனப்படும் சிறிய தமனிகள் 
அவற்றுடன் 

இணையும் தந்துகிகள் போன்ற குழாய்களுள் 
இரத்தத்தைச் செல்ல விடுகின்றன . இவை தந்துகிகள் போன் 
றிருந்தாலும் , இவற்றின் சுவரில் மெட்டார்டிரியோல் ( Metar - 
teriole ) என்று கூ.றப்படும் மென்மையான தசையுள்ளது . 
இத்தகைய குழாய் தந்துகிகள் பல இருக்குமிடத்தில் , அவற்றின் 
நடுவே ஓடுகிறது . இதிலிருந்து பலப்பல தந்துகிக் குழாய்கள் 
பிரிந்து , வளைந்த பல தந்துகிகளின் வலை போல் , இவற்றின் 
அருகிலுள்ள சிறிய சிரைக் குழாய்க்குள் இரத்தத்தைச் சேர்க் 
கின்றன . அங்கிருந்து பெரிய சிரையை அடைந்து , இறுதியாக 
இருதயத்தை அடைகிறது . 

19 


20. நோய்க்கிருமிகளும் , அவற்றால் 

வரும் நோய்களும் 


மனிதனுக்கு வரும் மலேரியாக் 

காய்ச்சல் , ஒருவகை 
வயிற்றளைச்சல் ஆகியவை புரோட்டோஸோவா ( Protozoa ) 
என்னும் ஒரு செல் கிருமியால் உண்டாகின்றன . சிச்சிலிப்பை 
( Measles ) அம்மைக்கட்டு ( Mumps ) , மணல்வாரி ( Chicken pox ) 
பெரியம்மை ( Small pox ) , சளிசுரம் ( Influenza ) நிமோனியா , 
இளம்பிள்ளை வாதம் ( Interior Polimyelitis ) , சாதாரணத் தடிமன் 
( Cold ) முதலியவை , வைரஸ் ( Virus ) என்னும் கிருமிகளால் 
உண்டாகின்றன . இவை பாக்டீரியாவைவிட மிகச் சிறியன ; 
இவற்றை எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் ( Electron microscope) 
உதவியால் மட்டுமே பார்க்க முடியும் . இவை உயிரிகள் ( Living 
Organisms ) . 


வைரஸ் உயிருள்ளவை என்பதற்கு , இவற்றில் இருக்கும் 
D.N.A அல்லது R.N.A. சான்றாகும் . இவ்விரண்டும் உயிர் வாழ் 
தலுக்கு இன்றியமையாததாகும் . இவ் வைரஸ்கள் தனித்திருக் 
கும்போது பெருகுவதில்லை . உயிருள்ள செல்களில் இவை மல்கிப் 
பெருகுகின்றன . இவற்றை உயிரினங்களுக்கும் , உயிரற்றவை 
களுக்கும் இடைப்பட்டன என்பர் . DN.A. மட்டுமுள்ள வைரஸ் 
உயிருள்ள செல்லைத் தாக்கும்போது அச் செல்லினுள் உள்ள 
R.N.A. உடன் சேர்ந்து உயிர் பெறுகிறது . பின்பு அது வேக 
மாகப் பெருகுகிறது . இவ்வாறே D.N.A. ஜ எடுத்துக் கொள்கிறது . 
பிறகு மல்கி வாழ்கிறது . இவ்வாறு இருப்பதால் தான் வைரஸ் 
களை உயிரற்றவைகளுக்கும் உயிருள்ளவற்றிற்கும் நடுப்பட்டவை 
என்கிறார்கள் . வைரஸ் பாக்டீரியாவையும் தாக்கும் . இத்தகைய 
வைரஸ்களை பாக்டீரியா ஃபேஜஸ் ( Bacteriophages ) என்பர் . 


வைரஸ் ஒரு செல்லை விருந்தோம்பி செல் ( host cell ) தாக்கி 
யதும் அந்த விருந்தோம்பி செல்கள் முற்றிலும் வைரஸ்களை 
எதிர்க்க முடியாமல் அமுக்கப்படுகின்றன . இதனால் வைரஸ் 
அந்த செல்களின் ஊட்டத்தால் மிகவும் மல்கிப் பெருகுகின்றன . 
இவ்வாறு செய்யும்போது விருந்தோம்பி செல்கள் அழிந்து 


நோய்க்கிருமிகளும் ...... நோய்களும் 


291 


பல 


போகின்றன . முதிர்ந்த 

வைரஸ்கள் வெளிப்பட்டுப் 
பக்கத்து செல்களையும் தாக்குகின்றன . 


தாக்குகின்ற உண்மையான பொருள் வைரஸில் உள்ள 
நியூக்ளிக் அமிலம் ( Nucleic acid ) தான் என்பதும் , அதனுள் 
புரதம் இல்லை என்பதும் சோதனைகள் மூலம் அறியக் கிடக்கின் 
றன . இந்த வைரஸ் புரதம் ( Viral Protein ) இவ்வைரஸுக்குப் 
பாதுகாப்பான மேலுறையாக அமைகிறது . 


வைரஸ் நோய்கள் : இந் நோய்களின் அடிப்படையில் 
பாக்ஸ் ( pox- அம்மை ) வைரஸ் , மிக்சோ ( ஃப்ளூ- Flu ) வைரஸ் , 
அடினோ ( நீர்க்கோள் ) வைரஸ் , என்ட்ரோ ( பேதி ) வைரஸ் , 
ஆர்பார் வைரஸ் எனப் பலவகை உள்ளன . 


பாக்ஸ் வைரஸ் : இவற்றில் D.N.A 

இவற்றில் D.N.A. மட்டும் உள்ளது . 
இவற்றால் பெரியம்மை , மணல்வாரி , அம்மை போன்ற நோய்கள் 
உண்டாகின்றன . இவை தோலில் உள்ள வெளிப்புறத் திசுக் 
களைத் தாக்குகின்றன . 1786 ஆம் ஆண்டில் எட்வர்ட் ஜென்னர் 
என்ற விஞ்ஞானி வைசூரி வைரஸ்களை மாட்டினுள் செலுத்தி 
அதன் மூலம் மாட்டில் உண்டாகும் எதிர்ப்புச் சக்திக் கிருமிகளை 
மனிதனின் உடம்பில் செலுத்துவதால் , அதன்மூலம் மனிதனின் 
உடலில் எதிர்ப்புச் சக்தி உண்டாகும் என்று கண்டு பிடித்தார் . 
அது முதல் அம்மை நோயைத் தடுக்க “ அம்மைக் குத்திக் 
கொள்ளும் முறை ஏற்பட்டது . 


மிக்சோ வைரஸ் : 

வரஸ் : இவற்றில் R.N.A. மாத்திரம் உள்ளது 
இவை இன்ஃபுளுயன்சா , அம்மைக்கட்டு ( Mumps ) போன்ற 
நோய்களை உண்டாக்குகின்றன . 


அடினோ வைரஸ் : 

சாதாரண நீர்க்கோள் , நிமோனியா , 
சில கண் நோய்கள் ஆகியவை இவற்றால் உண்டாகின்றன . 


என் ட்ரோ வைரஸ் : இவற்றில் R.A.N. மாத்திரம் இருக் 
கிறது . இளம்பிள்ளை வாதம் , சில பேதிகள் , சுவாசக் குழாய் 
பற்றிய சில நோய்கள் ஆகியவை இவற்றால் ஏற்படுகின்றன . 

ஆர்பார் வைரஸ் : கொசு , ஈ போன்றவைகளால் பரவும் 
பல நோய்கள் இந்த வைரஸ்களால் ஏற்படுகின்றன . மனிதர் 
களுக்கு ஏற்படும் டிங்கு சுரம் , மஞ்சள் சுரம் மற்றும் ஆடுகளில் 
நீல நிற நாக்கும் , ஆபிரிக்கக் குதிரைகளுக்கு ஏற்படும் ஒருவித 
நோயும் இவற்றால் உண்டாகின்றன . 


292 


உணவும் ஊட்டமும் 


வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் உள்ள வேறுபாடுகள் 
1. வைரஸ் , பாக்டீரியாவைவிடச் சிறியவை . 

2. வைரஸை , உயிருள்ள செல்களில் மட்டும் தான் வளர்க்க 
முடியும் . ஆனால் பாக்டீரியாவைப் பிற இடங்களிலும் தனியாக 
வளர்க்க முடியும் . 


பல 


இனி பாக்டீரியாக்களைப் பற்றிச் சிறிது பார்ப்போம் . 
பாக்டீரியாக்களின் வகைகள் எண்ணற்றவை . ஆனால் , அவற் 
றுள் மிகவும் சிலவே நோய்களை உண்டாக்குகின்றன . 
பாக்டீரியாக்கள் நமக்கு நன்மை செய்கின்றன , எடுத்துக் 
காட்டாக நம் கு , லிலுள்ள சில பாக்டீரியாக்கள் உணவுப் 
பொருள்களைப் பிரித்து , வாயுவையும் உண்டாக்கி , மலத்தை 
வெளியேற்றக் குடல சைவுகளுக்கு உதவுகின்றன . இன்னும் சில 
வகைப் பாக்டீரியாக்கள் குடலில் விட்டமின் B க்கூட்டையும் 
விட்டமின் C , K , அடையவும் சில பொருள்களைத் தயாரிக் 


கின்றன . 


வகை 


நோயை உண்டாக்கும் பாக்டீரியாவை நான்கு 
களாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 1. கோக்கஸ் ( Coccus) 
2 . பாஸில்லஸ் ( Bacillus ) 3 . ஸ்பைரில்லம் ( Spirillum ) 
4. ஸ்பைரோகீட்ஸ் ( Spirochetes ) . 


1. கோக்கஸ்கள் ( Cocci ) : இவை புள்ளி 

புள்ளி போன்றவை . 
இவை தனித்தனியாகவும் , இணையிணையாகவும் ( Diplococci) 
( இதன் ஒருவகை சளிச்சுரத்தில் ஒருவகையை 

உண்டாக்கு 
றது ) திராட்சை போன் கொத்துக்களாகவும் , (இதை 
ஸ்டாஃபிலோ கோக்ஸீ ( Staphylo Cocci ) என்பர் . தொடர் 
சங்கிலி போன்றும் ( இதற்கு " ஸ்டெப்டோ கோக்ஸீ ( Stepto 
Cocci ) என்று பெயர் ) இருக்கும் . இறுதியிலுள்ள இருவகையும் 
சீழ்கட்டி எரிச்சலை உண்டாக்குபவை . ஒருவதை ஸ்ட்ரெப்டோ 
கோக்கஸ்தான் ஸ் கார்லட் ( Scarlet ) சுரத்துக்குக் காரணம் 
என்பர் . 


2. பாஸில்லஸ் ( Bacillus ) : இது குச்சி போன்ற அமைப்பை 
உடையது . 

டைபாய்டு ( Typhyoid ) , டெட்டனஸ் ( Tetanus ) , 
டிப்தீரியா ( Diphtheria ) , காச நோய் ( T. B. ) ஆகியவற்றின் 
பாஸில்லி இத்தகையன . 

3. ஸ்பைரில்லம் ( Spirillum ) : இது கார்க்ஸ்குரு போன்ற 
வளைந்த தோற்றமுடைய மெல்லிய உயிர் ஆகும் . இதன் ஒரு 
வகை மேக நோயை ( Syphillis ) உண்டாக்குகிறது . 


நோய்க்கிருமிகளும் ...... நோய்களும் 


293 


தாக்கப்பட்ட திசுக்களின் விளைவு : இக்கிருமிகள் ஒவ்வொரு 
வகையும் ஒவ்வொரு வகையான திசுக்களைத் தாக்குகின்றன . 
எடுத்துக்காட்டாக , டெட்டனஸ் பாஸிலஸின் விஷம் ( Toxin ) 
நரம்புகளின் அமைப்பைத் தாக்குகிறது . இதனால் இந்நோயாளி 
யைத் தொட்டாலும் , சிறிது ஒலி அவனுக்குக் கேட்டாலும் , சிறு 
வெளிச்சம் பட்டாலும் அவனுக்கு இடையூறு ஏற்பட்டு , தசைகள் 
துடிக்கிறது . இளம்பிள்ளை வாதக் கிருமிகள் , முதுகுத் தண்டு 
வட்டத்தின் ( Spinal Cord ) மோட்டார் செல்களைப் பாதிக் 

டைபாய்டு பாஸிலிகள் சிறு குடலின் சிலேட்டுமப் 
படலத்தைத் தாக்குகின்றன . T.B. பாஸிலஸ் நிரையீரல் , 
எலும்பு , இணைப்பு திசுக்கள் ஆகியவற்றைத் தாக்குகிறது . 
ஸ்டாஃபிலோ கோக்ஸியும் , நிட்ரெப்டோ கோக்ஸியும் இவ்வா 
றின்றி எந்தத் திசுவையும் தாக்குகின்றன . மேக நோயை 
உண்டாக்குப் கிருமிகளும் எவ்விடத்தையும் தாக்குகின்றன . 


கின்றன . 


தடுப்புச் சக்தி (Immunity ) : மேலே சொன்ன பாக்டீரியா , 
வைரஸ் ஆகியவற்றை எதிர்த்துத் தடுக்கக் கூடிய ஆற்றல் நமது 
உடலுக்கு இயற்கையாக உள்ளது . இந்தத் 

இந்தத் தடுப்புச் சக்தி 
முழுமையாக வளர்ச்சியடைந்திருந்தால் அதை நோய்த் தடுப்பு 
ஆற்றல் ( Immunity ) என்கிறோம் . ஒரு முறை அம்மை நோய் 
வந்தவருக்கு , மீண்டும் அந் நோய் வராமல் தடுக்கும் இவ் 
வாற்றல் வந்து விடுகிறது . அம்மை குத்துதலும் இந்த ஆற்றலைத் 
தருகிறது . இவ்வாறு ஒவ்வொரு நோயினாலும் உடம்பில் ஏற் 
படும் தடுப்புச் சக்தி , அந்தக் குறிப்பிட்ட நோயை மட்டும் 
தடுக்கும் ஆற்றல் உள்ளதாக அமைகிறது . பிற நோயை அது 
தடுப்பதில்லை . 


நோயைத் தடுக்கும் ஆற்றலை மூவகையாகப் பிரிக்கலாம் : 
அவை ( 1 ) இயற்கையான நோய்த் தடுப்பு ( Natural Immunity ) 
( 2 ) செயல்படும் நோய்த் தடுப்பு ( Active Immunity ) ( 3 ) 
அமைதியான நோய்த் தடுப்பு { Passive Immunity ) என்பன 
வாகும் . 


1. இயற்கையான நோய் தடுப்பு : ( Natural immunity ) 
நோய் வந்து அதன் மூலம் தடுப்புச் சக்தி ஏற்படாமல் பிறப் 
பிலேயே அமைந்திருக்கும் ஆற்றலை இவ்வாறு கூறுகிறோம் . 
எடுத்துக்காட்டாக விலங்குகளுக்கு ஏற்படும் சில நோய்களின் 
கிருமிகள் மனிதனைத் தாக்க முடியவில்லை . பலர் இளம் பிள்ளை 
வாதம் போன்றவற்றிற்கு எதிராக இயற்கையாகவே தடுப்புச் 
சக்தியைப் பெற்றுள்ளார்கள் . 


294 


உணவும் ஊட்டமும் 


2. செயல் படும் நோய்த் தடுப்பு ( Active Immunity ) : ஒரு 
நோய்த் தாக்கும்போது , நம் உடம்பில் அதற்கு எதிராக உடம்பு 
செல்கள் செயல்பட்டு உண்டாக்குந் தடுப்புச் சக்தியை இவ்வாறு 
கூறுவர் . 


3. அமைதியான நோய்த் தடுப்பு : ( Passive Immunity ) 
வேறொரு பிராணியின் உடலில் ஊசி மூலம் நோய்க்கிருமிகளைச் 
செலுத்தி , அதனுடலில் நோய் எதிர்ப்புக் கிருமிகளைத் தோற்று 
வித்து , இவை அடங்கிய சீரத்தை மனித உடம்பில் செலுத்தி 
இந் நோய்க் எதிராக ஏற்படுத்தும் தடுப்புச் சக்தியை அமைதி 
யான நோய்த் தடுப்புச் சக்தி என்கிறோம் . 


அலர்ஜி ( Allergy ) : சில பொருள்கள் உடலினுள் சேருவ 
தால் அவை உடல் இயல்புக்கு ஒத்துக் கொள்ளாமல் கெடுதல் 
கள் ஏற்படுகின்றன . சிலருக்கு மகரந்தத் தூள்களை முகர்வதால் 
ஒருவகைச் சுரம் ( Hay fever ) ஏற்படுகிறது . சிலருக்கு வெங் 
காயம் ஒத்துக் கொள்வதில்லை . சில உணவுப் பண்டங்களால் 
அரிப்பு ஏற்படலாம் . சிலருக்குச் சில உணவுப் பண்டங்கள 
சீரணத்தில் கோளாறுகளை ஏற்படுத்துகின்றன . இவ்வாறு ஏற் 
படுவதை அலர்ஜி என்பர் . இப்பொழுது அவில் ( Avil ) 
என்னும் மருந்து இதற்கு முறிவாகக் கொடுக்கப்படுகிறது . 


21. மூச்சு மண்டலம் 


மூச்சு மண்டல உறுப்புகள் : மூக்கு , குரல்வளை , நுரை 
யீரல்கள் ஆகியவை இவ்வுறுப்புகள் ஆகும் . குரல்வளை , கழுத் 
தின் முன்புறம் முச்சுக் குழாயின் தொடக்கத்திலிருக்கிறது . 
இதற்குள் நாத இதழகள் ( Yocal Cords ) உள்ளன் . 


காற்றுக் குழல் ( Trachea ) : இக் குழாய் , அங்குலக் குறுக் 
களவு கொண்டு 4 அங்குல நீளமுள்ளது : இது தொண்டையி 
லிருந்து தொடங்கி , மார்பின் மேல் விளிம்புக்குச் சற்றுக் கீழ்ப் 
பகுதிவரை செல்கிறது . இங்கே இது இரு பிரிவுகளாகப் பிரிந்து 
வலப்புறமும் இடப்புறமும் செல்கிறது . இக் கிளைகள் இரு நுரை 
யீரல்களுக்கும் செல்கின்றன . அவற்றுள் பல கிளைகளாகப் பிரி 


கின்றன . 


வலது 


நுரையீரல்கள் ( The Lungs ) : இடது நுரையீரல் ஒரு 
பிளவால் ( Fissure ) இரு பகுதிகளாக ( lobes ) உள்ளது . 
நுரையீரல் இரு பிளவுகளாக பிரிக்கப்பட்டு மூன்று பகுதிகளாக 
உள்ளது . இதிலுள்ள காற்றுக் குழாயின் சுவர்கள் திண்ணமாக 
இருப்பதால் , மிகச் சிறிய நுண்ணிய குழாயின் வழியாகவும் 
காற்று ஊடுருவ முடியாது . இவை காற்றுச் செல்லும் வழியாகத் 
தான் பயன்படுகின்றன . 


நுரையீரல் திசுக்களில் கொத்துக் கொத்தாகக் காற்றுத் 
தங்கும் இடங்களிருக்கின்றன . ஒவ்வொரு கொத்தும் நுரை 
யீரலின் ஓர் அடிப்படை அளவு ( Lung Unit ) எனப்படும் . 
காற்றுக் குழாயின் கிளைகளின் நுனியில் , இந்த நுரையீரல் அடிப் 
படை அளவு இருக்கிறது . இதில் பல நுரையீரல் கண்ணறைகள் 
( alveoli ) இருக்கின்றன . இதில் சிறு சிறு பைகள் இருக்கின்றன . 
இவற்றை ஏராளமான இரத்தத் தந்துகிகளின் வலை சூழ்ந்திருக் 
கிறது . 

நுரையீரல் கண்ணறைகளிலுள்ள காற்று , தந்துகி 
களினுள் எளிதில் புகுவதும் தந்து கிகளிலுள்ள இரத்தத்திலுள்ள 
கரியமில வாயு இவ்வறைகளில் புகுவதும் எளிதில் நடைபெறு 

இரு நுரையீரல்களிலுமாக மொத்தம் ஏறக்குறைய 
750,000,000 நுண்ணறைகள் இருக்கும் என மதிப்பிடப்படு 


கின்றன . 


கிறது . 


296 


உணவும் ஊட்டமும் 


மூச்சு விடுதல் : மார்பகம் ( Thorax ) அடைப்பட்டுள்ள 
பள்ளமாக உள்ளது . பின்னால் முதுகெலும்புடனும் , முன்னால் 
நெஞ்செலும்புடனும் இணைந்துள்ள விலா வெலும்புகளால் இது 
கூடு போன்றமைந்துள்ளது . இதற்குக் கீழே விதானம் ( Dia 
phragm ) என்னும் வளைந்த தசை , இதை வயிற்றுப் பாகத்தி 
லிருந்து பிரிக்கிறது . இக்கூடு மேற்புறத்தில் மேல் விலா எலும்பு 
களாலும் கழுத்துத் திசுக்களாலும் பெட்டி போன்று அடைக்கப் 
பட்டுள்ளது . இம் மார்புக் கூட்டினுள் நுரையீரல்களும் , இருத 
யமும் , பெரிய இரத்தக் குழாய்களும் ஆகிய முக்கிய உறுப்புகள் 
நிறைந்திருக்கின்றன . 


நுரையீரல்கள் மெல்லிய உறையினால் ( Pleura ) மூடப்பட்டி 
ருக்கின்றன . இந்த உறை ஒவ்வொரு நுரையீரல் தொடக்கத்தி 
னின்றும் புறப்பட்டு , மார்புச் சுவரின் உட் பகுதிக்கும் , விதா 
னத்தின் மேற் பகுதிக்கும் செல்கிறது . இவ்வாறு இரு சவ்வுப் 
பைகள் மார்பின் இரு பக்கங்களிலும் ஏற்பட்டுள்ளன . ப் 
பைக்கு ( பள்ளத்துக்கு ) நுரையீரல் உறைப்பள்ளம் ( Pleural 
Cavity ) என்று பெயர் . இது நுரையீரல்களுக்கும் : மார்புக் கூட்டு 
எல்லைக்கும் இடையில் ஏற்பட்டுள்ளது . உடல் நலமாக உள்ள 
காலத்தில் இவ்விரண்டு உறைகளும் இணைந்து இருப்பதால் , 
இவற்றிற்கிடையில் இடைவெளி ஏற்படுவதில்லை . ஆனால் சில 
நோய்களில் , காற்றோா , திரவமோ , இரத்தமோ இவற்றிற் 
கிடையில் இடைவெளி ஏற்படுவதில்லை . ஆனால் சில நோய் 
களில் , காற்றோ , திரவமோ , இரத்தமோ இவற்றிற்கிடையில் 
புகுந்து , இரண்டிற்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்தும் . 


மேலே குறிப்பிட்ட உறையில் ( Pleura ) எரிச்சல் ஏற்படு 
வதைப் புளூரசி ( Pleurisy ) - நுரையீரல் உறைநோய்- என்பர் . 
இந் நோயில் திரவம் சேராமல் இருப்பின் , அதைக் காய்ந்த 
நுரையீரல் உறை நோய் ( Dry Pleurisy ) என்பர் . தெளிவான 
திரவம் நிரம்பி இருப்பின் அதைப் ப்ளூரசி இன் எஃப்யூஷன் 
( Pleurisy in effusion ) என்பர் . 


மூச்சு விடும் போதும் உள்ளிழுக்கும் போதும் ஏற்படும் 
அசைவுகள் : 


நுரையீரலினுள் காற்றை இழுப்பதை உள்மூச்சு என்றும் 
அதிலிருந்து காற்றை வெளியேற்றுவதை வெளிமூச் சென்றும் 
சொல்கிறோம் . உள் மூச்சின் போது மார்புக் கூடு விரிவடைந்து 
வெளிமூச்சின் போது சுருங்குகிறது . இவ்விரண்டும் ஒரு சீராக 
நடைபெறுகின்றன . 

வயது வந்தவர்கள் 


பொதுவாக , 


ஒரு 


மூச்சு மண்டலம் 


297 


நிமிடத்துக்கு 18 முதல் 20 முறை சுவாசிக்கிறார்கள் . கைக் 
குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் இதைவிட விரைவாகச் 
சுவாசிக்கிறார்கள் . 


வெளிமூச்சு விட்டவுடன் நுரையீரல்களுக்குள் இருக்கும் 
காற்றின் அழுத்தம் , அநேகமாக , வெளிவாயு மண்டலத்தின் 
அழுத்தத்தை ஒத்து இருக்கிறது . உள்மூச்சின்போது அதிகக் 
காற்று உட்புகுவதால் , காற்றுப் பைகள் விரிவடைந்து உறை 
களுக்கு இடையில் காற்றின் அழுத்தம் , வெளிக்காற்றின் அழுத் 
தத்தைவிடக் குறைகிறது . காற்றுப் பைகள் விரிவதால் 
அதற்குள் காற்றின் அழுத்தம் குறைகிறது . எனவே அதிக 
அழுத்தமுள்ள வெளிக்காற்று அதற்குள் செல்கிறது . மீண்டும் 
விரிந்த மார்புக்கூடு சுருங்கும் போது காற்றுப்பைகள் சுருங்கி , 
அதனுள் வெளிக்காற்றின் அழுத்தத்தைவிட அழுத்தம் கூடு 
கிறது . எனவே அங்கிருந்து காற்று எளிதில் வெளியே தள்ளப் 
படுகிறது . ஆனால் நுரையீரல்கள் தாமாக விரிந்து சுருங்குவ 
தில்லை . 

மார்புக்கூடு விரிந்து சுருங்குவதால் துருத்தியைப் 
நுரையீரல்கள் 

இயக்கப்படுகின்றன . நுரையீரல் 
திசுக்கள் சுருங்கி விரியும் தன்மையன . அவை எப்பொழுதும் 
சுருங்கிய நிலைக்கு வர முயலுகின்றன . இதனால் விரிந்த நுரை 
யீரல் சுருங்க உதவியாக உள்ளன . 


போன்று 


மூச்சை உள்ளிழுக்கும்போது , விதானம் ( Diaphragm ) கீழே 
இறங்குவதால் , மார்ப்புக் கூட்டின் உயரம் கூடுகிறது . இந்த 
விதானத் தசை மிகவும் முக்கியமானது . இவ்வாறே விலா 
எலும்புகளும் விரிகின்றன . இவற்றுடன் சேர்ந்த தசைகளின் 
செயலால் மார்பு எலும்பும் முன்வந்து உயர்கிறது . இவ்வாறு 
மார்புக் கூட்டின் பரிமாணம் அதிகரிக்கிறது . 


மூச்சை 

வெளிவிடும்போது மேற் சொன்னவை தங்கள் 
பழைய இடத்துக்குத் திரும்புகின்றன . 


செயற்கைச் சுவாசம் : நீரில் மூழ்குவதாலோ , கார்பன் 
மானாக்ஸைடு விஷக் காற்றினாலோ பிற காரணத்தாலோ , 
இயற்கையான சுவாசம் நடைபெறாத பொழுது அது மீண்டும் 
ஏற்படும் வரை நுரையீரல்களுக்குள் காற்றைச் செலுத்தி 
அசுத்தக் காற்றை வெளிப்படுத்தச் செயற்கை சுவாசத்தைச் 
செய்ய வேண்டியிருக்கும் . இதை கால தாமதமின்றி விரைவில் 
தொடங்க வேண்டும் . இருதயம் துடித்துக் கொண்டிருக்கும் 
வரை திசுக்கள் சிறிது நேரம் , ஓடுகின்ற இரத்தத்திலிருந்து 
சிறிது உயிரகத்தைப் பெறமுடியும் . ஆனால் விரைவில் உயிரகம் 


298 


உணவும் ஊட்டமும் 


பெறுவதற்கு 

நுரையீரல்கள் இயங்கப்பெற்று இரத்தத்தில் 
உயிரகம் சேரவில்லையானால் இருதயம் வேலை செய்யாது உயி 
ரகம் பெறாவிட்டால் சில நிமிடங்களுக்கு மேல் நரம்புத் திசுக்கள் , 
சிறப்பாக மூளையின் உயர் மையம் ( Higher Centres of Brain ) 
உயிரற்றுப் போகும் . எனவே செற்கை சுவாசத்தை மிகவும் 
விரைவில் தொடங்க வேண்டும் . எந்த முறைப்படி செயற்கை 
சுவாசம் அளிப்பதானாலும் , முதலில் வாயிலும் தொண்டையிலு 
மிருந்து காற்றுப் பாதையை அடைத்துக் கொண்டிருக்கக் கூடிய 
தண்ணீர் , கோழை முதலியவற்றை அகற்ற வேண்டும் . 
நாக்கை வெளியே இழுக்க வேண்டும் . கழுத்து , இடுப்பு , மார்பு 
ஆகிய இடங்களைச் சுற்றிலுமுள்ள ஆடைகளைத் தளர்த்தி விட 
வேண்டும் . 


ஹோல்ஜன் நீல்சன் முறை ( Holgen Neelsev Method ) : 
இதற்கு முதுகை அழுத்திக் கைகளைத் தூக்கும் முறை ( Back 
pressure - arm - lift method ) என்றும் பெயர் . இதில் நோயாளியை 
குப்புறப் படுக்கவைத்து அவனுடைய கைகளில் அவன் ஒரு 
கன்னம் படியுமாறு வைக்க வேண்டும் . சிகிச்சை அளிப்பவர் 
நோயாளியின் தலைப் பக்கம் பார்த்து மண்டியிட்டு உட்கார 
வேண்டும் . அவர் தம் கைகளை அகல விரித்து முதுகின் நடுக் 
கோட்டில் கட்டை விரலும் , மற்ற விரல்களும் உள்ளங்கையும் 
தோள் பட்டைக்குக் கீழே பரவுமாறும் வைக்க வேண்டும் . 
பின்பு மெல்ல முன்னால் குனிந்து தமது பாரம் நோயாளியின் 
மார்புப் பகுதியில் படுமாறு அழுத்த வேண்டும் , பின் முன் போல் 
மெதுவாகப் பின்னோக்கி வந்து நிமிர்ந்து உட்கார வேண்டும் . 
இதே நேரம் நோயாளியின் கைகளை முழங்கைக்கு மேலே 
பிடித்து நோயாளியின் தலைப்பக்கமாக இழுக்க வேண்டும் , 
இந்த அசைவு மார்பை விரியச் செய்கிறது . இந்த அசைவுகள் 
நிமிடத்துக்கு 10 அல்லது 12 முறை செய்ய வேண்டும் . 


செயற்கை சுவாசம் , இயற்கையான சுவாசம் ஏற்படும்வரை 
யிலோ அல்லது நோயாளி இறந்து விட்டார் என்று ஒரு 
மருத்துவர் சோதனை செய்து சொல்லும் வரையிலோ செய்ய 
வேண்டும் . நோயாளியின் உடம்பு எப்பொழுதும் இதமான 
வெப்பமாக இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும் . 

உணர்வு 
வந்தவுடன் சூடான பானம் கொடுக்கலாம் . 


சேர்த்து 


மேலே சொல்லப்பட்ட செயற்கை சுவாசத்தின்போது 
உட்கொள்ளும் காற்றுடன் உயிரகத்தைச் 

த்துக் 
கொள்ளுதல் மிகவும் நன்மை பயக்கும் . 7 % கரியமில வாயுவை 
வும் உயிரசத்தையும் சேர்த்து அளிப்பது பொதுவாக வழக்கில் 


மூச்சு மண்டலம் 


299 


உள்ளது . இதனால் சுவாசிக்கும் மைய நரம்புகளைத் தூண்டி 
இயற்கைச் சுவாசம் ஏற்பட உதவியாக இருக்கும் . இரத்தம் 
நன்றாக உயிரகத்தைப் பெற முடியாத நிமோனியா போன்ற 
நோய்களில் உயிரகமும் கரியமில வாயுவும் பயன்படுத்தப்படு 
கின்றன . இதற்கு நோயாளியின் தலையையும் , உடம்பையும் 
ஒரு கூடாரத்தால் மூடி அதற்குள் இந்த வாயு செலுத்தப் 
படுகிறது . 


நுரையீரல் காற்றின் பிரிவுகள் : ஒரு சுவாசத்தில் , 
நுரையீரல்கள் எவ்வளவு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட 
முடியுமோ , அதில் சுமார் 1 பங்குக் காற்றுத்தான் சாராதரண 
அமைதியான சுவாசத்தின்போது உள் சுவாசிக்கப்படுகிறது . 
இது சுமார் 500 க.செ.மீ. இருக்கலாம் . 

இதை 

‘ டைடல் 
வால்யூம் ( Tidal Volume ) என்பர் . மிகவும் நன்றாக ஆழ்ந்து 
சுவாசித்தால் , இதைவிட 6 மடங்கை ( 3000 க.செ.மீ ) உட் 
கொள்ளலாம் . இதை உள்ளிழுக்கும் சக்தி ( Inspiratory Capacity ) 
என்பர் . இயன்ற மட்டும் வலுவாக நுரையீரல் காற்றை வெளி 
யேற்ற மூச்சு விட்டால் 1000 க.செ. மீ . காற்று வெளியேற்றப் 
படலாம் . 

சாதாரண வெளி மூச்சுக்குமேல் அதிகப்படியாக 
வெளியேற்றப்படும் இந்த 1000 க.செ.மீ. காற்று வெளியேற்றப் 
படும் . சாதாரண வெளி மூச்சுக்குமேல் அதிகப்படியாக வெளி 
யேற்றப்படும் இந்த 1000 க . செ . மீ . காற்றை வெளிமூச்சின் 
சேமிப்புப் பரிமாணம் ( Expiratory reserve Volume ) என்பர் . 
நுரையீரல்கள் ஒரு பொழுதும் முற்றிலும் காலி செய்யப்பட 
முடியா . எவ்வளவு வலுவாக நுரையீரல் காற்றை வெளியேற்றி 
னாலும் அதன் பின்னும் அவற்றில் சுமார் 1008-1500 க.செ. மீ . 
காற்று இருக்கும் . இதற்கு ‘ தங்கும் பரிமாணம் ( Residual 
Volume ) என்று பெயர் . 

காற்றறைகளின் காற்றும் , இயங்கா இடக்காற்றும் 
( The alveolar air and dead space air ) : நுரையீரலில் , உண்மை 
யாக சுவாசத்திற்குப் பயன்படும் காற்றறைகளிலுள்ள காற்று , 
( Alveolar air ) எனப்படும் . 

மூச்சுவிடாத உறுப்புக்களான 
சுவாசக் குழாய்கள் , அவற்றின் கிளைகள் , குரல்வளை , தொண்டை 
மூக்குப் பள்ளங்கள் ஆகிய இடங்கள் இயங்கா இடங்கள் ( Dead 
Space ) எனப்படும் . இவற்றுள் சுமாா 150 க.செமீ . காற்று தங்க 
லாம் . இவற்றுள் இருக்கும் காற்றுக்கு ‘ இயங்கா இடக்காற்று 
( Dead Space air ) என்று பெயர் . 

வாயுக்களின் விதி ( Gas Laws ) ( 1 ) பாயில்ஸ் விதி 
( Boyle s laws ) : உஷ்ணம் ஒரே மாதிரி மாறாமல் இருந்தால் , 


300 


உணவும் ஊட்டமும் 


ஓரு வாயு அடைபட்டுள்ள இடத்தின் அளவைக் குறைத்தால் , 
வாயுவின் அழுத்தம் அதிகரிக்கிறது . இதற்கு மாறாக அவ்விடத் 
தின் அளவு அதிகரித்தால் , வாயுவின் அழுத்தம் குறைகிறது 
என்பது பாயில்ஸ் விதியாகும் . பரிமாணத்தையும் , அழுத்தத் " 
தையும் பெருக்கிய எண் ஒன்றுபோல இருக்கும் . 


( 2 ) சார்ல்ஸ் ( அல்லது கே . லஸ்ஸாக்கின் ) விதி ( ( 1ls 
or Gay Lussac s law : ஒவ்வொரு 1 ° C உஷ்ண அளவு உயர்வுக் 
கும் , வாயு 0 ° C யில் இருந்த அதன் கனபரிமாணத்தில் சுமார் 
71 பங்கு பிரிகிறது . ஆனால் இவ்வாறு நிகழ்வதற்கு , அழுத்தம் 
மாறாமலிருக்க வேண்டும் . அல்லது அதனுடைய கன பரிமாணம் 
மாறாதிருப்பின் , அவ்வாயுவின் அழுத்தம் - கூடும் . 


காற்றறைகளுள் உள்ள வாயுக்களுடையவும் இரத்தத்தி 
லுள்ள வாயுக்களுடையவும் பரிவர்த்தனை ( The exchange of 
gases between the alveloar air and the blood ) : 


உடம்பு ஓய்வாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 4 
முதல் 6 லிட்டர் இரத்தம் நுரையீரல் தமனிமூலம் நுரையீரலுக்கு 
அளிக்கப்படுகின்றது . நுரையீரல் தந்துகிகளைக் கடந்து செல்லும் 
போது , காற்றறைச் சுவர்களாகவும் , தந்துகிகளின் சுவர்களாக 
வும் இருக்கும் . மிகவும் மெல்லிய சவ்வின் மூலமாக , சிவப்பு 
செல்கள் , 

காற்றறைக் காற்றினின்று பிரிக்கப்படுகின்றன . 
நுண்கண்ணறைகளைச் ( alvedl ! ) சூழ்ந்திருக்கும் தந்துகிகளின் 
வழியாக இரத்தம் செல்லும்போது சிவப்பு செல்கள் பெரும்பாலும் 
ஒரே வரிசையாக இருக்கின்றன . சுமார் 1000 சதுர அடிப் 
பரப்பில் மிகவும் மெல்லியதாகப் பரப்பக் கூடிய சிறிதளவு 
இரத்தம் நுண்ணறைக் காற்று , புகுமாறு வருகிறது . உடலின் 
எல்லாப் பாகங்களிலிருந்தும் நுரையீரலுள் வந்திருக்கும் சிரை 
இரத்தத்தில் உயிரக அழுத்தம் குறைவாகவும் , அதைவிட கரிய 
மில வாயுவின் அழுத்தம் அதிகமாகவும் இருக்கிறது . நுண் 
காற்றறைகளிலுள்ள காற்றில் 2 பிரகத்தின் அழுத்தம் அதிகமாக 
வும் கரியமில வாயுவின் அழுத்தம் குறைவாகவும் உள்ளது . 
எனவே தந்துகிகளின் இரத்தத்திலுள்ள வாயுவும் காற்றறைகளி 
லுள்ள வாயுவும் சம நிலை செய்ய பரிவர்த்தனை ஏற்படுகிறது . 
கரியமில வாயு காற்றறைகளிலும் , உயிரகம் இரத்தத்திலும் 
கலக்கின்றன . நுரையீரலிலிருந்து செல்லும் தமனி இரத்தத்தில் 
அதிக உயிரகமும் குறைவான கரியமில வாயுவும் உள்ளன . 


உயிர் கக்குறை ( Oxygea want ) : திசுக்களுக்குப் போதிய 
உயிரகம் கிடைக்காதபோது அதை அனாக்ஸியா ( Anoxia ) 


மூச்சு மண்டலம் 


301 


அல்லது உயிரகக்குறை என்பர் . இது பல காரணங்களால் 
ஏற்படலாம் . மிக உயரமான இடங்களில் , காற்றிலுள்ள உயிரகக் 
குறைவாலோ , அல்லது சுரங்கங்களில் இருப்பதைப் போன்ற 
கட்ட காற்றினாலோ , ஆஸ்துமா , நிமோனியா , நோய்களில் 
ஏற்படுவது போன்று சுவாசிப்பதில் இடையூறு ஏற்படுவதாலோ , 
நுரையீரல்கள் 

வழியாகிச் செல்லும்போது , இரத்தத்தில் 
சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவிற்கு உயிரகத்தைப் 
பெறாததால் ( சுமார் 97 5 % ஐ ) இவ்வாறு ஏற்படலாம் . 


அளவில் 


ஸையானோஸிஸ் ( Cyanosis ) : தந்துகிகளின் இரத்தத்தில் 
ஹீமோகுளோபினின் மிகுந்த குறைவால் தோல் நீல நிறமாகப் 
போவது இந்நோயின் தன்மையாகும் . உதடுகள் , காதுகள் , 
விரல் நுனிகள் ஆகிய இடங்களில் இந்நீல நிறம் நன்கு தெரியும் . 
இந்நோய் , நுரையீரலிலுள்ள உயிரகத்தை முழு 
இரத்தம் பெறாமலிருப்பதாலோ , அல்லது இரத்தம் வழக்கத்துக்கு 
மாறாக அதிக அளவில் திசுக்களுக்கு உயிரகத்தைக் கொடுப்ப 
தாலோ ஏற்படுகின்றதென்று கூறுவர் . இவ்விரண்டு நிலையிலும் 
தந்துகிகளின் இரத்தத்தில் மிகவும் குறைந்த ஹீமோகுளோபின் 
தான் இருக்கும் . எனவே இதன் நிறம் கறுப்பாக ( நீலம் ) 
இருக்கிறது . 


ஊட்டுதல் ( Oxygen administration ) : சுவாச 
மண்டல நோய்களில் இரத்தத்தில் உயிரகக் குறைவு ஏற்படும் 
பொழுது 

உயிரகம் ஊட்டுதல் மிகவும் பயனளிக்கின்றது . 
இருதய நோயிலும் , மூச்சுத் திணறல் ஏற்படும்போது உயிரகம் 
உட்கொள்ளுதல் மிகவும் நன்மை பயக்கும் . ஆயினும் நுரையீர 
லிலிருந்து இரத்தம் எடுத்துக் கொள்ளும் உயிரக அளவிற்கும் 
ஒரு எல்லை உண்டு . நலமுள்ள நிலையில் நுரையீரலிலிருந்து 
வரும் இரத்தத்தில் சுமார் 97 5 சதவிகிதம் உயிரகம் உள்ளது . 
எனவே உட்கொள்ளும் காற்றில் உயிரகத்தின் 

உயிரகத்தின் அளவை 

5 
மடங்கு கூட்டினால் இரத்தம் முன்பிருந்ததைப் போல 5 மடங்கு 
உயிரகத்தைப் பெறும் என்று எண்ணக்கூடாது . கூடுதலாகக் 
கொண்டால் 97.5 ஐ 
97-5ஐ 100 % ஆக ஏற்கலாம் . 

ஏற்கலாம் . இவ்வாறு 

இவ்வாறு 2.5 
சதவீதம் தான் கூட்ட முடியும் என்றாலும் இருதய நோய்களில் 
இது மிகவும் வரவேற்கத் தக்கது . 


- 


22. சிறுநீரகங்கள் 

( The Kidneys ) 


சிறுநீரக அமைப்பு : இது மிகவும் நுண்ணிய நெஃப்ரான் 
கள் ( Nephrons ) என்று சொல்லப்படும் அமைப்புகளால் ஆகியது . 
இவை சிறு நீரகத்தின் கழிவுப் பொருள்களை வெளியேற்றும் சிறு 
கூறுகளாகும் ( Units ) . இவை இரத்தத்திலிருந்து தண்ணீர் 
யூரியா , உப்புக்கள் 

உப்புக்கள் ஆகியவற்றைப் பிரித்தெடுக்கின்றன . 
பின்னர் அது சிறுநீராக வெளியேற்றப்படுகிறது . மனிதனுடைய 
ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் 1,000,000 நெஃப்ரான்கள் 
இருக்கின்றன என்பர் . 


நெஃப்ரானில் ( 1 ) உருண்டையான , ரீனல் குளோமெருலஸ் 
அல்லது மால்பிகியன் கார்ப்பஸெல் ( Renal glomeralus or 
Melpighcain Corpuscle என்னும் குழாய்கள் அமைப்பும் , 
( 2 ) ரீனல் ட்யூபியூல் ( Renal Tubule ) என்னும் சிறு குழாய்களும் 
உள்ளன . 

சிறு நீரக ( Renal ) குளோமெருலஸில் சுமார் 50 
தந்துகிகள் உள்ளன . இவை தனித்தனியாக உள்ளன . இவை 
சிறு வளையங்களாக வளைந்து ‘ குளோமெருலர்த் தொகுதி 
யாக அமைந்துள்ளன . ஒவ்வொரு சிறு நீரகக் குழாயும் ( Renal 
tubule ) ( பௌமான்ஸ் காப்சியூல் ( Bowman s Capsule ) என்று 
அழைக்கப்படும் அமைப்பாகப் பரவியிருக்கிறது . குறுக்கு 
வெட்டில் இதன் பள்ளம் பிறைச் சந்திரன் போன்றுள்ளது . 
இதன் சுவர் மெல்லிய சவ்வினால் ஆகியுள்ளது . 

சிறு நீரகத்திலுள்ள இரத்தமும் , நரம்பும் : பெரிய தமனி 
யிலிருந்து பிரிகின்ற சிறுநீரகத் தமனி ( Renal artary ) மூலம் 
இரத்தம் சிறுநீரகத்துக்கு வருகிறது . இத் தமனி குட்டையாக 
வும் திண்ணமாகவும் உள்ளது . சிறு நீரகத்திற்கு வருகின்ற 
இரத்தத்தில் மிகவும் சிறிய பகுதி இவ்வுறுப்பின் உறைக்கும் 
இணைப்புத் திசுக்கும் பயன்படுகிறது . மீதமுள்ள பெரும்பாலான 
இரத்தம் குளோமெருலிகள் வழியாகச் செல்கிறது . ஒவ்வொரு 
குளோமெருலிக் கொத்தின் தந்துகிகளும் ஒரு தனிச் சிறு தமனியி 
லிருந்து ( arteriole) பிரிகின்றன . இந்தச் சிறு தமனிக்கு அஃப 
ரென்ட் குழாய் ( Afferrent Vessels ) என்று பெயர் . பிறகு இத்தந் 


| 


சிறு நீரகங்கள் 


303 


துகிகள் ஒன்றாக இணைந்து எஃபெரென்ட் ( Eferrent ) குழயாக 
ஆகின்றன . இவ்விரண்டிற்கும் அளவில் வேறுபாடு உள்ளது . 
அஃபெரென்ட் குழாயைவிட எஃபெரென்ட் குழாய் சிறியது . 

குளோமெருல்களைக் கடந்து இரத்தம் சென்றபின் , அது , 
சிறுகுழாய்களைச் சூழ்ந்திருக்கும் . தந்துகி வலைப் பின்னலில் 
முடியும் . எஃபெரென்ட் குழாய்களின் கிளைகள் மூலம் மீதமுள்ள 
நெஃப்ரானுக்குச் செல்கிறது . 

சிறு நீரகத்தின் நரம்புகள் , சஞ்சாரி ( Vagus ), பரிவு நரம்பு 
களிலிருந்து ( Splanchnie or Sympathetic ) பிரிந்து வந்துள்ளன . 
இந்த நரம்புகளுக்குச் சுரக்கச் செய்யும் இயல்பு கிடையாது . 
ஏனெனில் இவற்றை அகற்றினாலும் நீரகம் தனது செயலை 
சாதாரணமாகச் செய்கிறது . இந்நரம்புகள் முற்றிலும் , இதன் 
இரத்தக் குழாயை அடக்கி ஆள்கின்றன . 

சிறு நீரின் அமைப்பு : ஒரு லிட்டர் சிறு நீரில் கீழ்க்கண்ட 
பொருள்கள் குறிப்பிட்டுள்ள அளவில் இருக்கின்றன . 

1. உயிரிலிப் பொருள்கள் ( Inorganic things ) 
1. குளோரைட் ( Chloride ) 

9.0 கிராம் 
2. பாஸ்வரம் 

2.0 
3 , கந்தகம் 

1.5 
4. சோடியம் 

4.0 
5. பொட்டாசியம் 

2.0 
6 . 

0.2 


கால்சியம் 


7 . 


மக்னீசியம் 


0.2 


II . வெடியுப்பு வாயு தொடர்புடையன (Nitrogeneous 
tbings ) 
1. யூரியா : 25 கிராம் . 
25 கிராம் . இதில் 
இதில் சுமாராக 10 கிராம் 

வெடியுப்பு 
2 . மோனியா : 0.6 கிராம் இதில் சுமார் 0.4 கிராம் 
3 . யூரிக் அமிலம் : 0.6 , இதில் 0.2 
4. கிரியாடினைன் 1.5 

0.5 
( Creatinine ) 
5. நிர்ணயிக்கப்படாத வெடியுப்பு வாயு 0.6 

மொத்தம் 11.7 கிராம் 

வெடியுப்பு வாயு . 


12 


304 


உணவும் ஊட்டமும் 


( இது பைஸ்ட் அன்ட் டெய்லர் எழுதியுள்ள The living 
body என்னும் நூலிலுள்ள தாகும் . ) 


உணவின் புரதத்திலிருந்து யூரியா முக்கியமாகப் பிரித் 
தெடுக்கப்படுகிறது . எனவே உட்கொள்ளும் புரதத்தின் அளவுக் 
கேற்றவாறு இதன் அளவும் மாறுபடும் . ஆனால் கிரியாடினைன் , 
( Creatinine ) உடலின் திசுக்களின் சிதைவிலிருந்த சேர்க்கப்படு 
கிறது . எனவே அதன் கழிவு புரதத்தைச் சார்ந்திருப்பதில்லை . 


பல 


பழங்கள் 


யூரிக் அமிலம் , உண்ணும் உணவினும் உடம்புத் திசுவிலும் 
உள்ள பியூரைன்களிலிருந்து ( Purines ) எடுக்கப்படு கிறது 
( பியூரைன்கள் நியூக்ளிக் அமிலத்தில் உள்ள பொருள்கள் ) . 
அமோனியா , சிறுநீரகத்திற்கு வரும் 

வரும் இரத்தத்திலுள்ள 
குளோட்டாமைனிலிருந்து சிறுநீரகத்தில் உண்டாகிறது . சிறு 
நீரின் நிறம் யூரோக்கு ரோம் ( Urochrome ) என்னும் நிறமியின் 
( Pigment ) காரணத்தால் ஏற்படுகிறது . பொதுவாக , நலமுள்ள 
வர் சிறு நீரில் குளூகோஸ் ( Glucose ) காணப்படுவதில்லை . சில 
சமயம் அரிதாக , உணவுக்குப்பின் மிகவும் குறைந்த அளவில் 
இது காணப்படலாம் . 

சிறு நீரின் தன்மை : மனிதனின் சிறுநீர் , சாதாரண நிலை 
யில் அமிலத் தன்மையுள்ளதாக இருக்கிறது . ஆனால் உட்கொள் 
ளும் உணவின் தன்மையைப் பொருத்து இது மாறுகிறது . 
சிறு நீரின் அமிலத்தன்மையைக் 

யக் குறைக்கின்றன . 
பட்டினி கிடப்பதால் சிறு நீரின் அமிலத் தன்மை அதிகரிக்கிறது . 
மிகவும் அதிகப் புர தமுள்ள உணவும் இவ்வாறு செய்கிறது . 

சிறு நீரின் அடர்த்தி { Density ) : வயது வந்தவர்களின் 
சிறு நீரின் அடர்த்தி 1 • 20 முதல் 1. 32 வரை உள்ளது . குழந்தை 
களின் சிறு நீரின் அடர்த்தி இதைவிடக் குறைந்துள்ளது . நாம் 
உண்ணும் திரவத்தைப் பொருத்து இந்த அளவு மாறுபடுகிறது . 
எடுத்துக்காட்டாக , நலமுள்ள ஒரு சாதாரண மனிதன் அதிக 
அளவு நீர் குடித்திருந்தால் , அதற்குப் பிறகு இரு மணி நேரத் 
தில் சிறு நீரின் அடர்த்தி 1100 அல்லது 1002 ஆகக்கூட 
இருக்கலாம் . இதற்கு மாறாகத் தண்ணீரே குடிக்காமல் , சில 
மணி நேரங்கள் இருந்தால் , சிறு நீரின் அடர்த்தி அப்பொழுது 
1-030 ஆகவோ அதையும்விட அதிகமாகவோ இருக்கிறது .. 
சிறு நீரக நோய்களில் முற்றிய பருவத்தில் , சிறு நீரின் அடர்த்தி 
எப்பொழுதும் குறைவாகவே இருக்கிறது . எவ்வளவு நீர் குடித் 
தாலும் குடிக்காவிட்டாலும் அது சுமார் 1 010க்கு மேல் இருப்ப 
தில்லை . அதிகம் குறைவதுமில்லை . 


சிறு நீரகங்கள் 


305 


சிறுநீரின் கனபரிமாணம் : மனிதனின் உடலில் 
நாளில் 1000 முதல் 1500 கன சென்டி மீட்டர் அளவு வரை சிறு 
நீர் உண்டாகிறது . இது குடிக்கும் திரவத்தின் அளவைப் 
பொறுத்தும் , வெளியேறும் வியர்வை , கரியமிலவாயு , மலம் 
ஆகியவற்றைப் பொறுத்தும் மாறுபடும் . ஆகையால் கோடை 
யிலும் , வயிற்றோட்டம் , வாந்தி எடுத்தல் போன்ற நோய்களின் 
போதும் , அதனுடைய அளவு குறைகிறது . புரதம் அதிக 
அளவுள்ள உணவு உண்டால் , அதிகச் சிறுநீர் உண்டாகும் . 
தூங்கும்போது சிறு நீர் குறைவாக உண்டாகிறது . ஆனால் 
பகலில் உள்ள அளவிலேதான் யூரியா , யூரிக் அமிலம் , ஃபாஸ் 
ஃபேட்டுகள் முதலியன வெளியேற்றப்படுவதற்காகச் சேகரிக்கப் 
படுகின்றன . தண்ணீர் தான் சிறிதளவாகச் சிறு நீரகங்களால் 
வெளியிடப்படுகிறது . ஆகையால்தான் எழுந்தவுடன் காலையில் 
கழிக்கும் சிறுநீர் , மற்ற நேரங்களில் கழிக்கும் சிறு நீரைவிட 
அதிக அடர்த்தியுள்ள தாக இருக்கிறது . இரவில் சிறு நீரின் 
அளவு அதிகமாக ஏற்படுமானால் அதை நைக்டூரியா ( Nycturia ) 
என்பர் . இது சிறு நீரக 

து சிறுநீரக நோயின் அறிகுறியாகும் . 
கடுமையாக உடற்பயிற்சி செய்வதால் , சிறு நீரின் மொத்த 
அளவு குறைகிறது . 


மிகவும் 


சிறு நீரக வேலையும் ஹார்மோன்களின் விளைவும் : 
யூட்டரி ஹார்மோன் மூலம் , அதிகச் சிறுநீர் வெளிப்படுவது 
தடுக்கப்படுகிறது . இந்த ஹார்மோன் இல்லாதபோது மிகவும் 
அதிகமான சிறுநீர் , அடர்த்தி குறைவாக வெளிப்படுகிறது . 


அட்ரெனலிலிருந்து வரும் ஹார்மோன்களும் சிறு நீரகங் 
களால் வெளியேற்றப்படும் நீர் , சோடியம் குளோரைட் ஆகிய 
வற்றைப் பாதிக்கின்றன . இந்த ஹார்மோன்கள் குறைந்தால் , 
திசுக்களிலும் உடல் திரவங்களிலும் சோடியத்தின் இழப்பு 
ஏற்படுகிறது . இவற்றில் பொட்டாசியம் அதிகம் தங்குகின்றது . 


சிறுநீரை அதிகமாகச் சுரக்கச் செய்யும் மருந்துகள் : 
காஃபீன் ( காபி , தேநீர் ) , தியோபுரோமைன் ( கோக்கோ ) , 
தியோஃபிலைன் ( தேயிலையிலுள்ளது ) , யூரியா , பொட்டாசியம் 
நைட்ரேட் , பொட்டாசியம் ஸிட்ரேட் , அமோனியம் குளோரைட் , 
சோடியம் ஸல்ஃபேட் மற்றும் சில பாதரசக் கூட்டுப் பொருள்கள் 
சிறு நீரை அதிகமாகச் சுரக்கச் செய்கின்றன . 


சிறு நீரகங்களின் முக்கியச் செயல்கள் : ( 1 ) சிறுநீரகங்கள் 
இரத்தத்திலுள்ள அதிக நீரை நீக்கியதும் , யூரியா , யூரிக் 
அமிலம் , கிரியேடினைன் , ஸல்ஃபேட்டுகள் முதலியவற்றை 

20 


306 


உணவும் ஊட்டமும் 


நீக்கியும் , பிளாஸ்மாவின் அமைப்பு மாறாமலும் காக்கிறது . 
அதே நேரத்தில் இரத்தத்திலுள்ள செல்கள் , புரதங்கள் , 
குளூகோஸ் , உயிரிலி உப்புகள் ஆகியவை இரத்தத்திலேயே 
தங்குகின்றன . 


( 2 ) உடலில் இருக்க வேண்டிய அமிலத் தன்மையையும் 
சிறுநீரகங்கள் கெடாமல் காக்கின்றன . 


நெஃப்ரிட்டிஸ் ( Nephritis ) : இது சிறுநீரகங்களில் சாதாரண 
மாக வரும் நோயாகும் . இதில் சிறுநீரகக் குளோ மெருலியின் சில 
பகுதிகளில் எரிச்சல் ஏற்படுகிறது . நோயுற்ற குளோமெருலியின் 
தந்துகி வளையங்கள் அழிக்கப்படுகின்றன. இதனால் சிறு நீரகத் 
தின் வடிகட்டும் பகுதி குறைந்து போகிறது . இதன் காரண 
மாகச் சிறு நீரக வேலை பழுதடைகிறது . சிறு நீர் மிகவும் நீர்த்து 
விடுகிறது . நாட்பட்ட நெஃப்ரிட்டிஸ் நோயில் சிறுநீரின் 
அடர்த்தி ( 010 - க்கு மேல் உயர்வதில்லை . அதுபோல எவ்வளவு 
தண்ணீர் குடித்தாலும் இதைவிடக் குறைவதுமில்லை . 


இந்நோயின் ஆரம்பத்தில் உடல் பலக் குறைவும் இடுப்பில் 
வலியும் அடிக்கடி நீர் பிரிவதும் இருக்கும் . முகத்தில் சுரப்பு ஏற் 
படும் ; பசி ஏற்படாது ; குமட்டல் தோன்றலாம் . சிறுநீரில் 
அல்புமின் காணப்படும் . நோய் முற்றினால் இரத்த சோகை 
ஏற்படும் . கால்களும் கணுக்கால்களும் வீங்கி முடிவில் உடல் 
முழுவதும் வயிறும் வீங்கும் . 


சிறுநீரக நோய்களின் அறிகுறிகள் : ( 1 ) யூரியா , யூரிக் 
அமிலம் , கிரியேடினைன் , ஃபாஸ்பேட்டுகள் , ஸல்ஃபேட்டு 
கள் ஆகியவை சிறு நீரில் தங்குதல் , ( 2 ) வெளியேற்றப்படும் 
தண்ணீர் குறைபாட்டுடன் கூடியிருத்தல் ; சிறுநீர் நீர்த்துப் 
போ தல் , ( 3 ) சிறு நீரில் புரதங்களும் சில சமயம் இரத்தமும் 
வெளிப்படல் , ( 4 ) வீக்கம் , ( 5 ) உயர்ந்த இரத்த அழுத்தம் , ( 6 ) 
தாராளமாக 

நீர் பிரியாமை . நாட்பட்ட நோயில் அமிலத் 
தன்மை மிகுந்துவிடு தல் ( Acidosis ). பொதுவாகச் சிறு நீரில் 
புரதம் இருப்பதில்லை . ஆனால் சிறுநீரக நோய்களில் இது மிகுதி 
யாகக் காணப்படுகிறது . இது பிளாஸ்மாவிலிருந்து எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 


சிறுநீர் வெளியேறும் முறை : சிறுநீரகச் சிறு குழாய்கள் 
பல சிறு சிறு நாளங்கள் மூலம் , சிறுநீரகத்தின் அடியில் உள்ள 
புனல் வடிவமான சவ்வு அமைப்பில் சிறுநீரைச் சேர்க்கின்றன . 


சிறு நீரகங்கள் 


307 


1 


‘ யூரித்தர் என்னும் பெயருள்ள குறுகிய நாளம் சிறுநீரகத்தி 
லிருந்து சிறுநீரைச் சிறு நீர்ப்பைக்கு எடுத்துச் செல்கிறது . இந்த 
நாளத்தின் சுவர்கள் மிருதுவாக இருக்கின்றன . அலையலையாக 


3 


CIN 


5 


6 


N 


7 


1. சிறுநீர்ப்பை 
2. வலப்புறச் சிறுநீரகம் 
3. கீழ்ப் பெரிய சிரை ( Inferior 

vena cava )) 
4. இடப்புறச் சிறுநீரகச் சிரை 
5. இடப்புறச் சிறுநீரகம் 
6. இடப்புறச் சிறுநீரகத் தமனி 
7. இடப்புறச் சிறுநீர்க் குழாய் 

( ureter ) 
8. சிறுநீர் வழியின் ஆரம்பம் 


-8 


படம் 29 


சிறுநீரகம் 


வரும் சுருக்கங்கள் ( Peristaltic contractions ) மூலமாகச் சிறுநீர் 
சிறுநீர்க் குழாயில் தள்ளப்படுகிறது . அது துளித் துளியாகச் 
சிறு நீர்ப் பையை அடைகிறது . நிமிடத்துக்கு ஒன்று முதல் 5 
தடவை இவ்வாறு சிறுநீர் சொட்டுச் சொட்டாக விழுகிறது . 


சிறு நீர்ப்பை சிறு நீர்ச் சேமிப்பு நிலையமாகப் பயன்படுகிறது . 
இது உள் வெளியுள்ள தசையாலான உறுப்பு . இது 3 முதல் 
ஒரு பைன்ட் வரை சிறுநீரை ஏற்க முடியும் . இதிலிருந்து சிறு 
நீர் வழி மூலம் சிறு நீர் வெளியேற்றப்படுகிறது . சிறு நீர்ப்பையில் 
200-300 க . செ . சிறுநீர் சேருமளவும் , இதில் அழுத்தம் உணரு 
மாறு அதிகரிப்பதில்லை . அதன்பின் இதன் தசை ஒழுங்காகச் 
சுருங்கிச் சிறுநீரை வெளியேற்ற வேண்டும் என்ற உணர்ச்சியை 
ஏற்படுத்துகிறது . 

நீரிழிவும் இன்சுலினும் : இன்சுலின் ( Insulin ) நீரிழிவுக்கு 
எதிரான ஒரு ஹார்மோனாகும் . இது கணையத்தில் ( Pancreas ) 
உண்டாகிறது . கணையத்திலுள்ள லாங்கர் ஹான்ஸ் தீவுகள் 
( Islets of Langerbans ) நோயுறுவதால் நீரிழிவு ( Diabetes mellitus ) 


| 


808 


உணவும் ஊட்டமும் 


ஏற்படுகிறது . இந் நோய் இரு காரணங்களால் ஏற்படுவதாகக் 
கூறுவர் . ( 1 ) மாவுப் பொருள் ( Carbohydrates ) உடலில் பயன் 
படுத்தப்படாமை . அதாவது , அது உயிரகத்துடன் சேர்ந்து 
எரிந்து உடலுக்கு உஷ்ணத்தையும் திறனையும் தராமை . ( 2 ) 
மாவுப் பொருளில்லாத மற்றப் பொருள்களிலிருந்து மிகவும் அதிக 
அளவில் சர்க்கரையை உண்டாக்குதல் . தற்கால ஆராய்ச்சி 
யாளர் 

இரண்டாவது காரணத்தை முக்கியமாகக் கொள் 
கின்றனர் . 


இன்சுலின் , நீரிழிவு நோய்க்குச் சிகிச்சை செய்யத்தான் 
பயன்படுகிறதே அல்லாமல் , அதன் காரணத்தைப் போக்கப் 
பயன்படுவதில்லை . இன்சுலின் இப்பொழுது ஸ்படிக் வடிவத்தில் 
தயாரிக்கப்படுகிறது . இது 8 , 9 அமினோ அமிலங்கள் உள்ள 
புரதம் ஆகும் . இதன் மூலக்கூறு எடை ( molecular weight ) 6000 . 
நன்கு சுத்தம் செய்யப்பட்ட இன்சுலின் உடலுள் விரைவில் சேர் 

இக் காலத்தில் புரோட்டாமைன் சிங்க் ( Protamine 
zinc ) இன்சுலின் ஊசி கொடுப்பதால் ஒரு நாளுக்கு ஒரு ஊசி 
போடுதல் போதிய தாக உள்ளது . 


கிறது 


இன்சுலின் குறைவினால் நீரிழிவு உண்டாவது போன்று அது 
மிகவும் அதிகமாக உண்டாவதால் , இரத்தத்தில் இருக்க 
வேண்டிய சர்க்கரை குறைகிறது . இதற்கு ஹைப்போக்ளை 
சீமியா ( Hypoglycemia ) என்று பெயர் . இதனால் நரம்புகளும் 
தசைகளும் பதற்றமடையும் ; பசி மிகுதியாக 

பசி மிகு தியாக உண்டாகும் . 
இரத்தத்தின் சர்க்கரை மேலும் குறைந்தால் , தசைகள் தாமாக 
முறுக்கிக் கொள்ளும் ; வலிப்புகள் ஏற்படும் . இன்சுலின் அதிக 
மாவதால் ஏற்படும் நோய்க்கு முறிவு குளூகோஸ் தான் . 


23. நாளமில்லாச் சுரப்பிகள் 

( The Endocrine Glands ) 


வாய் , இரைப்பை , சிறுகுடல் போன்ற உறுப்புகளிலிருந்து 
சுரக்கும் சீரண நீர்கள் , உணவுப் பாதையில் சேர்கின்றன . இச் 
சீரண நீர்களைச் சுரக்கும் சுரப்பிகளும் , உடம்பின் மேற்பரப்பில் 
சுரக்கும் தோலிலுள்ள வியர்வைச் சுரப்பிகளும் , பாலைச் 
சுரக்கும் சுரப்பிகளும் வெளிச் சுரப்பிகள் ( Glands of external 
secretion ) அல்லது எக்ஸோக்ரைன் சுரப்பிகள் ( Exocrine glands ) 
என்று 

வழங்கப்படுகின்றன . ஆனால் , நாளமில்லாச் சில 
சுரப்பிகள் நம் உடலில் உள்ளன . இவற்றில் சுரக்கும் திரவம் 
இரத்த ஓட்டத்தில் கலந்து , உடலின் பல திசுக்களுக்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . அத் திசுக்களில் இவற்றினுடைய செயல் 
ஏற்படுகிறது . இத்தகைய சுரப்பிகள் ‘ நாளமில்லாச் சுரப்பிகள் 
( Ductless glands ) அல்லது உட்சுரப்பிகள் ( Glands of internal 
secretion ) என்று வழங்கப்படுகின்றன . 


ஹார்மோன் ( Hormone ) : நாளமில்லாச் சுரப்பிகளிலிருந்து 
சுரக்கும் பொருள்கள் பொதுவாகத் தூண்டும் சக்தியைப் பெற் 
றிருக்கின்றன . இவை சில திசுக்களின் வளர்ச்சியையும் , பெருக் 
கத்தையும் , சில செயல்களையும் தூண்டுகின்றன . இவ்வாறு 
வேலை செய்யும் உட்சுரப்பிகளில் சுரக்கும் பொருள்கள் ஹார் 
மோன்கள் ( Hormones ) என்று வழங்கப்படுகின்றன . கிரேக்க 
மொழியில் ‘ Hormone என்றால் நான் தூண்டுகிறேன் என்று 
பொருள்படும் என்பர் . ஆனால் , ஹார்மோன் என்னும் இச் சொல் 
நாளமில்லாச் சுரப்பிகளிலிருந்து சுரக்கும் பொருள்களை மட்டுமே 
குறிக்காமல் , ஒரு திசுவில் உண்டாகி இரத்தத்தால் எடுத்துச் 
செல்லப்பட்டு மற்றொரு திசுவில் தூண்டுதல் செய்யும் எப் பொரு 
ளையும் குறிக்கிறது . இனிச் சில குறிப்பிட்ட சுரப்பிகளைப் பற்றி 
ஈண்டுக் கூறுவோம் . 


தைராய்டு சுரப்பி ( Thyroid gland ) 

இது இரண்டு அடுக்குகளால் ( lobes ) ஆனது . இவை 
இரண்டும் குரல்வளையின் இரு புறமும் உள்ளன . இவற்றுள் பல 


810 


உணவும் ஊட்டமும் 


சிறு குழிகள் இருக்கின்றன . இவற்றுள் பிசுப்பிசுப்பான ஒரு 
பொருள் இருக்கிறது . இதைக் கொலாய்டு ( Colloid ) என்பர் . 
இதைத் தைராய்டு சுரப்பியின் உட்சுவர்ச் செல்கள் ( Lining cells ) 
சுரக்கின்றன . இதில் தைராய்டு ஹார்மோன் உள்ளது . பன்றி , 
ஆடு போன்றவற்றின் தைராய்டு சுரப்பியை அகற்றிவிட்டால் , 
அவற்றின் எலும்புகளின் வளர்ச்சி தடைப்படுகிறது . 

பால் 
உறுப்புகளும் ( Sex organs ) வளர்ச்சி அடைவதில்லை . வளர் 
சிதை மாற்றத்தின் ( Metabolism ) வேகம் குறைகிறது . தோல் 
தடிப்பாகிறது . உரோமங்களின் அடர்த்தி குறைகிறது . அவை 
காய்ந்து , பளபளப்பிழந்து முறிகின்றன . நீண்டு வளர 
வேண்டிய எலும்புகள் பருக்கின்றன . நீள வளர்ச்சி மிகவும் 
மெதுவாக நடைபெறுகிறது . 


கழுத்துக் கழலை ( Goitre ) : தைராய்டு நீண்டகாலமாக 
வளர்ந்து பருப்பதற்கு இப்பெயர் வழங்கப்படுகிறது . இதன் ஒரு 
வகை நோயில் தைராய்டு சுரப்பியின் சிறு குழிகள் பெரிதாகி , 
உருவத்திலும் அளவிலும் ஒழுங்கற்றுக் கொலாய்டு பொருளால் 
நிரப்பப்படுகின்றன . இது சாதாரணக் கொலாய்டு கழுத்துக் 
கழலை ( Simple colloid goitre ) ஆகும் . இது உண்ணும் உணவி 
லும் , பருகும் நீரிலும் ஏற்படும் அயோடினின் குறைவினால் உண் 
டாகிறது . தைராய்டு ஹார்மோனில் அயோடின் முக்கியமாக 


உள்ளது . 


மன 


தைராய்டு குறைவு ( Hypo Thyroidism ) : இக் குறையுள்ள 
குழந்தைகள் மிகவும் குள்ளமாகிறார்கள் . பிறப்புறுப்புகள் வளர்வ 
தில்லை . 

வளர்ச்சியும் தடைப்படுகிறது . செவிடாகவும் 
ஊமையாகவுங் கூட ஆகின்றனர் . முகத்தோற்றம் அழகின் றிப் 
போய்விடுகிறது . மூக்கின் மேலுள்ள பள்ளம் மிகவும் அமுங்கி 
விடுகிறது . நாக்கு மிகவும் பெரிதாகிவிடுகிறது . தோல் முழு 
வதும் தடித்து உப்பிவிடுகிறது . தோலின் அடித் திசுக்களில் வழ 
வழப்பான திரவம் தங்குகிறது . முடி காய்ந்து பளபளப்பின்றி 
ஒடிகிறது . இந்நோயைத் தைராய்டு சாரம் ( Thyroid extract ) , 
தைராய்டு சுரப்பிப் பொடி அல்லது தைராக்ஸின் ( Thyroxine ) 
என்னும் மருந்து மூலம் குணப்படுத்தலாம் . ஆனால் சிகிச்சையைக் 
காலங்கடத்தாமல் செய்ய வேண்டும் . 


மைக்ஸிடேமா ( Myxedema ) : இந்நிலை இளமை கழிந்ததும் 
தொடங்கும் தைராய்டு குறைவினால் ஏற்படுகிறது . 

இதனால் 
வளர்சிதை மாற்றம் மெதுவாக நடைறுெகிறது . தோல் தடித்து 
உப்புகிறது . உரோமம் குறைவாகவும் , காய்ந்தும் இருக்கிறது . 


நீரளமில்லாச் சுரப்பிகள் 


SII 


இந்நோய் வருவதற்கு முன்பே , பிறப்புறுப்புகளும் மனமும் 
வளர்ச்சியடைந்திருக்கும் ஆதலால் அவை பழுதடைவதில்லை . 
இந் நோயுள்ளவர்கள் தைராக்ஸினாலோ , தைராய்டு சாரத் 
தாலோ விரைவில் குணமடையலாம் . 
ஹைப்பர் தைராய்டிசம் ( Hyper thyroidism ) , தைரோடாக்ஸி 

கோஸிஸ் ( Thyrotoxicosis ) ( தைராய்டு சுரப்பியின் 
அதிகச் செயல்பாடு ) 

இது இரண்டு வகைப்படும் . ( 1 ) எக்ஸால்ஃப்தால்மிக் 
கழுத்துக் கழலை ( Exolphthalmic goitre ) . இதில் சுரப்பி முழுவதும் 
பெரிதாகிறது . இதன் முக்கிய அடையாளங்கள் : 1 , தைராய்டு 
பெரிதாகுதல் , 2 , அடிப்படை வளர்சிதை மாற்றத்தின் ( Basal 
metabolism ) வேகம் அதிகரித்தல் , 3. மாவுப் பொருள் சீரணிக்கப் 
பட்டு உடம்புடன் கலப்பதில் குறைபாடு (கிளைகோஜனைச் சேக 
ரித்து வைப்பதில் குறைபாடு முதலியன ) , 4. நரம்புத் தளர்ச்சி 
யும் நடுக்கமும் , 5. இருதயம் விரைவாகத் துடித்தல் , 6. கண் 
களின் விழி பிதுங்குதல் ( exophthalmos ) . இறுதியில் கூறப்பட் 
டுள்ள விழி பிதுங்கும் நிலை டாக்ஸிக் அடினோமா ( Toxic adenoma ) 
என்னும் நோயில் ஏற்படும் . இந்நோயில் தைராய்டு சுரப்பியில் 
ஒன்றோ, பலவோ திசுக்கட்டிகள் ஏற்படலாம் . 

தைராய்டு ஹார்மோன் ( Thyroid Hormone ) : இது திசுக் 
கள் உயிரகத்துடன் இணைந்து உஷ்ணமும் ஆற்றலும் தருவதை 
விரைவுபடுத்துகிறது . ஆகவே இது ஒரு கட்டாலிஸ்டு ( Catalyst ) . 
தைராய்டு சுரப்பி இரத்தத்திலிருந்து அயோடினையும் டைரோ 
ஸைன் அமினோ அமிலத்தையும் பிரித்தெடுத்து , இவற்றால் 
தைராக்ஸின் என்னும் ஹார்மோனைத் தயாரிக்கிறது . இதன் 
மூலக்கூறில் ( molecule ) அயோடினின் நான்கு அணுக்கள் 
( atoms ) இருக்கின்றன . செயற்கையாகத் தயாரிக்கப்படும் 
தைராக்ஸின் , டைரோஸைன் ( Tyrosine ) என்னும் அமினோ 
அமிலத்தினின்றும் தயாரிக்கப்பட்டது . அதனுடைய சூத்திரம் 
( Formula ) வருமாறு : 


HO 


CH, CH ( NH , ) COOH 
( Thyrodime ) 


பாராதைராய்டு சுரப்பிகள் ( Parathyroid glands ) 

இவை கோழிமுட்டை வடிவமான இரு ஜோடிச் சுரப்பி 
களாகும் . இவை தைராய்டுக்கு மிகவும் அருகிலுள்ளன . 


312 


உணவும் ஊட்டமும் 


இவைகள் நீக்கப்பட்டால் கடுமையான வலிப்பு நோய் ஏற்பட்டு 
டெட்டனி என்னும் நோய் உண்டாகிறது . இந்நோய் வந்தால் 
தசைகள் முறுக்கி இழுக்கும் . இதனால் உடல் முழுவதும் வலிப் 
பினால் தூக்கித் தூக்கிப் போடும் . விரைவாக மூச்சு வாங்கும் . 
இருதயம் விரைவாகத் துடிக்கும் . உடலின் உஷ்ணம் உயரும் . 
தசைகளின் வலிப்பால் தொண்டை அடைபட்டு மரணமும் ஏற் 
படலாம் . 


1. இடப்புறப் பாரா - தைராய்டு 

சுரப்பிகள் 
2. தொண்டை 
3. வலப்புறப் பாரா- தைராய்டு 

சுரப்பிகள் 
4 , தைராய்டு சுரப்பி 
5. உணவுக் குழாய் 
6. சுவாசக் குழாய் 


1 


4 


16 


படம் 30 


கழுத்தின் பின்புறமிருந்து தோன்றும் தைராய்டு பிரதேசமும் பாரா தைராய்டும் 


இச் சுரப்பியின் திரவத்தின் குறைவால் நரம்புப் பதற்றமும் 
திசுக்கள் முறுங்குதல் , முகத் தசைகளின் இழுப்பு ஆகியவை 
ஏற்படலாம் . இச் சுரப்பியின் ஹார்மோன் இரத்தத்திலுள்ள 
சுண்ணாம்புச் சத்தை வேண்டிய அளவில் இருக்குமாறு செய் 
கிறது . இந்த ஹார்மோன் மிகுதியாக உண்டாகி இரத்தத்துடன் 
சேர்ந்தால் உற்சாகக் குறைவு , சோர்வு , 

, தசைகளின் வலுக் 
குறைவு , இரைப்பையிலும் குடலிலும் இரத்தப் பெருக்கு ஆகி 
யவை ஏற்பட்டு மரணம் ஏற்படலாம் . நீண்ட நாட் கழித்து 
எலும்புகள் தங்கள் திண்மையை இழக்கலாம் . 


இந்தப் பாரா தைராய்டு சுரப்பிகள் மிதமிஞ்சி வேலை செய்வ 
தால் , ஓஸ்டீடிஸ் ஃபைப்ரோஸா ஸிஸ்டிகா ( Osteitis fibrosa 
cystica ) என்னும் எலும்புபற்றிய ஓர் அரிய நோய் உண்டா 
கிறது . இந் நோயில் இச் சுரப்பிகளில் ஒன்றில் கட்டி வழக்கமாக 


நாளமில்லாச் சுரப்பிகள் 


318 


ஏற்பட்டிருக்கும் . இது மித மிஞ்சிய பாராதைராய்டு ஹார்மோ 
னைச் சுரந்து இரத்த ஓட்டத்தில் கலக்கச் செய்யலாம் . பாரா 
தைராய்டு சாரத்தை அளவுக்கு மீறி உண்டால் ஏற்படும் விளைவு 
கள் போன்ற விளைவுகள் ஏற்படுகின்றன . அதாவது ஹைப்பர் 
கால்சிமியா 

( Hyper calcemia- கால்சிய மிகுதி ) , சிறுநீரில் 
சுண்ணாம்புச் சத்தும் பாஸ்வரமும் வெளிப்படல் , எலும்புகள் 
மென்மையாதல் இதனால் சில சமயம் எலும்புகள் உருக்குலைந்து 
போதல் ஆகியவை ஏற்படலாம் . சாதாரணமாக அடர்த்தியாக 
வும் அதிகச் சதவீதத் தாதுப் பொருள்களைக் ( Minerals ) 
கொண்டும் இருக்கும் எலும்புத் திசு தாதுப் பொருள்களை இழந்து 
இழைகள் அதிகமுள்ளதாக ஆகிறது . எலும்பில் குழிகள் விழுந்து 
( cysts ) அரித்தாற் போலாகிறது . சிறுநீரகத்தில் கற்கள் ( calculi ) 
தோன்றுகின்றன . சிறுநீரகங்களால் அதிகச் சுண்ணாம்பு வெளி 
யேற்றப்படும்போது இவ்வாறு ஏற்படுகிறது . 
அட்ரெனல் சுரப்பிகள் ( Adrenal glands ) 

இச் சுரப்பிகள் சிறு நீரகம் ஒவ்வொன்றின் மேல்பாகத்தை 
ஒட்டிப் பிரமிட் வடிவில் முதுகு தண்டின் இருபுறமும் அமைந் 
துள்ளன . ஒவ்வொரு சுரப்பியும் சுமார் ஒன்று முதல் இரண்டு 
அங்குல நீளம் இருக்கும் . ஒவ்வொன்றினுள்ளும் நடுப்பகுதி வேறாக 


K 


2 . 


( 
43 


1 , வலச் சிறுநீரகம் 

வல அட்ரெனல் 
3 . இட அட்ரெனல் 
4. இடச் சிறுநீரகம் 


படம் 31 
அட்ரெனல் சுரப்பிகள் 


வேலை செய்கிறது . இந் நடுப் பகுதிக்கு மெடுல்லா ( Medulla ) 
என்று பெயர் . தைச் சுற்றியுள்ள திசுக்களாலான 

இடம் 
கார்டெக்ஸ் ( Cortex ) எனப்படும் . இச் சுரப்பிகளுக்குச் சிறு 
நீரக மேலுள்ள காப்ஸில்கள் ( Supra renal capsules ) என்றும் பெய 
ருண்டு . கார்டெக்ஸ் , மெடுல்லா ஆகிய இரு பகுதிகளையும் நீக்கி 
விட்டால் சில நாள்களில் மரணம் ஏற்படலாம் . ஆனால் , மெடுல் 
லாத் திசு அனைத்தையும் நீக்கிவிட்டாலும் கேடொன்றும் ஏற்படு 
வதாகத் தோன்றுவதில்லை . எனவே , அட்ரெனல் கார்டெக்ஸ் , 
வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாததென அறிகிறோம் . 


உணவும் வட்டமும் 


அட்ரெனலின் அமைப்பு : மனிதனின் அட்ரெனல் சுரப் 
பியைத் தலை , உடல் , வால் என மூன்று பகுதிகளாகப் பிரிக்க 
லாம் . தலைப் பகுதியில் மெடுல்லாத் திசு பெருமளவில் இருக் 
கிறது . இதிலிருந்து பக்கவாட்டாகச் செல்லச் செல்ல , இத் திசு 
வின் அளவு குறைந்துகொண்டேவந்து வாலில் மெடுல்லரித் திசு 
அநேகமாக இல்லாமலிருக்கிறது . இந்தச் சுரப்பிக்குச் சுமார் 
50 தமனிகள் வருகின்றன . ஆனால் ஒரே ஒரு சிரை மூலம் தான் 
இதில் ஏற்படும் அசுத்த இரத்தம் எடுத்துச் செல்லப்படுகிறது . 
அட்ரெனல் மெடுல்லாவின் செயல்கள் 

அட்ரெனல் மெடுல்லாவின் சாரத்தை ஊசிமூலம் இரத்தத் 
தில் செலுத்துவதால் இரத்த அழுத்தம் கூடுகிறது . இதற்குக் 
காரணம் , இது தோலிலும் வயிற்றிலும் உள்ள சிறு தமனிக் 
குழாய்களைச் சுருங்கச் செய்வது தான் . அதே நேரத்தில் 
இருதயத் தமனிகளும் , எலும்பைச் சேர்ந்த தசைகளும் விரி 
வடைகின்றன . இருதயம் மெதுவாக வேலை செய்கிறது . அட் 
ரெனல் மெடுல்லா ஹார்மோன் அவசரமான நிலைமைக் கேற்ப , 
எதிர்ப்புச் சக்தியை உருவாக்கி , உடலுக்கு உதவுகிறது எனக் 
கண்டு பிடித்துள்ளனர் . அமைதியான நிலையில் இரத்தத்தில் 
மிகமிகக் குறைந்த அளவிலேயே அட்ரெனலைன் ( Adrenaline ) 
( திரவம் ) இருக்கிறது . ஆனால் பதற்றப்பட்ட நிலையில் இது 
மிகவும் அதிகமாகச் சுரக்கிறது . ஒரு விலங்கு தன்னைக் 
காத்துக் கொள்ளும்போதோ , பயந்து ஓடும்போதோ , குளிரில் 
தவிக்கும் போதோ இச் சுரப்பி விரைவாக வேலை செய்கிறது . 
நெருக்கடி ஏற்படும் நேரத்திலும் , தசைகள் ஈடுபடும் வேலை 
செய்யும்போதும் இரத்த அழுத்தம் உயரவும் , மூளை , இருதயம் 
ஆகியவற்றிற்கு அதிக இரத்தம் செல்லவும் , நுரையீரல்களின் 
சிறு காற்றுப் பைகள் விரியவும் இந்த ஹார்மோன் நரம்புகளுடன் 
இணைந்து உதவுகிறது . இரத்தத்தை உறையச் செய்வதற்கும் 
இது உதவுகிறது . 

அட்ரெனல் மெடுல்லா சுரப்பது , பரிவு நரம்பு மண்டலத்திற் 
குட்பட்டுள்ளது . ஸ்ப்லான்சினிக் நரம்பைத் ( Splanchnic nerve ) 
தூண்டுவதால் அட்ரெனலைன் சுரக்கிறது . அட்ரெனல் சுரத்தலை 
ஆளும் ஒரு மையம் முகுளத்தில் ( Medulla oblongata ) இருக் 
கிறது . இதற்கும் உயர்ந்த மையம் ( centre ), ஹைப்போதால 
மஸிலும் பெருமூளைக் கார்டெக்ஸிலும் இருக்கிறது . 
அட்ரெனல் கார்டெக்ஸ் ( Adrenal Cortex ) 

இது மெடுல்லாவைச் சுற்றியுள்ள பகுதியாகும் . இது இல்லா 
விட்டால் சோடியமும் நீரும் மிகப் பெரும் அளவில் வெளியேற் 


நாளமில்லாச் சுரப்பிகள் 


815 


றப்படுகின்றன . இப் பகுதியைத் தாக்கக் கூடிய நோய் காச 
நோயைப் ( T. B. ) போன்ற அடி சனின் நோய் ஆகும் . இந் 
நோயில் தோலின் நிறம் மாறி , அழுக்கடைந்த சாம்பல் நிறமா 
கிறது . சோகையும் சீரணக் கோளாறும் உண்டாகின்றன . 


இந் நோயை ‘ டெஸ் ஆக்ஸி கோர்டிகோஸ் டெரோன் 
( Desoxy corticosterone ) , கோர்டிஸோன் ( Cortysone ) முதலிய 
மருந்துகளாலும் , சோடியம் 

சோடியம் மிகுதியாகவும் , பொட்டாசியம் 
குறைவாகவும் உள்ள உணவாலும் குணப்படுத்தலாம் . 


அட்ரெனல் கார்டெக்ஸ் வாழ்வுக்கு மிகவும் தேவையானது 
என்றும் அதை அகற்றிவிட்டால் சில நாள்களில் சாவு ஏற்பட 
லாம் என்றும் முன்னமே பார்த்தோம் . 


உள்ளது 


அட்ரெனல் கார்டெக்ஸில் பெண்களுக்குரிய ஹார்மோன்கள் 
இருக்கின்றன . இவை எஸ்ட்ரோன் ( Estrone ) , ப்ரோ ஜெஸ்டின் 
( Progestin ) என்பவையாகும் . இவை தவிர , ஆண்களுக்கான 
அட்ரெனோஸ்டெரான் ( Adrenosterone ) என்னும் ஹார்மோனும் 

மேலும் இது ஆண் பெண் உறுப்புகளின் வளர்ச்சி 
யுடனும் தொடர்புடையது . இச் சுரப்பி விரிவடைவதாலோ , 
இதில் கட்டிகள் ஏற்படுவதாலோ ஆண் பெண் உறுப்புகளில் 
பல மாறுபாடுகள் ஏற்படுகின்றன . இதனால் குழந்தைகளுடைய 
இன உறுப்புகள் மிகவும் விரைவாக வளர்கின்றன . தசைகளும் 
அவ்வாறே வளர்கின்றன , முகத்தில் சதைகள் வளர்கின்றன . 
இத்தகைய பெண் குழந்தைகளுக்கு 3 , 4 வயதிலேயே மாத 
விடாய் வந்து விடும் . இந்நோயுடைய பெண்கள் மிகவும் பரும 
னாக ஆகின்றனர் ; ஆண் போன்ற தோற்றமளிக்கின்றனர் . 
அவர்களுடைய முகத்திலும் மார்பிலும் உரோமங்கள் வளர் 


கின்றன . 


பிட்யூட்டரி சுரப்பி ( The pituitary body or gland ) 

அமைப்பு : பிட்யூட்டரி சுரப்பி ஆப்டிக் சயாஸ்மா வை 
( Optic chiasma ) அடுத்து அதன் பின்னால் மூளையின் அடிப்பாகத் 
தோடு நரம்புத்தண்டு ( neural stalk ) அல்லது “ இன்ஃபண்டி 
புலம் ( Infundibulum ) என்னும் குறுகிய தண்டினால் இணைக்கப்பட் 
டிருக்கிறது . இது கோழி முட்டை வடிவமானது . இதன் 
குறுக்களவு உயர்ந்தபட்சம் அரை அங்குலத்தைவிடச் சற்று 
அதிகமாக இருக்கும் . இது மண்டையோட்டின் அடிப்புறத்தில் 
ஒரு சிறு எலும்பின் வளைவிற்குள் வைக்கப்பட்டுள்ளது . இவ் வளை 
விற்குச் ஸெல்லா டர்கிகா ( Sella turcica ) என்று பெயர் . 


316 


உணவும் ஊட்டமும் 


( இலத்தீன் மொழியில் Turkish என்றால் சேணம் என்று 
பொருள் . இது சேணம் போன்றிருப்பதால் இப்பெயர் பெற்றது . ) 
இது இரு பகுதிகளாக உள்ளது . இப்பகுதி ஒவ்வொன்றும் 
அமைப்பிலும் தன்மையிலும் மற்ற தனின்று வேறுபடுகின்றது . 
இதன் முன்பகுதி பெருமூளையின் முன்பகுதிக்குப் பின்னால் , அடிப் 
பாகத்தில் பை போன்றுள்ளது . பின்பகுதி நரம்புத் திசுக்களால் 
ஆகி நடுமூளைக்கருகில் ( 3rd ventricles ) உள்ளது . 


முன் பகுதியின் செயல்கள் : எலும்பு வளர்ச்சி , பாலுணர்த் 
தும் சுரப்பிகளின் வளர்ச்சி , தைராய்டு , அட்ரெனல் , பாரா 
தைராய்டு சுரப்பிகள் ஆகியவை இந்தப் பிட்யூட்ரியைச் சார்ந் 
துள்ளன . இது நாளமில்லாச் சுரப்பிகளின் தலைமைச் சுரப்பி 
( The master gland of the endocrine system ) என்று வழங்கப் 
படுகிறது . இதனுடைய ஹார்மோன்கள் புரதத் தன்மையன . 


பின் பகுதியின் செயல்கள் : இதன் சாரத்தை உடலுட் 
செலுத்துவதால் , இரத்தக் குழாய்கள் சுருங்கி , இரத்த அழுத்தம் 
உயருகிறது . கருப்பை , குடல் , பித்தப்பை , மூத்திரப்பை , 
மூத்திரத்துவாரம் ஆகியவற்றின் மெல்லிய தசைகள் சுருங்கு 
கின்றன . பால் சுரக்கும் சுரப்பிகளின் சுவர்களிலும் குழாய்களி 
லும் , சிறு பள்ளங்களிலும் ( Follicles ) உள்ள தசைகளையுஞ் 
செய்கிறது . 

இதனால்தான் மகப்பேற்றின்போது 
கருப்பை விரைவில் சுருங்கிக் குழந்தையை வெளியில் தள்ள 
இந்த மருந்து கொடுக்கிறார்கள் . 


சுருங்கச் 


இந்தப் பிட்யூட்டரியின் முன்பகுதி மிகுதியாக வேலை 
செய்யத் தொடங்குவதால் பல வியப்பான விளைவுகள் ஏற்படுகின் 
றன . இதனால் மனிதனின் உயரம் மிகவும் அதிகமாகிறது . 
8 முதல் 9 அடிவரை வளர்ச்சி ஏற்படுகிறது . ஆனால் வளரும் 
பருவத்தில் இச்சுரப்பி அதிகமாகச் சுரந்தால் தான் இவ்வாறு 
ஏற்படும் . ஆயினும் வளர்ச்சியடைந்தபின் இச்சுரப்பி மிகுதி 
யாகச் சுரந்தால் முகம் , கை , கால் ( பாதம் ) எலும்புகள் வளர்ச்சி 
யுறும் . மூக்கும் கீழ்த்தாடையும் மிகவும் அகன்று பெரிதாக 
இருக்கும் . முகத்தின் தோல் 

தடித்தும் சுரசுரப்பாகவும் 
இருக்கும் . 


இதற்கு மாறாக , இச் சுரப்பியில் , குழந்தைப் பருவத்தில் 
குறை ஏற்படுவதால் , குழந்தைகள் குள்ளமாகிவிடுகின்றனர் . 
பிட்யூட்டரியின் முன் பகுதியில் இரு ஹார்மோன்கள் உள்ளன . 

பால் சம்பந்தப்பட்ட உறுப்புகளைத் தூண்டி வேலை 


வை 


317 


நாளமில்லாச் சுரப்பிகள் 


பை 


செய்யச் செய்கின்றன . பெண்களில் இது முட்டைப் 
யில் ( Ovary ) முட்டையைப் பருவமடையச் செய்கிறது . மற்றொரு 
ஹார்மோன் கருப்பையின் உள்ளே கருப்பம் ஏற்பட்டால் , கரு 
வளர ஏற்றவாறு அதை மென்மையாக 

அதை மென்மையாக வளரச் செய்கிறது . 
ஆண்களில் இந்த ஹார் மோன் பீஜங்களில் ( Testicles ) சுக்கிலச் 
செல்களை ( Sperm cells ) ஊக்குவிக்கிறது . 


புரோலாக்டின் ( Prolactin ) ஹார்மோன் ( பாலை ஊறச் 
செய்யும் ஹார்மோன் ) : பிட்யூட்டரியின் முன்பகுதி ஒரு ஹார் 
மோனைச் சுரந்து குழந்தையின் தாய்ப்பாலைச் சுரக்கத் தூண்டு 
கிறது . இந்த ஹார்மோனுக்கு Lactogenic Principle அல்லது 
‘ Prolactin என்று பெயர் . இதுதான் பாசத்தையும் தூண்டுகிறது 
பிட்யூட்டரியின் முன்புறப் பகுதியின் ஹார்மோன் அடியிற்கண்ட 
உறுப்புகளுக்கு உதவி செய்கின்றது எனலாம் . 1. கணையம் , 
2. பால் சுரப்பிகள் , 3. முட்டைப் பையும் ( Ovary ) கருப்பையின் 
உட்புறமும் , 4. ஆண்களின் பீஜ உறுப்பு ( Testicles ) 5. அட் 
ரெனல் , 6. தைராய்டு , பாரா தைராய்டு , 7. எலும்புகள் . 


தைமஸ் ( Thymus ) : இது மார்பெலும்பின் மேற்புறத்தில் 
இருதயத்துக்குமேல் பின்னால் சற்று உயரத்தில் அமைந்துள்ளது . 
இது குழந்தைப் பருவத்தில் பெரிதாக இருந்து பின்னர் சுருங்கு 
கிறது . 

குழந்தையின் உடலில் இது மென்மையாகவும் 
வெளிறிய சிவப்பாகவும் உள்ளது . இது லிம்ஃபோஸைட்ஸை 
( Lymphocytes ) உற்பத்தி செய்யலாம் என நம்பப்படுகிறது . 


ஸ்தல ஹார்மோன்கள் ( Local Hormones ) : இவை இருக் 
கும் இடத்திலேயே சுரந்து அவ்விடத்திலுள்ள இரத்தக் குழாய் 
களை , 

அகலச் செய்தல் , சுருக்குதல் போன்ற விளைவுகளைச் 
செய்வன . இவ்வாறு அழைக்கப்படும் ஹார்மோன்களில் 
ஹிஸ்டாமைன் ( Histamine ) 5 - ஹைட்ராக்ஸிடி. ரிப்டமைன் 
( 5 - Hydroxy tryptamine ) , பிராடி கினின் ( Brady kinnin ) , அட்ரென 
லைன் ( Adrenaline ) , அஸெடில் கொலைன் ( Acetylcholine ) 
ஆகியவை அடங்கும் . 


ஹிஸ்டாமைன் ( Histamine ) : ஹிஸ்டாமைனின் 

அதிக 
அளவு குடலில் இருக்கிறது . அங்கு பாக்டீரியாவின் செயலால் 
இது ஏற்படுகிறது . இது பல திசுக்களிலும் , மந்த நிலையில் 
காணப்படுகிறது . தோலிலும் , எலும்புத் தசைகளிலும் , நரம்பிழை 
களிலும் , குடலின் சுவர்களிலும் , கல்லீரலிலும் , நுரையீரலிலும் 
இது காணப்படுகிறது . இதன் மூலம் தோலில் அரிப்பு ஏற்படு 


318 


உணவும் ஊட்டமும் 


கிறது . சீரண அமில நீரை ( Gastric acid ) சுரக்கத் தூண்டும் 
சிறந்த ஊக்கியமாக இது கருதப்படுகிறது . பேய் முஷ்டை 
( Urticaria ) ஹிஸ்டாமைனின் காரணத்தால் ஏற்படுகிறது என 
நம்பப்படுகிறது . இது சில குறிப்பிட்ட பொருள் தந்துகிகளின் 
சுவர் மூலம் செல்லுவதற்கு உதவுகிறது . தந்துகிகளின் சவ்வைப் 
புரத மூலக்கூறுகள் ஊடுருவ உதவுகிறது . செல்களின் வளர் 
சிதை மாற்றத்திலிருந்தும் , குடலிலிருந்து சில பொருளைத் தன் 
மயமாக்கியும் உடம்பு ஹிஸ்டாமைனைத் தயாரித்துக் கொள் 
கிறது 

கருவுற்றிருக்கும் போது ஹிஸ்டாமைன் அதிகம் சுரக் 
கிறது . இதைக் கருவிலுள்ள குழந்தையின் கல்லீரல் சுரக்கிறது . 
இதன் தீய விளைவுகளிலிருந்து தாயைக் காக்கக் கருவைச் சுற்றி 
யுள்ள பகுதியில் ( Placenta ) ஹிஸ்டாமினேஸ் என்னும் பொருள் 
இருக்கிறது . கருவில் ஹிஸ்டாமைன் உண்டாகாவிடில் கருவின் 
வளர்ச்சி தடைப்பட்டு அது இறந்துவிடும் , விரைவாக வளரும் 
திசுக்களில் ஹிஸ்டாமைன் உற்பத்தியாகிறது. 


போது 


ஹைட்ராக்ஸ்ட்ரிப்டாமைன் (Hydroxytryptamine ) : இரத் 
தம் கட்டிபட்ட (உறைந்த ) பின் அதிலிருந்து எடுக்கப்படும் 
வீரத்தில் , இரத்த நாளங்களைச் சுருங்கச் செய்யும் ஆற்றல் இருக் 
கிறது . இதற்கு அதிலுள்ள 5 - ஹைட்ராக்ஸிட்ரிப்டாமைனே 
( 5 - Hydroxy tryptamine ) ஆகும் . ( SHT , Serotonin ) உறையும் 

சிதைவுறும் நுண் தட்டுகளிலிருந்து ( Platilets ) இது 
வெளிப்படுகிறது . மனித இரத்தத்தில் ஒரு மில்லிலிட்டருக்கு 
0 • 1 முதல் 80 ug . ( மைக்கிரான் கிராம் ) 5.HT இருக்கிறது . 
குடலிலுள்ள சிலேட்டுமப் படலத்தில் ஒரு கிராமுக்கு 61 ! கிராம் 
5HT இருக்கிறது . மூளையில் ஒரு கிராமுக்கு 0 24 கிராம் இருக் 
கிறது . சஞ்சாரி ( vagus ) உட்படச் சில பெரிஃபெரல் நரம்பைத் 
( Peripheral nerve ) தூண்டினால் மூளையிலிருந்து 5HT வெளிப்படு 

சாதாரணமாகச் சிறு நீரில் 24 மணி நேரத்தில் 5HTJ 
லிருந்து வெளிப்படும் ( 5 - HIAA ) ( 5 - Hydroxyindoleacetic acid ) 
5-10 மி.கி. வரை வெளிப்படுகிறது . 


கிறது . 


புரோஸ்டாகிளாண்டின்கள் ( Prostaglandins ) : இரசாயன 
முறையில் இவை ஈரமற்ற ஹைட்ராக்ஸிஃபாடி ஆசிட்டுகள் 
( Unsaturated bydroxy fatty acid ) . இவை சில திசுக்களில் 
உற்பத்தியாகின்றன. இவை முதலில் சுக்கிலத்தின் பிளாஸ்மா 
வில் ( Seminal plasma ) கண்டுபிடிக்கப்பட்டது . பின்னர்க் 
கருவிழி , மூளை , நுரையீரல்கள் , சிறு நீரகங்கள் முதலிய பல 
உறுப்புகளிலும் , திசுக்களிலும் இருப்பது 

இருப்பது தெரிய 

வந்தது . 
மிருதுவான தசைகளைத் தூண்டுகின்றன . மூளையில் 


இவை 


நாளமில்லாச் சுரப்பிகள் 


319 


உள்ள இவை மூளைச் செல்களின் செயல்களைக் கூட்டவோ 
குறைக்கவோ செய்யலாம் . சிறு நீரகங்களில் உள்ளவை இரத்த 
அழுத்தத்தைப் பாதிக்கலாம் . 


கின்னின்கள் ( Kinins ) : இவை இரத்த நாளங்களை விரி 
வடையச் செய்கின்றன . இவை 

வை போலிபெப்டைட்ஸ் ( Poli 
peptides ) . இவை தந்துகிகளின் சுவர்களின் சவ்வூடு பரவுந் 
தன்மையையும் அதிகரிக்கின்றன . இவை உமிழ் நீரிலும் , 
வியர்வையிலும் , கணைய ரஸத்திலும் இருக்கின்றன , இவை 
இரத்தத்தின் வீரத்தில் இல்லை . 


பிராடி கின்னின் ( Brady kinin ) இரத்த அழுத்தத்தைக் 
குறைக்கிறது . ஆனால் இருதயம் பம்பு செய்யும் இரத்தத்தின் 
மொத்த அளவு ( Cardiac output ) கூடுகிறது . 


24. தோல் 


நமது தோலில் ஈரடுக்குகள் உள்ளன . அவை முறையே 
1. மேல்தோல் ( Epidermis or cuticle ) , 2. உள்தோல் ( Dermis 
corium or trueskin ) என்பனவாகும் . மேல் தோல் நான்கு அடுக்கு 
உள்ளது . 

அவற்றுள் எல்லாவற்றிற்கும் வெளியே 
உள்ளது , ( 1 ) முட்போன்றுள்ள அடுக்கு ( Stratum corneum ) , 
அதற்குக் கீழ் ( 2 ) தெளிவான அடுக்கு ( Stratum lucidum ) . 


களாக 


1 


4 


1. மேல்தோல் 
2. முட்போன்ற அடுக்கு 

( Horny layer ) 
3 , தெளிவான அடுக்கு 
4 , பொடி மணல் போன்ற 

அடுக்கு 
குத்தும் 
6. உள் தோல் 


2 - 5 


6 


படம் 32 
தோலின் குறுக்கு வெட்டு 


அதற்குக் கீழ் ( 3 ) பொடிமணல் போன்ற அடுக்கு ( Stratum 
granulosam ) . அதற்குக்கீழ் ( 4 ) குத்தும் அடுக்கு ( Stratum 
germination ) . 


முதல் அடுக்கில் செதில் போன்ற செல்கள் உள்ளன . இவை 
மேற்புறத்தில் மிகவும் மெல்லியனவாகவும் , அடியிற் செல்லச் 
செல்லத் திண்ணமுடையனவாகவும் உள்ளன . முட்போன்ற 
அடுக்கின் செல்களில் கெராடின் ( Keratin ) எனப்படும் புரதம் 
இருக்கிறது . இவற்றுள் உட்கரு இல்லை . மிகவும் மேற்பகுதியி 
லுள்ள செல்கள் இடைவிடாமல் உதிர்ந்து கொண்டும் அவற் 
றிற்குப் பதில் புதிய செல்கள் 

அடியிலிருந்து தோன்றிக் 
கொண்டும் இருக்கின்றன . 


தோல் 


321 


தெளிவான அடுக்கு ஒடுங்கியதாகவும் பளப்பளப்புள்ளதாக 
வும் , பட்டை போன்றும் உள்ளது . 


பொடி மணல் போன்ற அடுக்கு , முக்கோணம் , சாய்சதுரம் , 
கூருருளை ஆகிய வடிவங்களையுடைய பல செல்களால் ஆக்கப்பட் 
டுள்ளது . 

எண்ணற்ற கரடு முரடான கரிய பொடி மணல் 
போன்றவை இவற்றின் உட்கருச் சுற்றுப் பசையில் ( Cytoplasm ) 
காணப்படுகின்றன . 


குத்தும் அடுக்கில் கன சதுரம் , நீண்ட சதுரம் போன்ற 
செல்கள் உள்ளன . தோலின் செல்கள் இதில் தான் பெருகு 
கின்றன . இதில் தான் தோலின் பெரும்பாலான நிறமியும் 
( Pigment ) இருக்கிறது . 


உள்தோல் தொள தொளப்பான , இணைக்குந் திசுக்களால் 
( Copnective tissues ) ஆக்கப்பட்டுள்ளது . இதில் தோலின் 
இரத்தக் குழாய்களும் நரம்புகளும் உள்ளன . இதன் மேற்புறத் 


3 
. 


1. மேல் தோல் 
2 . வியர்வைச் சுரப்பி 

மென்மையான தசை 
* 3 

4. உள்தோல் 

5. இரத்தக் குழாய் 
-4 

6. கொழுப்புச் செல்கள் 
75 

7 . உரோம வேர் 
76 8. பசீனியன் வடிகம் 

( Paccinia Corpuscle ) 


SA 


சு 


sary 


படம் 33 


தோலின் பகுதிகள் 
குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
திலிருந்து நாக்குப் போன்ற உறுப்புகள் வெளித்தோலில் நீட்டிக் 
கொண்டிருக்கின்றன . 

தோலில் எண்ணற்ற சிறிய நீண்ட சதுரச் சுரப்பிகளும் 
கொழுப்புச் சுரப்பிகளும் ( Subaceus glands ) உள்ளன . இவை 
உள் நோலில் உண்டாகிச் செங்குத்தாக வெளித் தோவின் மேற் 
பரப்பு வரை செல்கின்றன . இச் சுரப்பிகளும் உரோமங்கள் 
நகங்கள் ஆகியவையும் சேர்ந்து தோலின் பகுதிகள் ( appendage 

21 


322 


உணவும் ஊட்டமும் 


of the skin ) எனப்படும் . உள் தோலுக்கடியில் இணைப்புத் திசுக் 
களின் அடுக்கு இருக்கிறது . இதில் அதிகக் கொழுப்பு அடங்கி 
யுள்ளது , இதற்குத் தோலடித்திசு ( Sub cutaneous tissue ) என்று 
பெயர் . 


உரோமங்கள் மேல் தோலிலிருந்து வளர்கிறதென்றாலும் 
தோலடித் திசுக்களை ஊடுருவிச் செல்கின்றன . இவற்றின் வேர் 
களின் அருகிலிருக்கும் தசைகள் இவற்றை நிமிர்ந்து நிற்கச் 
செய்கின்றன . 


மிகவும் சிறிய சிரைகளின் வலைப் பின்னல் உள் தோலில் 
உள்ளன . தோலின் நிறமும் உஷ்ணமும் இவற்றில் ஓடும் 
இரத்தத்தைச் சார்ந்திருக்கின்றன . இந்த இரத்தத்தில் போதிய 
உயிரக ஹீமோகுளோபின்கள் ( Oxy heamoglobin ) இருந்தால் , 
தோல் வெளெறிய சிவப்பாகவோ , சிவப்பாகவோ இருக்கும் .. 
இது மிகக் குறைவாக இருந்தால் சிறிது நீலமாகக் காணப்படும் . 
ஆகையால் நுரையீரல் நோய்களிலும் , சில இருதய நோய் 
களிலும் தோல் சிறிது நீலமாகிறது . 


தோல் இரு வேலைகளைச் செய்கின்றன . ( 1 ) உடலுள் இருக் 
கும் மென்மையான திசுக்களுக்குச் சூடு இரசாயனம் முதலிய 
வற்றால் கேடு நேரா தபடி காக்கிறது . பாக்டீரியா , போன்ற 
கிருமிகள் உட்புகா தபடியும் காக்கிறது . ( 2 ) உடலின் சூட்டை 
ஒரு சீராக வைத்திருக்கத் தோல் உதவுகிறது . யூரியா போன்ற 
கழிவுப் பொருள்களின் ஒரு சிறிய பகுதி வியர்வை மூலம் வெளிப் 
படுத்தப்படுகின்றன . உடலுக்கு விட்டமின்- D கிடைப்பதற்குத் 
தோல் ஒரு சாதனமாக இருக்கிறது . 


25. நரம்பு மண்டலம் 


வை 


நரம்பு மண்டலத்தை இருவகையாகப் பிரிக்கலாம் . அவை 
( 1 ) மைய்ய நரம்பு மண்டலம் ( Central nervous system ) 
( 2 ) எல்லைப்புற நரம்பு மண்டலம் ( Peripheral nervous system ) 
மைய்ய நரம்பு மண்டலத்துள் மண்டை எலும்புப் பெட்டியிலுள்ள 
மூளை , முதுகுத் தண்டுள் இருக்கிற தண்டுவடம் ( Spinal cord ) 
ஆகியவை அடங்கும் . எல்லைப்புற நரம்பு மண்டலத்துள் இரு 
வகையான நரம்பிழைகள் ( Fibres ) இருக்கின்றன 

ஒருவகை 
மூளைக்குச் செல்லும் நரம்பிழைகள் அல்லது உணர்ச்சி நரம்பிழை 
கள் ( Afferent nerve fibres ). 

வெளி உணர்ச்சிகளை 
மூளைக்கு எடுத்துச் செல்கின்றன . இரண்டாவது வகை நரம் 
பிழைகள் கட்டளை நரம்புகள் ( Eferent or motor nerve ) எனப் 
படும் . இவை மூளையிலிருந்து ( அதாவது மைய்ய நரம்பு மண்ட 
லத்திலிருந்து ) தசைகளுக்கும் , சுரப்பிகளுக்கும் பிற உறுப்புக் 
களுக்கும் கட்டளைகளை அல்லது உணர்ச்சிகளை எடுத்துச் செல் 
கின்றன . ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் ( Spinal nerve ) தண்டு 
வடத்திலிருந்து ( Spinal Cord ) இரு வேர்களாக எழும்புகிறது . 
பின்புறமுள்ளது ( Posteriol ) ( விலங்குகளில் Dorsal ) உணர்ச்சி 
நரம்புகளையும் , முன்புறம் உள்ளது ( anterior or ventral ) 
கட்டளை நரம்புகளையும் பெற்றிருக்கின்றன . 


நரம்பு மண்டலத்தை அமைப்பின் தன்மையையும் , செயலை 
யும் கொண்டு இரு வகையாகப் பிரிக்கலாம் . அவை ( 1 ) ஸோமா 
டிக் ( Somatic ) அல்லது மூளைத் தண்டுவடப் பிரிவு ( Cerebro Spinal ) 
( 2 ) தன்னிச்சையுள்ள பிரிவு ( autonomic or visceral ) . ஸோமாடிக் 
பிரிவிற்கு , மூளையும் தண்டுவடமும் சேர்ந்த ஒரு பகுதியும் , 
உடலிலுள்ள நரம்புகளும் சேர்ந்த ஒரு பகுதியும் உள்ளன . 
இது உடலின் மேல் பகுதியிலிருந்து வருகிற உணர்ச்சிகளைப் 
பெற்று , அவற்றிற்கு மூளையிலிருந்து வரும் உணர்ச்சிகளை அனுப்பு 
கிறது . தன்னிச்சையுள்ள பிரியும் இரண்டாகப் பிரிக்கப்பட 
லாம் . ( 1 ) நரம்பு செல்களும் , மைய்ய நரம்பு மண்டலத்தில் 
உள்ள இவற்றின் நீட்சியும் ( 2 ) இரத்தக் குழாய்களுக்கும் உள்ளு 
றுப்புகளுக்கும் போய்வரும் நரம்புகளடங்கிய 

எல்லைப்புற 
{ Peripheral ) நரம்பு மண்டலம் . 


324 


உணவும் ஊட்டமும் 


கின்றன . 


உடலின் வேலைகளை ஒழுங்குபடுத்துவது நரம்பு மண்டலம் 
எனலாம் . உணர்ச்சி நரம்புகள் வெளி உலகத்திலிருந்துவரும் 
ஒளி , ஒலி , உஷ்ணம் , அழுத்தம் , போன்றவற்றையும் , தசை 
கள் , உள்ளுறுப்புக்கள் ஆகியவற்றில் ஏற்படும் நிலைமையைப் 
பற்றியும் மைய்ய நரம்பு மண்டலத்துக்குச் செய்தியைக் கொணர் 

மைய்ய நரம்பு மண்டலம் இவற்றிற்கேற்ற செயல் 
களின் தூண்டுதல்களைக் கட்டளை நரம்புகள் மூலம் அனுப்புகிறது . 
நரம்பு மண்டலத்தால் ஆளப்படும் செயல்கள் , அனிச்சைச் 
செயல்கள் ( Reflex actions or reflexes ) எனப்படும் . உணர்ச்சி 
நரம்புகள் , கட்டளை நரம்புகள் , சந்திப்பு நரம்புகள் மூலமாக 
செல்லும் பாதைகள் அனிச்சைப் பாதைகள் ( Reflex areas ) 
எனப்படும் . 

நரம்புத் திசுவின் அமைப்பு : மூளையும் தண்டுவடமும் 
நரம்பிழைகளாலும் நரம்பு செல்களாலும் ஆனவை . நரம்பு செல் 
களின் உடல்கள் அவை உண்டான இடத்திலிருந்து சிறிது தூரம் 
வரை சாம்பல் நிறமாக உள்ளன . பாதைகளின் முடிச்சாகச் 
சேர்ந்துள்ள நரம்பிழைகள் வெண்மையான பொருளாக இருக் 
கிறது . நரம்பிழை செல்கள் மூவகைப்படும் . அவை : 1. ஒலி 
Carl LOTT Å afwr ( Oli - godendroglia or oligodendrocytes ) 
2. அஸ்ட்ரோஸைட்டெஸ் ( astrocytes ) 3. மைக்ரோக்ளியா 
( microglia ) . 

நரம்பு செல் : இது பல இடங்களில் பலவாறு வேறுபடுகிறது . 
இதன் அளவு 4 முதல் 25 மைக்ரோன்கள் வரை இருக்கின்றன . 

வை முக்கோணமாகவும் , பல கோணங்கள் வடிவமாகவும் , 
உருண்டையாகவும் , கூருருளை போன்றும் உள்ளன . பொதுவாக 
நரம்பு செல்லில் பெரிய உருண்டை வடிவக் கரு ( Nucleus ) 
செல்லின் நடுவிலுள்ளது . பொதுவாக இதில் ஒரே ஒரு கருவுட்கரு 
( nucleolus ) இருக்கும் . சைடோ பிளாஸத்தில் நியூரோஃபைரில் 
கள் ( Neurofibrils ) இருக்கின்றன , 

1949 ல் டாக்டர் முர்ரேபார் என்பவர் ஆண் , பெண் நரம்பு 
களின் செல்கள் தம்முள் வேறுபடுகின்றன எனக் கண்டுபிடித் 
தார் . பெண் நரம்பு செல்களில் கருவுட் கரு ( nucleolus ) வின் 
அருகில் ( குரோமடின் னால் ( Chromotin ) ஆன நுண்பொருள் 
இருக்கிறது . இது மிகவும் அரிதாகத்தான் ஆண்களின் நரம்பு 
செல்களில் காணப்படுகிறது . இப்பொழுது இது பால்காட்டும் 
குரோமடின் ( Sex chromatin ) என்று அழைக்கப்படுகிறது . 
ஒரு நரம்பு செல்லில் மூன்று பகுதிகள் உள்ளன . 

அவை 
1. செல் உடல் அல்லது சைடான் ( cyton ) 2. டென்ட்ரான்கள் 
( dendrons ) 3. ஆக்ஸான் ( axon ) . 


நரம்பு மண்டலம் 


325 


சைட்டான் அல்லது செல் உடல் : இதன் அமைப்பு வட்டம் 
அல்லது முட்டை அல்லது நட்சத்திர வடிவமாகவோ இருக் 
கிறது . இதன் நடுவில் ஒரு உட்கரு இருக்கிறது . அதைச் சுற்றி 
யுள்ள சைட்டோ பிளாஸத்தில் பல கரிய தூள்கள் இருக் 
கின்றன . இவற்றிற்கு நிஸ்ஸில் பொடி என்று பெயர் . இதில் 
மேலும் பல நுண்ணிய ழைகளும் உள்ளன இவை நரம்பு 
இழைகள் ( Neurofibrils ) எனப்படும் . 


. 


3 


8 


s7 


1 


10 
11 
* 12 


713 


14 


படம் 34 . 
நரம்பு செல்லும் இழைகள் முதலியனவும் 
1. நரம்பிழை ( Nerve fibre ) 
2 . நியூரான் நரம்புச் செல் 
3 . டென்ட்ரைல் ( Dendrile )) 
4 . டென்ட்ரான் பிளாஸ்மாச் சவ்வு ( Dendron Plasma 

membrane ) 
5. நியூரோ ஃபைப்ரில்கள் ( Neuro fibrils ) 
6. உட்கரு ( Nucleus ) 
7. நிஸ்லிஸ் பொடி ( Niss1 s granules ) 
8 . ஆக்ஸன் ( axon ) 

நியூரிலெம்மா ( Neurilemma ) 
10. மெடுல்லரி உறை ( Medullary Sheath ) 
11. ரான்வியர் முடிச்சு ( Node of Ranvier ) 
12. உட்கரு ( Nucleus ) 
13. மத்திய அச்சு உருளை ( Axis Cylinder ) 
14. முடிவுப் பிரஷ் ( End Brush ) 


9 . 


326 


உணவும் ஊட்டமும் 


டென்ட்ரான்கள் : செல் உடலினின்று பல புரோட்டோப் 
பிளாச வெளி வளர்ச்சிகள் வெளிச் செல்கின்றன . இவை கிளை 
களுடனும் , கிளையின்றியும் உள்ளன . இவை டென்ட்ரான்கள் 
எனப்படும் . ஒவ்வொரு டென்ட்ரானும் குறுகியதாகவும் கிளை 
களுடனும் இருக்கும் . இக் கிளை களுக்கு டென்ட்ரைட்டு ( dendrite ) 
என்று பெயர் . டென்ட்ரான்கள் எண்ணிக்கை பல செல்களில் 
பலவாறு இருக்கும் . உணர்ச்சியை செல் உடலின் உள்ளே 
கொண்டு வருவது டென்ட்ரான்களின் பணியாகும் . 
ஆக்ஸாஸ் : நீண்ட , கிளைகளற்ற 

புரோட்டோபிளாச 
வெளி வளர்ச்சியை ஆக்ஸான் என்கிறார்கள் . 

ஒரு நரம்பு செல் 
லில் ஓர் ஆக்ஸான் இருக்கும் . இது 

செல் உடலிலிருந்து 
உணர்ச்சியை வெளியே எடுத்துச் செல்கிறது . ஒவ்வொரு 
நரம்பு செல்லிலும் ஒர் ஆக்ஸானும் ஒன்றோ பலவோ டென்ட் 
ரான்களும் இருக்கும் . இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 
இந்த செல்லை மூவகையாகப் பிரிக்கலாம் . 

அவை : 


1 . ஒருதுருவ நரம்பு செல் ( Unipolar nerve cell ) 
2. இருதுருவ நரம்பு செல் ( Bipolar nerve cell ) 
3 . பல துருவ நரம்பு செல் ( Multipolar nerve cell ) 


ஒரு துருவ நரம்பு செல் : இதில் வெளி வளர்ச்சி ஒன்றே 

இது புதிதாக வளரும் நரம்புத் திசுக்களில் காணப் 
படும் . 


உள்ளது . 


இரு துருவ நரம்பு செல் : இதில் ஒரு டென்ட்ரானும் ஒரு 
ஆக்ஸானும் உண்டு . கண்ணிலுள்ள விழித்திரையில் ( Retina ) 
து காணப்படும் . 


பல துருவ நரம்பு செல் : தில் பல டென்ட்ரான்களும் 
ஒரு ஆக்ஸானும் இருக்கும் . உடலின் 

ருக்கும் . உடலின் பல பகுதிகளில் 


உள்ளது . 


நரம்பிழை ( Nerve fibre ) : இது நரம்பு செல்லின் ஒரு பகுதி . 
இது நரம்பு செல்லிலுள்ள ஆக்ஸான் நரம்பிழையின் மத்திய 
அச்சாக ( central axis ) இருக்கிறது . இதற்கு அச்சு உருளை ( axis 
cylinder ) என்று பெயர் , இதைச் சுற்றிக் கொழுப்பினாலாகிய 
உறை ஒன்றுள்ளது . இவ்வுறைக்கு மெடுல்லரி உறை ( Medullary 
sheath ) எனப் பெயர் இந்த உறையில் பல முடிச்சுக்கள் ( Nodes ) 
உள்ளன . இம் முடிச்சுக்கு ரான்வியர் முடிச்சு ( Node of Ranvier ) 


நரம்பு மண்டலம் 


827 


என்று பெயர் . இரு முடிச்சுக்களுக்கு இடையில் உள்ள பகுதி 
இடை முடிச்சு ( Inter Node ) எனப் பெயர் . 


மெடுள்லரி உறையைச் சுற்றி ஒரு மெல்லிய படலம் மூடிக் 
கொண்டிருக்கும் . இது நியூரிலம்மா { Neuri emma ) எனப்படும் . 
மத்திய அச்சுக்கும் , மெடுல்லரி உறைக்கும் இதுவே உணவளிக் 
கிறது . நியூரில்லம்மாவிற்கும் மெடுல்லரி உறைக்கும் நடுவில் 
உட்கரு இருக்கிறது . மெடுல்லரி உறை இருப்பதையும் , இல்லா 
ததையும் பொருத்து நரம்பு இழையை இரண்டு வகையாகப் 
பிரிக்கலாம் . அவை : 1. மெடுல்லரி உறையுள்ள நரம்பிழை 
2. மெடுல்லரி உறையற்ற நரம்பிழை . 


தண்டுவடத்தினின்றும் வெளிச் செல்லும் நரம்புகளில் 
மெடுல்லரி உறையுள்ள நரம்பிழைகள் காணப்படுகின்றன . மூளை 
யிலும் , முதுகெலும்பில்லாத பிராணிகளிலும் , மெடுல்லரி உறை 
யில்லா நரம்புகள் காணப்படுகின்றன . 


கையை 


அனிச்சைச் செயல் ( Reflex action ) : உணர்ச்சி நரம்பு 
தூண்டப்படுவதால் இந் நிகழ்ச்சி ஏற்படுகிறது . கண்ணருகில் 
விரலைக் கொணர்ந்தவுடன் கண்ணிமைகள் மூடுதல் , 
கூரிய முள்ளால் சிறிது குத்தினாலும் , கை உடனே பின்னால் 
இழுக்கப்படுதல் ஆகியவை அனிச்சைச் செயலுக்கு எடுத்துக் 
காட்டுக்களாகும் . ஆனால் நமக்குத் தெரியாமலே , நம்பிக்கை 
யின்றி நடை பெறுகிற பல செயல்கள் நம்முடலில் நடைபெறு 
கின்றன . வயிறு , குடலில் ஏற்படும் அசைவுகள் , இதயத் துடிப் 
பின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதல்கள் , மூச்சுவிடும் 
எண்ணிக்கையில் ஏற்படும் மாறுதல்கள் , சிறு இரத்தக் குழாய்கள் 
சுருங்கி விரியும் தன்மை , சுரப்பிகளில் ஊறும் திரவம் ஆகியவை 
இதற்கு எடுத்துக்காட்டுகள் . 


பலவகை 


உணர்ச்சியை 

பெறும் நரம்பு முடிவுகள் ( Receptors ) : 
உணர்ச்சி நரம்புகளில் பெரும்பாலனவை விசேஷ அமைப்புக் 
களுடன் முடிவடைகின்றன . இந்த அமைப்புகளுக்கு உணர்ச் 
சியைப் பெறுபவை ( Receptors or organsenses ) என்று பெயர் . 
இவற்றுள் 

உள்ளன . ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 
உணர்ச்சியை உணர ஏற்றதாக உள்ளது . எடுத்துக்காட்டாக 
உள்ளவை 

குளிர்ச்சியை உணரவல்லன . 
கண்ணின் திரையிலுள்ள ( Retina ) குச்சி , கூருருளை போன்றவை 
ஒளியை உணர்கின்றன . காதிலுள்ளவை ஒலியை 

உணரு 
கின்றன . இவை தூண்டுதலின் சக்தியை நரம்புத் தூண்டுதலாக 
மாற்றுகின்றன . 


தோலில் 


2 


328 

உணவும் ஊட்ட மும் 
வை மூவகைப்படும் . ( 1 ) எக்ஸ்ட்ரோ ஸெப்டேர்ஸ் 
( Extro ceptors ) இவை வெளிச் சூழ் நிலையிலிருந்து உணர்ச்சித் 
தூண்டு தலைப் பெறுகின்றன . ஐம்பொறிகளும் இதற்குள் வரும் .. 


பவை . 


( 2 ) புரோப்ரையோ ஸெப்டெர்கள் ( Proprioceptors ) : 
இவை உடலினுள் ஏற்படும் உணர்ச்சித் தூண்டு தலைப் பெறு 

எலும்புத் தசைகள் , தசை நாண்கள் , மூட்டுக்கள் , 
நுரையீரல்கள் , இருதயம் , வயிற்றுறுப்புக்கள் , சில தமனிகள் , 
சிரைகள் ஆகியவற்றில் இவை காணப்படுகின்றன . 


( 3 ) இன்டரொஸெப்டர்கள் ( Introceptors ) , சுவாசப் பாதை 
யிலும் , சீரணப் பாதையிலுமுள்ள சிலேட்டுமப் படலத்தில் 
( mucous membrane ) இருக்கின்றன . 


தண்டுவடம் ( The Spinal Cord ) இதன் நடுவில் அழுத்தமான 
சாம்பல் நிறப் பொருள் இருக்கிறது . அதைச் 

அதைச் சுற்றிலும் 
வெள்ளைப் பொருள் இருக்கிறது . இதில் நரம்பிழைக் கூட்டங் 
கள் இருக்கின்றன . தண்டுவடத்தின் சாம்பல் நிறப்பொருளின் 
நடுவில் பெருமூளை தண்டுவடத் திரவம் நிரம்பி இருக்கிறது . 
இது தான் தண்டுவடத்தின் மத்திய கால்வாய் . மேலே இது 
மெடுல்லாவில் விரிந்து மூளையின் நான்காவது 

அறையாக 
( Fourth Ventricle ) ஆகிறது . தண்டு வடத்திலிருந்து இருபுறமும் 
பல நரம்புகள் பிரிந்து செல்கின்றன . 


தண்டுவட நரம்பு வேர்கள் : மனித உடம்பில் 21 ஜோடித் 
தண்டுவட நரம்புகள் இருக்கின்றன . ஒரு சதையின் ஒவ்வொரு 
நரம்பும் தண்டு வடத்திலிருந்து இரண்டு வேர்களாக உற்பத்தி 
யாகிறது . ஒன்று முன்புற வேர் ( anterior or ventral nerve ) 
மற்றது பின்புற அல்லது டோர்ஸல் வேர் ( Posterior or Dorsal 
nerve ) முன்புற வேர்கள் பெரும்பாலும் கட்டளை நரம்பிழைகளா 
லானவை . பின்புற வேர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி நரம்பிழை 

பின்புற வேர்களுக்கு உற்பத்தியிடமாக உள்ள 
செல் உடல்கள் வேரிலேயே ஒரு பருமனான இடத்தில் இருக் 
கின்றன . இதற்குப் பின்புற வேரின் முடிச்சு ( ganglion of the 
Posterior root ) என்று பெயர் . 


களாலானவை , 


மூளை ( The Brain or Encephalan ) : மூளை மண்டையோட் 
டின் உள்ளிருக்கும் நரம்பு மண்டல உ.றுப்பாகும் . இதில் பெரு 
மூளை , நடுமூளை , பான்ல் ( Pons ) , முகுளம் ( Medulla oblangata ) , 
சிறு மூளை ஆகியவை அடங்கும் . 


நரம்பு மண்டலம் 


829 


பெருமூளை : இது நீளவாட்டில் ஒரு பள்ளத்தால் இரண் 
டாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ( The Superior Longitudinal 
fissure) . இப் பிரிவு பெருமூளை அரைக்கோளம் ( Cerebral hemis 
phere ) எனப்படும் . இது தான் மனிதன் குரங்கு முதலிய மூளை 
யின் பெரும்பகுதியாக அமைந்துள்ளது . ஆனால் முதுகெலும் 
புள்ள சிறு விலங்குகளின் இது இவ்வளவு பெரிதாக இல்லை . 
நரம்பு மண்டலத்தின் மிகவும் வளர்ச்சியுற்ற நரம்புகளின் செயல் 
களாலான , நினைவாற்றல் , அறிவு , ஒழுக்க உணர்வு , பார்வை , 
கேட்டல் , முகர்தல் , சுவையறிதல் , உடலை இயக்குதல் முதலிய 
வைகளின் கேந்திரங்கள் இப்பெருமூளையில் தான் உள்ளது . 


( 


ன 


4 
* 5 


1. முகுளம் 
2. சிறு மூளை 
3. பெருமூளை 
4. நடுமூளை 
5 . பான்ஸ் ( Pons ) 


M 


2 


1 


படம் 35 


வலது பக்கத்திலிருந்து காணப் 

படும் மூளையின் படம் 


பெருமூளையின் மேற்பகுதி சாம்பல் நிறப் பொருளாலானது . 
இதற்கு பெருமூளை மேற்புறம் ( Cerebralgcortex ) என்பர் . நடுப் 
புறம் வெண்மையான பொருளாலானது . இதில் நரம்பிழைகள் 
உள்ளன . இவை மேற்புறத்துக்கு ஏறியும் அங்கிருந்து அடியி 
லுள்ள நரம்பு மண்டலத்தில் கீழ்ப் பகுதிக்கு இறங்கியும் 
உள்ளன . 

நீட்டும் இழைகள் ( Projection fibres ) 
எனப்படும் . இரு பகுதியும் சில நரம்பிழைகளால் இணைக்கப் 
பட்டுள்ளன . 


வை 


பெருமூளை மேற்புறம் ( The cerebral cortex ) : இதன் மேற் 
புறத்தில் பல மடிப்புக்கள் உள்ளன . இம்மடிப்புக்கள் கன் வலு 


330 


உணவும் ஊட்டமும் 


ஷன்கள் ( Convolusion or gyri ) எனப்படும் . இரு மடிப்புக் 
களுக்கு இடையில் உள்ள பள்ளம் ‘ ஸல் கஸ் ( Sulcus ) எனப்படும் . 
இவ்வாறான மடிப்புக்களால் பெருமூளையின் பரப்பு அதிகமாக்கப் 
படுகிறது . 


பெருமூளையின் ஒவ்வொரு அரைக்கோளமும் நான்கு பகுதி 
களாகப் பிரித்துக் கொள்ளப்படலாம் . 1. முன் ப 

1. முன் பகுதி . இது 
மூளையின் நடுப்பள்ளத்திற்கு முன்புறமுள்ளது . 2. பாரீட்டல் 
பகுதி ( Parietal lobe ) : இது முன்பகுதிக்குப் பின்னால் உள்ளது . 
3. டெம்போரல் பகுதி ( The temporal lobe ) . இது கீழ்ப்பகுதியில் 
உள்ளது . 4. ஆக்ஸிபிட்டல் பகுதி ( Occipital lobe ) . இது 
பாரீட்டல் , டெம்போரல் பகுதிகளுக்குப் பின்புறம் உள்ளது . 


கோர்டிகோஸ்பைனல் நரம்பிழைகள் ( Corticospinal fibres ) 
தண்டுவடத்தை எதிர்ப் பக்கங்களில் கடந்து செல்கின்றன . 
எனவே உடலின் ஒரு புறத் தசைகள் , அதற்கு எதிர்ப்புறமுள்ள 
மூளையின் அரைக்கோளத்தின் கட்டளைப் பிரதேசத்துக்கு 
ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அதற்கு எதிர்ப்புறத் தசைகளுக்குப் 
பக்கவாதம் ஏற்படுகிறது . 


பாரீட்டல் பகுதி : தொடும் உணர்ச்சி , சூடு , குளர்ச்சி , 
தசைகளின் இயக்கம் ஆகியவை இதனால் உணரப்பட்டு 
விளக்கப்படுகின்றன . இதன் கீழ் முடிவில் சுவை உணரப்படு 
கிறது . 


டெம்போரல் பகுதி ( The temporal lobe ) : இது ஒலியை 
அறியும் பிரதேசமாகும் . 


ஆக்ஸி பிட்டல் பகுதி ( The occipital lobe ) : இது பார்வைக் 
குரியது . 

நடுமூளை ( The midbrain or mesencephaloa ) : இது குட்டை 
யாகவும் ஒடுங்கியும் தூண்போன்றும் உள்ள மூளையின் பகு தியா 
கும் . இதன் குறுக்கே பெருமூளை நீர்க்குழாய் ( Cerebral 
aqueduct ) செல்கிறது . இதற்கு முன்புறம் நடுமூளையின் பெரும் 
பகுதி உள்ளது . 

பான்ஸ் ( The pois ) : இது நடுமூளைக்குக் கீழ்ப்புறமுள்ளது . 
முகுளத்துக்கு மேலே அல்லது முன்புறம் உள்ளது . 

முகுளம் : இது தண்டுவடத்தின் மேல்பாகம் எனலாம் . இது 
சுமாராகக் கூருருளை போன்றுள்ளது . 

மேலே அகன்றுள்ளது . 


நரம்பு மண்டலம் 


331 


மூளையின் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் 12 நரம்புகள் செல் 
கின்றன . இவற்றின் பெயர் முன்புறமிருந்து பின்புறம் வரை 
வருமாறு : 1. வாசனை அறியும் நரம்பு . 2. பார்வை நரம்பு 
3. பார்வைக் கட்டளை Oculomotor ) 4. கண்ணுருண்மை 
நரம்பு ( Trachlear ) . 5. டிரைஜிமினல் ( Trigeminal ) . 6. அப்டு 
ஸென்ட் ( abducent ) 7. ஃபேசியல் ( Facial ) . 8. அக்கௌஸ் 
டிக் ( Acoustic or auditory ) . 6. கிளாஸோஃபாரான்ஜியல் 
( glossopharyngeal) . 10. வேகஸ் . 11. அக்ஸெஸரி ( accessory ) 
12. ஹைப்போக்ளாஸல் ( Hypoglossal ) என்பன . 

இவை 
பல உணர்ச்சி நரம்புகளையும் கட்டளை நரம்புகளையும் உடை 
யவை . இவற்றுள் , சுரப்பிகளைத் தூண்டும் நரம்புகளும் , இரத்தக் 
குழாய்களை அகலச் செய்யும் நரம்புகளும் உள்ளன . 


சிறு மூளை : இது மூளைத் தண்டுக்குப் பின்னால் உள்ளது . 
இதில் சிறு மூளை அரைக்கோளங்களும் , இடையில் நீண்ட புழுப் 
போன்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றன . இதிலுள்ள பல நரம்பு 
கள் இதன் மேற்புறம் வெண்மையாக இருக்கிறது . 


சிறுமூளை நம் விருப்பத்தால் நடைபெறும் இயக்கங்களைச் 
செய்விக்கிறது . ஆயினும் இவற்றை இது தொடக்கி வைப்ப 
தில்லை . இதற்குத் தீங்கு நேர்ந்தால் நடை முதலியன ஒழுங் 
காக நடைபெறுவதில்லை . இவ்வாறு நமது விருப்பத்தின்படி 
இயங்கும் தசைகள் ஒழுங்காக இயங்காமைக்கு அடாக்ஸியர் 
( ataxia ) என்று பெயர் . எனவே சிறுமூளை ஒரு வேலை செய்ய 
இயங்கும் பல தசைகளும் ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு இயங்க 
உதவுகிறது . 


மூளை 


தண்டுவடத்தின் சவ்வுகள் ( The Membranes 
( meaninges ) of th : Brain and Spinal ( Cord ) : மைய்ய நரம்பு 
மண்டலம் ஒன்றுக்குள் ஒன்றாக மூன்று சவ்வு உறைகளுள் 
அமைந்துள்ளது . இம்மூன்றிலும் வெளியே உள்ள உறை மிகவும் 
திண்ணமாகவும் , கடினமாகவும் உள்ளது . எனவே இதற்கு 
‘ டூராமேடர் ( Dura matter - Lordmother ) என்று பெயர் . எல்லா 
வற்றிற்கும் உட்புறம் உள்ள சவ்வு மிகவும் மென்மையானது . 
இது மூளை , தண்டுவடம் ஆகியவற்றின் மேற்பரப்பினை ஒட்டி 
யிருக்கிறது . இதற்குப் பையமேடர் ( Pia matter - tender mother ) 
இவ்விரண்டிற்கும் இடையிலுள்ள சவ்வு * அரக்னாய்டு ) 
எனப்படும் . 


டூராமேடரில் இரு அடுக்குகள் இருக்கின்றன . வெளியடுக்கு 
மண்டையோட்டுக்கு உள்ளுரை ( Lining ) போன்றுள்ளது 


332 


உணவும் ஊட்டமும் 


உள்ளடுக்கு நரம்புகளுக்குப் பாதுகாப்பு உறையாக அமைந் 
திருக்கிறது . இதில் பெரிய இரத்தக் குழாய்கள் இருக்கின்றன . 
டூராமேடருக்கும் அரக்னாய்டு க்கும் இடையில் உள்ள ஒடுங்கிய 

டத்துக்கு ஸப்டுயூரல் இடம் ( Subdural space ) என்று பெயர் . 
அரக்கனாய்டுக்கும் ‘ பையமேடருக்கும் இடையில் மெல்லிய வலைப் 
பின்னல் இருக்கிறது . இது ஸெரிப்ரோ ஸ்பைனல் திரவம் 
என்னும் மெல்லிய ( thin ) திரவத்தால் நிரம்பியுள்ளது . இதில் 
கீழ்க்கண்ட பொருள்கள் இருக்கின்றன , 


புரதம் , குளூகோஸ் , கால்சியம் , பொட்டாசியம் , சோடியம் 
குளோரைட் , பைகார்பனேட் , இன் ஆர்கானிக் ஃபாஸ்ஃபேட் . 


கின்றன . 


இந்தத் திரவத்தில் செல்கள் மிகவும் குறைவாக காணப்படு 

. இது , பாதுகாப்பிற்காக உள்ளது . மென்மையான 
நரம்பு அழைப்புக்களைப் பாதுகாக்கிறது . மூளையினுள் இத் திர 
வத்தால் நிரம்பிய 4 வெற்றிடங்களைக் ( Hollow Spaces ) காண 
லாம் . இவற்றிற்கு ‘ வென்ட்ரிக்கிள்கள் என்று பெயர் . 


நம் விருப்பத்திற்குட்படாத நரம்பு மண்டலம் 

( The autonomic Nervous System ) 
இருதயத் துடிப்பு , சீரணப் பாதையின் அசைவுகள் , சிறு 
ரத்த நாளங்களின் பரிமாணம் சிறு நீர்ப்பை சுருங்குதல் 
முதலிய பல செயல்களும் நம் விருப்பத்திற்குட்பட்டு நடப்ப 
தில்லை . இத்தகைய அனிச்சை நரம்பு மண்டலத்தின் கட்டளை 
நரம்புகள் , நடு மூளையிலிருந்து , தண்டுவடத்தின் ஸேக்ரல் பகுதி 
( Sacral region ) வரை உள்ள இடத்தில் பல மட்டங்களில் செல் 
களின் தொகுதிகளிலிருந்து எழுகின்றன . ஒவ்வொரு அனிச்சை 
நரம்புப் பாதையிலும் இரு நரம்புகள் இருக்கின்றன . 1. ஆக்ஸன் 
இதற்கு ( Pre ganglonic fibre ) ப்ரீ காங்க்ளியானிக் இழை எனப் 
பெயர் . இதன் செல் உடல் மைய்ய நரம்பு மண்டலத்திலிருக் 
கிறது . 2. காங்க்ளியானிக் இழைக்குப் பின்னுள்ள போஸ்டு 
காங்க்ளியானிக் இழை ( Post ganglionic fibre ) 


அனிச்சை நரம்பு மண்டலத்தின் செயல்கள் : இதன் பரிவு 
நரம்புப் பிரிவு ( Sympathetic division ) பல அமைப்புக்களைக் 
கட்டுப்படுத்துகிறது . இருதய ஆக்ஸிலிரேட்டாற ( Cardiac accele 
rator ) நரம்பின் மூலமாக இது இருதயத் துடிப்பை அதிகரிக்கச் 
செய்கிறது . ஸ்பலான் சினிக் நரம்புகள் மூலம் இது குடற்பாதை 
யின் இயக்கத்தைத் தடுக்கிறது . வயிற்றிலுள்ள சிறு தமனிகளின் 
நலத்தைக் காக்கிறது . கல்லீரல் மூலமாகக் க்ளைகோஜனிலிருந்து 


நரம்பு மண்டலம் 


333 


குளூகோஸ் செய்யும் திறனை விரைவுபடுத்துகிறது . அட்ரெனல் 
மெடுல்லாவிலிருந்து அட்ரெனலைச் சுரக்கச் செய்கிறது . கண் 
பார்வையை அகலச் செய்கிறது . தோலில் உள்ள நரம்புகளில் 
உள்ள பரிவு இழைகள் , கட்டளைத் தூண்டுதல்களை வியர்வைச் 
சுரப்பிகளுக்கும் அனுப்புகின்றன . 

பழகிய அனிச்சைச் செயல் ( Conditioned Reflex ) ; 

புதிதாய்ப் பிறந்த நாய்க்குட்டிக்குச் சிறிது பால் கொடுத் 
தால் அதற்கு உமிழ்நீர் ஊறுகிறது . பால் வந்தவுடன் சுவை 
மொட்டுக்கள் தூண்டப்படுவதால் இது நிகழ்கிறது . 
சாதாரண அல்லது பழக்கமற்ற அனிச்சைச் செயலாகும் . 
( Simple or unconditioned Reflex ) இது இயற்கையாகவுள்ள 
அனிச்சைச் செயல் . இனி நாய் வளர வளர அதற்குப் பால் 
குடித்துப் பழக்கம் ஏற்படுகிறது . அப்பொழுது அது பாலைப் 
பார்த்தவுடனே அதச்கு வாயில் உமிழ்நீர் ஊறுகிறது . 
மாதிரி பழக்கத்தின் காரணத்தால் ஏற்படும் அனிச்சைச் செயல் 
பழகிய அனிச்சைச் செயல் ( Conditioned reflex ) எனப்படும் . 


தூக்கம் : 


நலமாக இருக்கும் போது தூங்குகையில் உடலின் வேலைகள் 
மிகவும் மெதுவாக நடைபெறுகின்றன . இதயத் துடிப்பின் 
எண்ணிக்கை நிமிடத்துக்கு 10 முதல் 30 வரை குறைகிறது . 
இரத்த அழுத்தம் சுமார் 20 மி . மீ . உயரம் குறைகிறது . 
நீரின் அளவும் குறைகிறது . பொதுவாக கண்கள் மேல் நோக்கி 
உருள்கின்றன . கண்ணின் பாவை ( Pupil ) சுருங்குகிறது . 
ஆனால் சீரண நீர்கள் அதிகம் சுரக்கின்றன . 

தூக்கம் குறைவதால் தீமை ஏற்படுகிறது . வயதுக்கு ஏற்ற 
வாறு எவ்வளவு நேரம் உறங்கவேண்டும் என்பது கீழே கொடுக் 
கப்பட்டுள்ளது . 

பிறந்த குழந்தை 18-20 மணிநேரம் 
வளரும் குழந்தைகள் 
வாலிபர்கள் 

6--9 
வயதானவர்கள் 

5-7 
தூக்கம் வருவதற்கு நன்கு பழகிய இடம் உதவுகிறது . இது 
ஒருவகை பழக்கப்பட்ட அனிச்சைச் செயலாக உதவுகிறது . 
வெதுவெதுப்பான அறையும் , வெளிச்சம் வராமல் இருட்டாக 
இருப்பதும் , நல்ல படுக்கையும் மன அமைதியும் தூக்கத்தை 
எளிதிலும் விரைவிலும் வரச் செய்கின்றன . 


10-12 , 


23 


3 ) 


33 


26. பல்வேறு நோய்களின்போது 

கொடுக்கத்தக்க உணவு 


கிடை 


நோயுற்றிருக்கும்போது , சில உடலுறுப்புகள் கெட்டிருப்ப 
தால் , சாதாரண நாட்களில் உண்ணப்படும் உணவைச் செரிப்ப 
தற்குச் சிரமம் ஏற்படுகிறது . ஆகையால் , வெவ்வேறு வகை 
யான நோய்களுக்கு ஏற்றபடி வெவ்வேறு உணவு உண்பதால் 
நோயைப் போக்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் . 
நோயைத் தடுக்கும் ஆற்றல் ஓரளவு நமது உடலில் இருக்கிறது . 
மருந்து உட்கொள்வதால் , இவ் வாற்றலுக்கு மேலும் உதவி 

க்கிறது . உணவிலும் கண்காணிப்பு இருக்குமாயின் , நோய் 
விரைவில் குணமாகிவிடும் . ஆகையால் , ஈண்டுச் சில சாதாரண 
நோய்களுக்குக் கொடுக்கத்தக்க உணவுகளைப் பற்றி 
ஆராய்வோம் . 

நம் நாட்டில் , பழைய காலத்திலிருந்தே , ஆயுர்வேத 
முறைப்படி பல மருத்துவர்கள் மருத்துவம் செய்து வருகின்றனர் . 
இவர்கள் மருத்துவம் செய்யும் போது , நோயாளிகளைப் பெரும் 
பாலும் , பத்தியம் இருக்கச்செய்து பட்டினிபோடுகிறார்கள் , 
வெறுங்கஞ்சியை மட்டும் குடித்துக் கொண்டு நோயாளிகள் பல 
நாட்களைக் கழிக்கவேண்டியிருக்கிறது . சில நோய்களுக்கு 
அவர்கள் , பால் கூடச் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்கிறார் 
கள் . இதன் விளைவாக நோயாளி , குணமடைந்த பிறகு மிகவும் 
மெலிந்தும் வலுவின்றியும் காணப்படுகிறான் . சில சமயங்களில் , 
உணவுப் பொருளில் சேரவேண்டிய முக்கிய சத்துக்கள் எல்லாம் 
சேராததால் , பல்வேறு நோய்கள் உண்டாகத் தொடங்குகின் 
றன . தனிக் கஞ்சியையே குடிப்பதால் , புரதம் , கொழுப்பு , 
லோகச்சத்து , வைட்டமின்கள் முதலியவற்றின் குறைவு ஏற் 
படுகிறது . ஆகையால் , இச் சமயங்களில் , எளிதில் செரிக்கக் 
கூடியதும் , போதிய உஷ்ண அளவு எண்களும் தேவையான 
சத்துக்களும் கிடைக்கக் கூடியதுமான உணவு உட்கொள்ள 
வேண்டும் . ஆங்கில முறையைப் பின்பற்றும் ( allopathy ) 
மருந்து வர்கள் இம்மாதிரியாகத்தான் மருத்துவம் செய்கிறார்கள் 
ஒரே மாதிரியான 

உணவு எல்லா நோயாளிகளுக்குப் 
பொருந்து தாது . சில குறிப்பிட்ட நோயாளிகளுக்குத் தேவை 


பல்வேறு நோய்களின் .....உணவு 


835 


யான 


உணவுத் திட்டத்தை நாம் தயாரிக்கும்போது அவ் 
வுணவுத் திட்டத்தினால் மாத்திரமே நோயைத் தீர்த்துவிடலாம் 
என்று கருதக் கூடாது , ஏற்ற உணவு கொடுப்பது , விரைவில் 
நோயைத் தீர்க்க உதவுகிறது . காய்ச்சல் நீரிழிவு , இரைப்பை 
நோய் , குடல் நோய் , இரத்த ஓட்டம் பற்றிய நோய் கழிவுப் 
பொருள்களை வெளியேற்றும் உறுப்புகள் பற்றிய நோய் முதலியன 
ஏற்படின் , உணவைக் கட்டுப்படுத்துவது , ஓரளவு 

, நன்மை 
பயக்கும் . எந்த நோயாளியின் பொருட்டும் , ஏற்ற உணவுத் 
திட்டத்தைத் தயாரிக்கு முன்னர் , அடியிற்கண்டவைகளை நினை 
விற் வைத்துக் கொள்ள வேண்டும் . 


( 1 ) ஏதேனும் ஓர் ஏற்ற திட்டத்தின்படி , உணவுத் திட்டத் 
தைத் தயாரிக்க வேண்டும் . எந்தெந்த உணவுகள் நீக்கப்பட 
வேண்டுமோ , அவற்றைத் தெளிவாகத் தெரிவித்துவிட 
வேண்டும் . 


( 2 ) எந்த உணவையும் சேர்த்துக் கொள்ளச் சொல்லு 
முன்பு , நோயாளி அதை விரும்புகிறானா என்பதையும் , அதை 
உண்பதால் நோயாளிக்குக் கேடு ஏற்படாதா என்பதையும் 
கவனிக்க வேண்டும் . 


( 3 ) சரியான காரணமில்லாமல் , எந்த உணவுப் பொருளை 
யும் நீக்கும்படி சொல்லக்கூடாது . 


( 4 ) நோயாளியின் சுவையையும் விருப்பத்தையும் கருத் 
திற்கொண்டு உணவுத் திட்டம் அமைப்பது மிகவும் முக்கிய 
மானது . நோயாளி ஏதாவது ஒரு பொருளை மிகவும் விரும்பினால் , 
அதை உண்பதால் கேடு ஒன்றும் நேராதாகில் , அவ்வுணவுப் 
பொருளைக் கட்டாயம் கொடுக்க வேண்டும் . 


ஏதேனும் ஓர் உணவு நோயாளியின் உடல் நிலைக்கு ஒவ்வா 
திருப்பின் , அதைக் கொடுக்கக் கூடாது . சில நாட்களுக்குப் 
பின் அதைச் சிறிதளவில் கொடுத்து , உடலுக்கு ஒத்துவருகிறதா 

பார்க்க வேண்டும் . அப்பொழுது அது கேடின்றி 
நன்றாகச் செரிப்பதானால் சிறிது சிறிதாக அதன் அளவைக் 
கூட்டிக் கொள்ளளலாம் . 


என்று 


மாற்றத்தை மெல்ல மெல்லச் செய்ய 


( 6 ) உணவு 
வேண்டும் . 


336 


உணவும் ஊட்டமும் 


( 7 ) உணவுத் திட்டத்தைத் தயாரிக்கு முன்னர் , நோயாளி 
யின் பழக்க வழக்கங்கள் , சுவை , வேலை முதவைகளை நன்கு 
அறிந்து கொள்ள வேண்டும் . 


இனி , மேற்கூறியவைகளைக் கருத்திற்கொண்டு , சில நோய் 
களுக்கேற்ற உணவுத் திட்டங்களை ஈண்டுக் குறிப்பிடுவோம் : 


பல 


பரம் 


1. காய்ச்சலுக்கேற்ற உணவு : காரணங்களால் 
காய்ச்சல் ஏற்படலாம் . காய்ச்சலின் போது உடலில் மிகுந்த 
வெப்பம் ஏற்படுகிறது . பழங்காலத்தில் , நம் நாட்டில் , காய்ச்சல் 
அடிக்கும்போது நோயாளிக்கு ஒரு உணவும் கொடுக்காமலிருந்து 
வந்தனர் . அரிசிக் கஞ்சியின் தெளிவு நீர் மாத்திரம் கொடுக்கப் 
பட்டு வந்தது . லங்கணம் 

ஒளஷதம் - அதாவது 
பட்டினியே சிறந்த மருந்து - என்ற பழமொழி இந் நாட்டில் மிக 
வும் பழக்கத்திலுள்ளது . இதன்படி , காய்ச்சலுள்ளவர்கள் , 
இரண்டு மூன்று நாட்கள் ஒன்றும் உண்ணாமல் இருந்து வந்தனர் . 
உடலில் வளர்சிதை மாற்றம் ( metabolism ) நடைபெறும் பொழுது , 
உயிரகத்தின் சேர்க்கையால் வெப்பம் வெளிப்படுவதால் 
காய்ச்சலின் பொழுது நல்ல உணவு உண்டால் , வெப்பம் மிகுதி 
யாகிக் காய்ச்சல் அதிகமாகுமென அவர்கள் கருதியிருக்கலாம் . 


பிறகு 


பல 


நம் பாரத நாட்டில் மட்டும் இவ்வாறு நடக்கவில்லை . 
ஐரோப்பிய நாடுகளிலுங் கூட இவ்வாறு நடந்து வந்தது . 
ஹிப்போக்ரேட்டஸ் ( Hippocrates ) என்ற மருத்துவர் முதன் 
முதலில் காய்ச்சலுள்ளவர்களுக்கு மிகவும் நீர்த்தன்மையான 
பார்லிக் கஞ்சியையும் திராட்சை மதுவையும் ( wine ) கொடுத்து 
வந்தார் . இதன் 

நூற்றாண்டுகள் வரையில் 
ஐரோப்பாவில் இந்த உணவையே கொடுத்து வந்தார்கள் . 
இதன் பிறகு , ப்ரூஸேய்ஸ் ( Broussais ) என்ற அறிஞர் , இதை 
ஒப்புக்கொண்டு , குடலிலுள்ள சிலேட்டுமப் படலத்தின் எரிச்ச 
லினாலேயே காய்ச்சல் உண்டாகிறதென்றும் , எனவே , மிகவும் 
குறைந்த அளவில் உண்பதே நல்லது என்றும் கூறினார் . ஆனால் , 
இவர் கூற்றுச் சரியன்று . இவருடைய காலத்திலேயே இருந்த 
ப்ரௌன் ( Brown ) என்ற மருத்துவர் , இவருக்கு எதிராக தமது 
கருத்தை வெளியிட்டு காய்ச்சலுள்ளவர்களுக்கு நன்றாக உணவு 
கொடுக்கவேண்டுமென்று கூறினார் . 19 ஆம் நூற்றாண்டின் நடுப் 
பகுதியில் க்ரேவ்ஸ் ( Graves ) என்ற பெரியார் , பல பரிசோதனை 
களுக்குப்பின் , காய்ச்சல் உள்ளபோது , நோயாளிகளுக்கு 
உணவு கொடுக்காமலிருப்பதைக் காட்டிலும் , அவர்களுக்கு ஏற்ற 


பலவேறு நோய்களின் .....உணவு 


337 


முறையில் உணவு கொடிப்பதுதான் சிறந்தது எனக் கூறினார் . 
அது முதல் மேலை நாட்டு மருத்துவர்கள் நோயாளிகளுக்குப் பால் , 
ரொட்டி முதலியவற்றைக் கொடுப்பதை ஆதரிக்கிறார்கள் , 


இக் காலத்தில் மேலை நாடுகளில் , காய்ச்சலுள்ளவர்களுக்குத் 
திரவ வடிவத்திலோ , சிறிது நெகிழ்ந்த திடப்பொருள் வடி 
விலோ , வயிறு நிரம்ப உணவு அளிக்கப்படுகிறது . இரைப்பை 
யில் ஏதாவது கோளாறு இருக்குமானால் , இதை மாற்றிக் 
கொடுக்கிறார்கள் . காய்ச்சலின் போது உணவு கொடுப்பதைப் 
பற்றி ஆராய்ந்து , அறிஞர்கள் பின் கண்ட முடிவுகளுக்கு வந் 
துள்ளனர் . ( 1 ) போதிய அளவு உணவு கொடுப்பதால் , உட 
லின் உஷ்ணம் கூடுவதில்லை . ( 2 ) எளிதில் சீரணமாகும் உணவுப் 
பொருள்கள் , காய்ச்சலில்லாதபோது சீரணமாவது போலவே 
காய்ச்சலுள்ளபொழுதும் சீரணமாகின்றன . 

காய்ச்சலின்போது வளர் -சிதை - மாற்றம் ( metobolism ) 
மிகுதியாக ஏற்படுகிறதென்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது . இதற் 
கேற்பத் தேவையான உஷ்ண எண்களிலும் மாருதல்கள் ஏற்படு 
கின்றன . உடல் நலமுள்ள ஒரு மனிதன் , ஒன்றும் உண்ணாமல் 
படுத்திருந்தானானால் , அவனுக்குத் தேவையான உஷ்ண அளவு 
எண்கள் , அவனுடைய உடலிலுள்ள கொழுப்பு , புரதம் இவற்றின் 
மூலம் பெறப்படுகின்றன . பெனிடிக்ட் ( Benedict ) என்ற 
அறிஞர் , ஒன்றும் உண்ணாதிருக்கும் உடல் நலமுள்ள ஒருவரின் 
வளர் -சிதை - மாற்றத்தைக் கணக்கிட்டார் . ஏழு நாட்களுக்கான 
உஷ்ண அளவு எண்களைத் தெரிந்து கொண்டு , அதனின்றும் 
கணக்கெடுத்ததில் , நாளுக்குச் சராசரி 1690 உஷ்ண அளவு 
எண்கள் தேவைபட்டதென்பது தெரிய வந்தது . இவ்வுஷ்ண 
அளவு எண்கள் உடலிலிருந்து 139 8 கிராம் கொழுப்பு , 69.5 
கிராம் புரதம் , 236 கிராம் மாவுப் பொருள் ஆகியவற்றை 
எடுத்துக் கொள்வதால் கிடைத்தன . கொழுப்புத்தான் முக்கிய 
மாக எடுத்துக் கொள்ளப்பட்டது . இதனால் உடலின் எடை 
குறைந்து காணப்பட்டது . இதே சமயம் தசைகளிலுள்ள புரதம் 
செலவழிந்து விட்டதால் வலுக் குறைவும் ஏற்பட்டது . 


ஷாபர் ( Shaffer ) என்பவரும் , கோல்மன் ( Coleman ) என்ப 
வரும் நச்சுக் காய்ச்சலின் பொழுது , உடலின் எடையில் ஒரு 

22 


388 


உணவும் ஊட்டமும் 


கிலோ கிராமுக்கு 40 உஷ்ண அளவு எண்கள் வீதம் , உஷ்ண 
சக்தி செலவாகுவதாகக் கூறியுள்ளனர் . மேலும் , உடலின் 
வெப்ப 104 பாரன் ஹீட்டாக இருக்கும் போது அடிப்படை வளர் 
சிதை மாற்றம் ( basal metabolism ) 40-50 சதவீதம் கூடுகிற 
தென்றும் கூறியுள்ளனர் . அதாவது , ஒவ்வொரு டிகிரி வெப்பம் 
கூடும்போதும் வளர் -சிதை - மாற்றத்தின் வேகம் 8 சதவீதம் 
கூடுகிறது . ஆகவே , அப்பொழுது உஷ்ண அளவு எண்களின் 
தேவையும் கூடுகிறது . இந்தப் பரிசோதனைகளின் அடிப்படை 
யில் , இக் காலத்தில் மேலை நாடுகளில் காய்ச்சலின் பொழுது , 
கீழ்க்கண்ட கொள்கைகளின்படி உணவு கொடுக்கப்படுகிறது : 

( 1 ) போதிய புரதம் கொடுக்கப்பட வேண்டும் . அதாவது . 
307 முதல் 350 உஷ்ண அளவு எண்கள்வரை தரவல்ல 75 
87.5 கிராம் புரதம் போதியதாகக் கருதப்படுகிறது . 

( 2 ) அதிகப்படியான , உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கக் 
கூடிய உணவு கொடுக்கப்பட வேண்டும் . அதாவது , ஒவ்வொரு 
கிலோகிராம் உடலெடைக்கும் 80 அளவு உஷ்ண எண்கள் 
கிடைக்கும்படி உணவு கொடுக்கப்பட வேண்டும் . 

( 3 ) மொத்த உஷ்ண அளவு எண்களில் 50--60 சதவீதம் 
மாவுப்பொருள் மூலம் கிடைக்க வேண்டும் . 

பால் , முட்டை ஆகியவற்றின் மூலம் புரதச் சத்தைப் பெறு 
வது நல்லது . 60 அவுன்ஸ் பால்மூலம் 60 கிராம் புரதம் கிடைக் 
கிறது . 3 முட்டைகளிலிருந்து 18 கிராம் புரதத்தைப் பெறமுடி 
யும் . மாவுப் பொருளைச் சர்க்கரையின் வடிவில் பெறலாம் . 
சர்க்கரையைப் பால் , ஆரஞ்சு, அன்னாசி முதலிய பழங்களுடன் 
சேர்த்துக் கொடுக்கலாம் . அரிசி , ஓட்ஸ் , ஸெமோலினா ஆகிய 

சிறிது கட்டியான கஞ்சியின் மூலம் , மாவுப் 
பொருளைக் கொடுக்கலாம் . பகற் பொழுதில் இரண்டு மணிக்கு 
ஒரு முறையும் , இரவில் நான்கு மணிக்கு ஒரு முறையும் உணவு 
கொடுக்கவேண்டும் 

எடுத்துக்காட்டாக , ஹட்சி சனுடைய உணவுக்கலைப் புத்த 
கத்திலிருந்து ( Hutchison s food and the principles of dietetics ) 
தச்சுக் காய்ச்சலுக்குக் ( typhoid fever ) கொடுக்கப்பட்டுள்ள 
உ . ணவுத் திட்டத்தை அடியிற் காணலாம் , 


வைகளாலான 


நச்சுக்காய்ச்சலுக்குஉயர்ந்தஉஷ்ணஅளவுஎண்களைப்பெறத்தக்கஉணவுத்திட்டம் 


மா வுப் 
பொருள் 


புரதம் 


நேரம்- 


உணவு 


மொத்தமொத்தமொத்தக் 
மொத்த கொழுப்புஉஷ்ணமாவுப் 

கொழுப்பு அளவு 

பொருள் அளவு எண்கள் 

என்கள் கிராம் 

கிராம்கிராம் கிராம் 


அளவு 


கிராம் 


கிராம் 


காலை7மணி 


பல்வேறு நோய்களின் போது .... 

... உணவு 


8அவுன்ஸ்பால் 


10 


8.8 


152 


.72 1:0 


10 


2.5 


70 


20 


8:2 


11 3 


222 


சிமணி 


முட்டை(வெண்ணையுடன்) 


6.8 


| 


70 


92 


1அவுன்ஸ்ரொட்டி 


15 


2.0 


90 


10 


1 5 


1 


*59 


8 


உலர்ந்த 
ஓடஸ் 
மாவு பால்(கஞ்சி,தேநீர் 

முதலியவற்றிற்கு) 


10 


7.2 


8.8 


152 


35 


17.5 


16-8 


373 


11மணி 


1அவுன்ஸ்ஆரஞ்சுச்சாறு(சர்க்கரையுடன்) 


10 


41 


1 


Bhகட் 


20 


2 


5 


140 


30 


2 


3 


18 


683 


848 


மாவுப் 
பொருள் 


புரதம் 


மொத்தமொத்தப்மொத்தக்மொத்த 
கொமூப்பு வுமாவுப் புரதம் 
கொழுப்பு எண்கள் 

பொரு 


தேரம் 


- 


பராம் 


சிராம் 


ரொம் 


கிராம் 


கிராம் 


கிராம் 


பிறபகல்11மணி 


3அவுன்ஸ்வெள்ளைமீன் 


10 


- 


61 


4 


பால் 


5 


3:3 


16 


15 


61 


2 


மாத்தஉருகிழன் 

பால்சேர்த்தமீனின்சாரம் 
( 
Blancmange 
) 


10 
: 
5 


2 


2 


70 


30•5 


20.6 


268 


பிற்பகல்3மணி 


4 
அவுன்ஸ் 
பால் 
( 
தேநீர் 
முதலியவற்றிற்கு 
) 


5 


3.6 


16 


12 


வெள்ளை 
ரொட்டி 


22:5 


3.0 


105 


10 


தேன் 
சர்பத் 
அல்லது 
பழப்பாக 
( 
விதையினறி 
) 


41 


37-5 


60 


222 


மாலை 
5 
மணி 


8அவுன்ஸபால் 


10 


7-2 


8.8 


15 


உணவும் ஊட்டமும் 


ஓவல்டின்அல்லதுபோர்ன்விட்டோ 


10 


40 


1 


1 


57 


0 


9.2 


9.8 


209 


இரவு சவு7மணி ஒருமுட்டை(சிறிதுகொதிக்கவைத்தது) 1அவுன்ஸ்ரோஸ்ட் 


6.6 


7 


92 


15 


2 


70 


41 


10 


- 


4 


பல்வேறு நோய்களின் போது 


பால்(ஜங்கட்வடிவில்][Juaket] 


10 


7.2 


152 


8.8 


8 


35 


160 


15.8 


355 


இரவு9மணி 


9அவுன்ஸ்பால் 


10 


72 


88 


152 


* 


ஓவல்டின்அல்லதுபோர்ன்விட்டோ 


10 


2 


1 


57 


பிசுகட் 


. 


10 


1 


2.5 


70 


30 


102 


12 
: 
3 


279 


ஒருநாளுக்குவேண்டியபிறபொருள்கள்: 3அவுன்ஸ்சர்க்கரை 


உணவு 


83 


-- 


-- 


348 


வெண்ணெய் 


- 


8 


72 


660 


8 


கட்டிப்பாலாடை(40%உள்ளது) 


1.5 


1:5 


55 


335 


மொத்தம் 


3-245 


91.8 


188.8 


3452 


A 


842 

ணவும் வட்டமும் 
உஷ்ண அளவு எண்கள் போதவில்லையானால் சர்க்கரையை 
யும் , கொழுப்புப் பொருளையும் கூட்டிக்கொள்வதால் அவைகளைப் 
பெறலாம் . மிகுந்த அளவு புரதம் கிடைப்பதற்கு முட்டை , பால் 
முதலியவற்றைக் கொடுக்கலாம் . 


இம்மா திரியான உணவு கொடுத்தால் உணவு முழுவதும் 
நன்றாகச் செரிக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் . 
சீரணம் சரிவர நடை பெறவில்லையானால் , அதற்குத் தகுந்தபடி 
உணவின் அளவைக் குறைக்க வேண்டும் . இம்மாதிரி , உணவு 
கொடுப்பதால் , உடல் நோய் வருவதற்கு முன்னாலிருந்தது 
போன்று வலுவுள்ள தாகவும் , மெலியா மலும் இருக்கும் . சில 
நாட்கள் மட்டுமே இருக்கும் . காய்ச்சலின் பொழுதுங்கூட 2000 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கத் தக்கவாறு உணவு கொடுக்க 
வேண்டும் . பசி எடுக்கும்போது மீனும் , மாமிசமும் கொடுக்க 
லாம் . ஆனால் வாதத்தைச் சேர்ந்த காய்ச்சல் இருக்கும்போது 
மாமிசத்தையும் , மாமிச சாரத்தையும் கொடுக்கக் கூடாது . 


ஹட்சிசனது , மேற் கூறப்பட்ட உணவுக் கொள்கையைக் 
கண்டு நம் நாட்டினர் பலருக்கு மிகவும் வியப்பும் அச்சமும் 
உண்டாகலாம் . இதுபற்றிய 

சொந்த அனுபவத்தை 
ஈண்டுக் கூறுகிறேன் . 


எனது 


சில ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு நச்சுக்காய்ச்சல் 
வந்தது . ஐந்து நாட்கள் வரை ஆங்கிலமுறை வைத்தியம் 
( allopathic ) நடந்து வந்தது . பார்லி கஞ்சி , குளூகோஸ் , 
ஹார்லிக்ஸ் இவற்றுடன் சிறிதளவு பால் சேர்த்துக் குடிக்குமாறு 
டாக்டர் கூறியிருந்தார் . உடல் மிகவும் வலுவிழந்துவிட்டது . 
மிகவும் களைப்பு மேலிட்ட காரணத்தால் , கஞ்சி குடித்துக் 
கொண்டிருக்கும்பொழுதே , தன்னுணர்வு இழந்து மயக்கம் 
போல வந்துவிட்டது . சிறிது நேரத்தில் நிலைமை சற்றுத் 
திருந்தியது . பிறகு அங்கிருந்த ஒரு ஹோமியோபதி மருத்து 
வரை வரவழைத்தோம் . அவர் , பி.ஏ. , எம்.பி.பி.எஸ் தேறி , 
10 , 12 ஆண்டுகள் வரை , அல்லோபாதி முறையில் மருத்துவம் 
செய்தபின்னர் ஹோமியோபதி முறைப்படி மருத்துவம் செய்ய 
முற்பட்டிருந்தார் . அவர் தனது புதிய முறைப்படி எனக்கு 
மருத்துவம் செய்யலுற்றார் . காய்ச்சல் 103 ° இருந்தது . அவர் 
மேற்கூறிய உணவுடன் இட்டலியும் உண்ணுமாறு கூறினார் . 
எங்களுக்கு இட்டலியுண்ண மிகுந்த அச்சமாக இருந்தது . 
ஆனால் அவர் கட்டாயம் உண்ணுமாறு வற்புறுத்தினார் . பிறகு 
அவர் கூறியவாறே இட்டலியை உண்ணத் தொடங்கினேன் . 


பல்வேறு நோய்களின் போது .....உணவு 


848 


முதலில் ஓர் இட்டலிதான் உண்ணமுடிந்தது . பிறகு மெல்ல 
மெல்லக் காலையும் மாலையும் 3 இட்டலிகள் உண்ணத் தொடங்கி 
விட்டேன் . இவற்றுடன் பால் சேர்த்த பார்லி கஞ்சி , காப்பி , 
குளூகோஸ் , ஹார்லிக்ஸ் , ஆரஞ்சுச் சாறு , முதலியனவும் 
கொடுக்கப்பட்டன . காய்ச்சல் வழக்கம்போல் 1036-104 ° F 
இருந்து வந்தது . இதற்குமேல் ஏறவில்லை . நல்ல உணவு உண் 
பதால் உடலில் களைப்பு ஏற்படவில்லை ; காய்ச்சல் நீங்கிக் குண 
மடைந்ததும் , உடலின் எடை முன் போன்றே , குறைவின்றி 
இருந்தது . வெறும் நீர் உணவு மட்டும் உண்டுவந்திருந்தால் , 
காய்ச்சல் நீங்கிய பின்பும் , ஒருமாதம்வரை , அதன் விளைவு உட 
லில் நன்கு இருந்திருக்கும் . நடப்பதற்கு மிகவும் கஷ்டமாக 
இருந்திருக்கும் . எமது இந்த அனுபவத்தால் , காய்ச்சலிருக்கும் 
போது உணவு போதிய அளவு கொடுப்பது நல்லதெனவே 
தோன்றுகிறது . 


இதந்தாலும் , அசீரணம் ஏற்படும் அளவிற்கு மிகவும் கூடுத 
லாகத் திடப்பொருளைக் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் நினை 
வில் வைத்துக் கொள்ள வேண்டும் . நம் நாட்டில் , காய்ச்ச 
லிருக்கும் போது , ரொட்டி , இட்டலி , பால் கலந்த பார்லி அல்லது 
குருணைக் கஞ்சி , ஆரஞ்சுச்சாறு , ஓவல்டின் , காப்பி , ஹார்லிக்ஸ் 
குளூகோஸ் முதலியவைகளைக் கொடுக்கலாம் . இரண்டு மணி 
நேரத்திற்குப் பதில் மூன்று மணி நேரத்திற்கொரு முறை , வயிறு 
நிரம்பக் கொடுக்காமல் , சிறிது குறைவாகக் கொடுப்பது சிறந் 
தது . எமது கருத்துப்படி கீழ்க்கண்டவாறு உணவு கொடுப்பது 
உகந்ததாகும் : 

காலையில் 7 மணிக்கு : சிறிது கூடுதலாகப் பால் சேர்த்துக் 
காப்பி அல்லது ஓவல்டின் கொடுக்கலாம் . இத்துடன் சிறிது 
பிஸ்கட் , ரொட்டி அல்லது இட்டலி கொடுக்கலாம் . நெய் 
அல்லது வெண்ணெயையும் சிறிதளவு சேர்த்துக்கொள்ளலாம் . 

10 மணிக்கு : பால் சேர்த்து ஹார்லிக்ஸ் , குளூகோஸ் 
ஆகியவற்றைக் கொடுக்கலாம் . 

பிற்பகல் 1 மணிக்கு : பால் சேர்த்துப் பார்லி அல்லது 
குருணைக் கஞ்சியும் சிறிது ரொட்டியும் கொடுக்கலாம் . 

மாலை 4 மணிக்கு : சிறிது பிஸ்கட் , ஓவல்டின் , ஆரஞ்சுச் 
சாறு முதலியவற்றைக் கொடுக்கலாம் . 

மாலை 7 மணிக்கு : பால் சேர்த்த பார்லி அல்லது சவ்வரிசி 
அல்லது அரிசிக்கஞ்சி , இட்டலி அல்லது ரொட்டி , சிறிது வெண் 
ணெய் அல்லது நெய் ஆகியவை கொடுக்கலாம் . 


844 


உணவும் ஊட்டமும் 


இரவு 10 மணிக்கு : ஹார்லிக்ஸ் , 

ஹார்லிக்ஸ் , அல்லது ஓவல்டின் , 
குளூகோஸ் அல்லது சர்க்கரை சேர்த்துக் கொடுக்கலாம் . 


காய்ச்சல் இருக்கும்போது புளி , மிளகாய் முதலியவைகளைச் 
சேர்த்துக் கொள்ளக்கூடாது . காய்ச்சலுள்ள நோயாளி ஒன்றும் 
செய்யாமல் படுக்கையிலே கிடப்பதால் , அவருக்குத் தேவை 
யான உஷ்ண அளவு எண்களில் சிறிது குறைவு ஏற்பட்டாலும் , 
அதனால் மிகுந்த கேடு ஒன்றும் ஏற்படாது . 


மேலை நாடுகளில் ‘ ஹிப்போக்ரேட்டஸ் காய்ச்சலின்போது 
திராட்சை மதுவைக் கொடுக்கத் தொடங்கியதிலிருந்து அது ஒரு 
முக்கிய உணவாகக் கருதப்படலாயிற்று . 19 ஆவது நூற்றாண் 
டின் நடுவில் டோட் ( Toad ) என்பவர் சாராயத்தைப் ( alcohol ) 
பயன்படுத்துவது நன்மை பயப்பதாகக் கருதினார் . அந் நூற் 
றாண்டின் இறுதிவரை , காய்ச்சலிருக்கும்போது பிராண்டி 
( brandy ) கொடுப்பது வழக்கமாகிவிட்டது . ஒன்று , இரண்டு 
அல்லது மூன்று மணி நேரத்திற்கொருமுறை பிராண்டி 
கொடுத்து வந்தார்கள் . குழந்தைகளுக்குங்கூட இதே 
உணவைத்தான் கொடுத்து வந்தார்கள் . ஆனால் , இக்காலத்தில் 
சாராயத்தைப்பற்றி ( alcohol ) அறிஞர்கள் கருத்து மாறிவிட்டது . 
அதைக் கீழ்க்கண்ட சமயங்களில் கொடுக்கலாம் . 


( 1 ) நரம்புகளின் களைப்பால் உண்டாகும் தூக்கமின்மை , 
மனத்தில் ஏற்படும் தவறான எண்ணங்கள் , நடுக்கம் ஆகியவை 
கள் ஏற்படும்பொழுது சாராயத்தைக் கொடுக்கலாம் . சாராயம் 
மூளையைத் தாக்கித் தூக்கமின்மையைப் போக்கி நோயாளி 
யைத் தூங்கச் செய்கிறது . நோயாளிக்குச் சாராயம் குடிக்கும் 
வழக்கம் இல்லாவிட்டால் 1 அவுன்ஸ் முதல் 1 அவுன்ஸ்வரை 
விஸ்கி ( whiskhy ) குடிப்பதால் தூக்கம் வந்துவிடும் . ஆனால் , 
வழக்கமான குடிகாரர்களுக்கு இதனால் ஒரு பயனும் ஏற்படாது . 


(( 2 ) இரத்த ஓட்டத்தின் குறைந்த வேகம் , விரைவாக 
நாடி துடித்தல் ( நிமிடத்திற்கு 120 அல்லது அதையும்விடக் 
கூடுதலாகத் துடிப்பது ) . நாடித்துடிப்பு ஒழுங்காக ஒரே வேகத் 
தில் இல்லாதிருத்தல் ஆகிய நேரங்களில் சாராயத்தைப் பயன் 
படுத்தலாம் . மிகவும் கூடுதலாகச் சாராயம் குடிப்பதால் இரத்த 
அழுத்தம் ( blood pressur ) கூடுதலாகலாம் . 


( 3 ) வயிற்றுப்போக்கு , சீரணத் திறன் குறைவு முதலிய 
நேரங்களில் சிலர் சாராயத்தை அருந்துகிறார்கள் . அசீரண 


பல்வேறு நோய்களின் போது ......உணவு 


845 


முள்ளவர்கள் சாராயம் அருந்துவதால் , அதிக உணவை உட் 
கொள்ள முடியும் . ஆனால் , இது தீமையை விளைவிக்கும் . 


( 4 ) காய்ச்சலின் போது மிகுந்த உஷ்ணத்தைக் குறைப் 
பதற்குச் சாராயத்தைக் கொடுக்கலாம் . ஆனால் , உஷ்ணம் மிக 
விரைவாக , மிகவும் கூடாதவரை ( அதாவது 108 வரை விரை 
யில் கூடுவது ) சாராயத்தைக் கொடுக்கக் கூடாது . 


( 5 ) சில சமயங்களில் சாராயம் உணவாகவும் கொடுக்கப் 
படுகிறது . உஷ்ண அளவு எண்களைக் கொடுப்பதில் இதன் 
மதிப்பு அதிகமாகும் . ஒரு கிராம் சாராயம் மூலம் 7 உஷ்ண 
அளவு எண்கள் கிடைக்கின்றன . ஆனால் , உடலில் இஃது 
உயிரகத்துடன் மிகவும் மெதுவாகவே சேர்ந்து எரிகிறது . ஒரு 
மணியில் 8 கிராம் சாராயம்தான் உயிரகத்துடன் சேர்ந்து 
எரிகிறது . இதன் மூலம் 56 உஷ்ண அளவு எண்கள் கிடைக் 
கின்றன . பழக்க மற்ற மனிதன் சிறிது சாராயம் குடித்தாலும் 
அவன் நினைவு தடுமாறுகிறது . இப் போதைப் பொருள்கள் , குளிர் 
நாடுகளில் தான் மிகுதியாகப் பயன்படுகின்றன . பாரதம் போன்ற 
வெப்ப நாடு களில் இவைகள் தேவையில்லை . 


நீரிழிவு நோய்க்கேற்ற உணவு 


இந் நூற்றாண்டின் தொடக்கத்தில் , இந் நோயாளிக்குக் 
கொடுக்கப்பட்ட உணவிற்கும் , இப்பொழுது கொடுக்கப்படும் 
உணவிற்கும் வேறுபாடு உள்ளது . அப்பொழுது உணவில் 100 
150 கிராம் புரதம் , 250 கிராம் அல்லது அதைவிடக் கூடுதலான 
கொழுப்பு , மிகவும் குறைவான மாவுப் பொருள் ஆகியவை 
கொடுக்கப்பட்டு வந்தன . இதற்காகக் கொடுக்கப்பட்ட பலவித 
உணவுகளில் புரதம் கூடுதலாக இருந்தது . இம்மாதிரியான 
உணவினால் நோயாளிகள் விரைவில் சலிப்படைந்து விடு 
கிறார்கள் . 


சாதாரண உணவிற்குப் பதிலாக , மிகுந்த கவனத்துடன் 
நோயைப் போக்குவதற்குத் தகுந்த உணவை உட்கொள்வதால் 
இந்நோய் தீர்ந்து வந்தது . ஆனால் , இந் நோய் கடுமையாக 
இருந்தபோது சில சமயங்களில் கோமா வாக ( coma ) மாறி 
வந்தது . இதன் மீது கவனம் செலுத்தி , மருத்துவர்கள் உணவை 
மாற்றி , நாளொன்றுக்குக் கிடைக்கும் மாவுப் பொருளின் 
அளவை 100 கிராமிலிருந்து 20 கிராம் வரை குறைத்தனர் . 
இந் நோயின் தொடக்க நிலையில் இம் மாறுதலினால் தாகம் 
குறைந்தது . சிறு நீரில் சர்க்கரை காணப்படுவது நின்றது . 


346 


உணவும் ஊட்டமும் 


நோயாளியின் உடல் நலமும் முன்னேற்றமடைந்தது . ஆனால் , 
இந் நோய் , தீவிரமாக உள்ளவர்களுக்கு இதனால் ஒருவித 
நன்மையும் உண்டாகவில்லை ‘ வான் நூர்டன் ( Van - Noordan ) 
என்பவர் , இந் நோய்க்கு ஒரு புதுவித உணவுத் திட்டத்தைத் 
தயாரித்தார் . அவர் முட்டைகள் , காய்கறிகள் , வெண்ணெய் 
முதலியவை உள்ள உணவை இரண்டு நாட்கள் உண்ணச் 
சொன்னார் . அதன் பிறகு ஒரு நாள் , நன்றாகச் சமைத்த ஓட்ஸ் 
மாவை 150 கிராம் உண்ணச் சொன்னார் . அதன் பிறகு இரு 
நாட்கள் 200 கிராம் வெண்ணெய் உண்ணும்படி கூறினார் . இவ் 
வுணவும் மிகுத்த சுவையுள்ளதாக 

இதனால் சிறு 
நீரிலுள்ள சர்க்கரை குறைந்தது . ஆனால் மிகுந்த புரதமும் 
குறைந்த மாவுப் பொருளும் உள்ள 

உண்டதும் , 
மறுபடியும் உடல் நிலைக் கெடத் தொடங்கியது . 


இல்லை 


உணவை 


கரை 


" ஆலன் என்ற அறிஞர் , பட்டினிக்குப்பின் சிறிது சிறிதாக 
உணவு உண்ணவேண்டுமென்று கூறினார் . இதனால் மிகவும் 
நன்மை ஏற்பட்டது . சிறு நீரிலுள்ள சர்க்கரை மறையும்வரை 
பட்டினி கிடக்க நேரிட்டது . பிறகு உணவில் புரதமும் கொழுப் 
பும் மெல்ல மெல்லக் கூட்டப்பட்டது . ஒவ்வொரு நாளும் 20-30 
கிராம் மாவுப் பொருள் தான் கொடுக்கப்பட்டது . சிறு நீரில் சர்க் 

வரத் தொடங்கியதால் மறுபடியும் பட்டினி இருக்க 
நேரிட்டது . நோயின் தொடக்க காலத்தில் இது மிகவும் பய 
னுள்ளதாக இருந்தது . மாவுப் பொருளை 50 கிராம் வரை 
கொடுத்துங்கூட சிறு நீரில் சர்க்கரை காணப்படவில்லை 
நோய் கடுமையாக 
கடுமையாக இருந்தபோது 

ருந்தபோது உணவில் 20-40 கிராம் 
மாவுப் பொருளும் , 100 கிராம் புரதமும் , 120--200 கிராம் 
கொழுப்பும் கொடுக்கப்பட்டன . இந்த உணவின் மூலம் 1700 
2400 உஷ்ண அளவு எண்கள் கிடைத்துவந்தன . இருப்பினும் , 
பெரும்பாலும் சில நாட்களுக்குப்பின் இந் நோய் , மறுபடியும் 
வந்து கொண்டிருந்தது ; மறுபடி பட்டினி போட 

வேண்டிய 
தாயிற்று . 


கி.பி. 1922 - ல் பாண்டிங் என்பவரும் , பெஸ்ட் என்பவ 
ரும் ( Banting and Best ) இன்ஸுலின் ( insulin ) என்ற 
மருந்தைப் பயன்படுத்தி , இந் நோயைப் போக்குவதில் , பெரும் 
மாறு தலை ஏற்படுத்தினார்கள் . இதன் பிறகு , பல சோதனைகள் 
மூலம் மாவுப் பொருள்களையும் , இன்ஸுலினையும் மிகுதியாகக் 
கொடும்பதால் , இந் நோயாளியின் உடல் நலம் சரியாக இருந் 
தது என்பது அறிஞர்களுக்குத் தெரியவந்தது . பிறகு , மாவுப் 
பொருளையே மிகுதியாகக் கொடுக்கத் தொடங்கினர் . இப் 


பல்வேறு நோய்களின் போது ......உணவு 


34 


பொழுதோவெனில் , நாளொன்றுக்கு 150-200 கிராம் மாவுப் 
பொருள் கொடுக்கப்படுகிறது . இதன் விகிதத்தில் கொழுப்புச் 
சத்துக் குறைக்கப்படுகிறது . புரதத்தின் அளவில் ஒரு வித 
மாறுபாடும் செய்யப்படுவதில்லை . இவ்வளவு இருந்தும் நீரிழி 
விற்குத் தகுந்த உணவைக் கூறுவது எளிதல்ல . சிறு வயதி 
லிருந்து முதிய வயதுவரை இந் நோய் வரலாம் . ஆகவே , 
வயதிற்கும் , உடலின் நிலைக்கும் ஏற்றவாறு உணவுத் 
திட்டத்தைத் தயாரிக்க வேண்டும் . பருமனான நோயாளிக்கு 
உணவுத் திட்டத்தின் மூலம் பயன் உண்டாகலாம் . ஆனால் , 
மிகவும் மெலிந்தும் வலுவற்றும் இருக்கும் நோயாளிகளுக்கு 
• இன்ஸுலின் மிகவும் இன்றியமையாததாகும் . 


இனிச் சில உணவுத் திட்டங்களைப்பற்றிப் பார்ப்போம் . 


குறைந்த ஊட்டமுள்ள உணவு : இந்த உணவில் காப்பி , 
தேநீர் சிறிதளவு பால் , மாமிசக்குழம்பு , லெமனெட் , மிகுதியான 
தண்ணீர் ஆகியவை சேர்ந்திருக்கும் . இம்மாதிரியாக ஓரிரண்டு 
நாட்கள் உணவு உண்ட பின் , சுமார் 100 கிராம் மாவுப் பொருள் 
உள்ள 

உணவு உண்ண வேண்டும் . இவ்வகை உணவுகள் 
உடலுக்குத் டேதேவையான 

உஷ்ண அளவு எண்களைக் 
கொடுப்பதில்லை . 


உடலுக்குக் குறைந்த அளவு தேவையான உஷ்ண அளவு 
எண்களைக் கணக்கிட்டு , அதற்கேற்ப உணவு கொடுக்கப்படு 
மாயின் , அவ் வுணவை உயிர் வாழப் 

வாழப் போதிய உணவு 
( maintenance diet ) ST soro கூறுகிறார்கள் . நோயாளிக்குத் 
தேவையான குறைந்த அளவு உஷ்ண அளவு எண்களை அடியிற் 
கண்டவாறு கணக்கிட்டு அறியலாம் . நோயாளியின் எடையை 
11.3 மடங்கு ஆக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக ஒரு 
நோயாளி 120 பவுண்டு இருந்தால் அவருக்கு 120x11.3 = 1356 
உஷ்ண அளவு எண்கள் தேவையாகும் . பிறகு , இதைப் புரதம் , 
மாவுப்பொருள் , கொழுப்பு ஆகியவைகளில் பகிர்ந்து கொள்ள 
வேண்டும் . தேவையான புரதத்தின் அளவைப் பின்கண்டபடி 
தெரிந்து கொள்ளலாம் . 


வீதம் 
வயது வந்த ஓர் ஆளுக்கு 1 பவுண்டு உடலெடைக்கு 0 5 கிராம் புரதம் 

தேவை 


1.0 ,, 


12 வயது குழந்தைக்கு 


1.5 , 


. 


8 


. 


2.0 ,, 


2 


2 


11 


22 


. 


848 


உணவும் ஊட்டமும் 


120 பவுண்டு எடையுள்ள வயது வந்த ஆளுக்கு 120x 0 * 5 = 60 
கிராம் புரதம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கவேண்டும் . இதை 
4 • 1 மடங்கு ஆக்குவதால் , இதனாலே கிடைக்ககூடிய உஷ்ண 
அளவு எண்கள் கிடைக்கும் . எனவே , 60 x 4 • 1 = 410 = 247 
உஷ்ண அளவு எண்கள் கிடைக்கும் . மொத்தம் 1350 உஷ்ண 
அளவு எண்களில் 246 உஷ்ண அளவு எண்களைக் கழித்தால் , 
மீதியுள்ள 1110 உஷ்ண அளவு எண்களைக் கொழுப்புச் சத்துக் 
களின் மூலமாகவும் , மாவுப் பொருள்களின் மூலமாகவும் பெற 
வேண்டும் . மாவுப்பொருள் , குறைந்தது 100 கிராமாவது இருக்க 
வேண்டும் . ஆகையால் , 100x4.1 = 410 உஷ்ண அளவு 
எண்கள் , அதன்மூலம் கிடைத்துவிடும் . மீதமுள்ள 1100- 400 
உஷ்ண அளவு எண்களைக் கொழுப்பு மூலமாகப் பெறவேண்டும் . 
கொழுப்பின் உஷ்ண அளவு எண் மதிப்பு 9.3 ஆகையால் , 
700 - ஐ 9.3 ஆல் வகுத்தால் வரும் 75.3 கிராம்தான் கொழுப்பின் 
அளவு ஆகும் . இம்மாதிரியாக இவ் வுணவுத் திட்டத்தில் 100 
கிராம் மாவுப் பொருளும் , 60 கிராம் புரதமும் , 75 கிராம் 
கொழுப்புச் சத்தும் சேர்ந்துள்ளன . இதனால் 1356 உஷ்ண 
அளவு எண்கள் கிடைக்கக்கூடும் . இவ்வுணவை நான்கு வேளை 
களுக்குப் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் . 


ஒவ்வொரு வேளை உணவிலும் , ஒரு குறிப்பிட்ட அளவு 
மாவுப் பொருள் உண்ண வேண்டும் . புரதம் , கொழுப்பு இவற் 
றின் அளவில் குறைவோ , கூடுதலோ ஏற்பட்டாலும் ஒரு கேடும் 
உண்டாகாது - நோயாளிக்குச் சலிப்புத்தட்டாதிருக்கும் 
பொருட்டு , வெவ்வேறு பொருள்களை உணவாகக் கொடுக்க 
வேண்டும் . பொதுவாக , உணவில் ரொட்டி , கோதுமைச் 
சோறு , வெண்ணெய் , மீன் , மாமிசக்குழம்பு , பசிய காய்கறிகள் , 
பாலாடைக்கட்டி , பழம் , பால் இவைகளைத் தேவையான 
அளவை மன திற்கொண்டு மாற்றி மாற்றி கொடுக்கலாம் . 

பலவகைப்பட்ட உணவுப் பண்டங்களில் காணப்படும் சத்து 
களின் அளவுகள் அடியிற் கொடுக்கப்பட்டுள்ளன : சுமார் 5 
கிராம் மாவுப்பொருள் கிடைக்கக்கூடிய பொருள்களின் அளவுகள் 
முதலில் கொடுக்கப்பட்டுள்ளன ; இது உணவுப் பொருளைத் 
தேர்ந்தெடுப்பதற்கு உதவியாக இருக்கும் . இவற்றில் சமைத்த 
உணவுப் பொருள்களே உள்ளன : 


அளவு 


உணவுப் பொருள்கள் 
அரிசி அல்லது ஏழிலைக் கிழங்கு 
ஓட்ஸ் மாவு ( உலர்ந்தது ) 


* அவுன்ஸ் 
. 


பல்வேறு நோய்களின் .. ... உணவு 


849 


1 


+ 


4 


1 


ரொட்டி 
பிஸ்கட் (சாதாரணமானது ) 
பால் 
உருளைக் கிழங்கு 
வெள்ளரிக்காய் ( பச்சை ) 
காரட் 
பீட்ரூட் 
புதினா 
வெங்காயம் 


9 


4 


2 


18 


6 


15 


18 


6 . 


16 


2 } 


. 


2 


1 


No 


11 


காலிப்ளவர் 
முட்டைக்கோசு 
முள்ளங்கி 
அவரை ( French beans ) 
அவரைக்காய் 
அவரை ( சமைக்காதது ) 
உலர்ந்த பட்டாணி 
பச்சைப் பட்டாணி 
அன்னாசிப் பழம் ( புதியது ) 

( டின்னில் அடைத்தது ) 
திராட்சை 
வாழைப்பழம் ( பெரிது ) 
நாவற்பழம் 
தக்காளிப் பழம் 
உலர்ந்த திராட்சை 
ஆரஞ்சு 
பேரிக்காய் 
பிளம் (plums ) 
பாதாம் கொட்டை 


1 


1 


3 


. 


6 


8 ) 


> 


2 


2 


2 


ta 


13 


மாவுப் பொருளின் அளவைத் தெரிவிக்க மேலே கொடுக்கப் 
பட்டிருக்கும் புள்ளிவிவரங்கள் போன்று , புரதம் கொழுப்பு 


350 


உணவும் வாட்டமும் 


இவற்றின் அளவைத் தெரிந்து கொள்ள அடியில் ஓர் அட்டவணை 
கொடுக்கப்பட்டுள்ளது . குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு பொருளின் 
அளவிலும் சுமார் 7 கிராம் புரதமும் , 5 கிராம் கொழுப்பும் 
இருக்கிறது . 


- 


மாமிசம் , மீன் , பாலாடைக்கட்டி 


உண்ணத் தகுந்த 
பொருளின் எடை 

1 அவுன்ஸ் 
1 * 


- 


1 


1 


2 


13 


2 


மாட்டிறைச்சி 
வெள்ளாட்டிறைச்சி 
செம்மறியாட்டுக் குட்டியின் இறைச்சி 
பன்றியிறைச்சி ( மெலிந்தது ) 
முயல் மாமிசம் 
கோழிக்குஞ்சு 
வாத்து மாமிசம் 
வெள்ளை மீன் 
ஸார்டைன்ஸ் மீன் ( Sardines 
ஸால்மன் மீன் 
ஹெர்ரிங் மீன் 
கணையம் ( Sweet briads ) 
இரைப்பை 
பாலாடைக்கட்டி 


11 


1 


13 
11 


1 


11 


1 


கீழ்க்கண்ட பொருள்களின் குறிப்பிட்ட அளவுகளில் 5 கிராம் 
கொழுப்பு இருக்கிறது . 
பாலாடை ( பொதுவாக ) 

* அவுன்ஸ் 
வெண்ணெய் அல்லது மார்ஜரீன் 


பெரும்பாலும் இந் நீரிழிவு நோய் பெரியவர்களுக்கே வரு 
கிறது . இன்ஸுலின் கொடுப்பதால் இதைக் கட்டுப்படுத்த 
முடியும் , மேலே கூறிய உணவுத் திட்டங்களைப் பயன்படுத்தினால் 
இந் நோயாளிக்கு நன்மை ஏற்படலாம் . 


பருமனைக் குறைப்பதற்கேற்ற உணவு 
உடலின் எல்லா உறுப்புகளும் சரியான அளவிலிருந்து உடல் 
மிகுந்த பருமனுமின்றி , மிகவும் மெலிவுமின்றிச் சரியானபடி 


பல்வேறு நோய்களின் 


.....உணவு 


851 


இருந்தாலே , ஆளின் தோற்றம் அழகாகவும் கவர்ச்சி 
யாகவும் இருக்கும் . அவ்வாறின்றி , ஒருவன் மிகவும் மெலிந் 
திருந்தால் அவனுக்கு 

அவனுக்கு வலுவில்லாமலிருக்கலாம் . இதற்கு 
மாறாக , ஒருவன் மிகவும் பருமனாக இருப்பின் , அவனுக்கு நன்றாக 
வேலை செய்வது சிரமமாக இருக்கலாம் ; அடிக்கடி மூச்சுவாங்கி 
இனைக்க நேரிடலாம் . எழுவதும் , உட்காருவதும் , குனிவதும் 
கூட அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கலாம் . எனவே , அம் 
மாதிரியான ஆட்களின் பருமன் குறைந்து , அவர்கள் உடல் 
நலமுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கான உணவுத் 
திட்டத்தைத் தயாரிக்கலாம் , 


மிகுந்த ஊட்டமுள்ள உணவை உட்கொண்டு , மிகவும் 
குறைவாக உழைப்பதனால் உடல் பருக்கலாம் மிகவும் கூடுத 
லாக உண்பதனாலேயே உடல் பருமனாவதாகச் சிலர் கருதுகிறார் 
கள் . ஆனால் , குறைவாக உண்பவர்கள் கூடப் பருமனாக இருப் 
பதை நாம் பார்க்கிறோம் . இதேபோன்று , மிகுதியாக உண்டுங் 
கூடப் பருமனாக இல்லாத ஆள்கள் இருக்கிறார்கள் . இது ஒரு 
புதிர் போலவே இருக்கிறது . ஆயினும் , உணவுக் கலையின் அடிப் 
படையைக் கொண்டு , ஊட்டச் சத்து , உடலின் தேவைக்கு 
மிகுதியாக உடலில் சேர்வதனால் தான் உடல் மிகவும் பருமனா 
கிறது என்று நாம் கூறலாம் . 


வெவ்வேறு ஆள்களுக்குத் தேவையான உஷ்ண அளவு 
எண்கள் வெவ்வேறாக இருக்கின்றன . எடுத்துக்காட்டாகப் 
படையில் வேலை பார்க்கும் 18 வயதுள்ள 

வயதுள்ள ஓர் இளைஞனுக்கு 
நாளொன்றுக்குச் சுமார் 4200 உஷ்ண அளவு எண்கள் தேவை 
யாகின்றன . ஆனால் , அதே வேலை பார்க்கும் 21 வயதுள்ள 
மனிதனுக்கு 3600 உஷ்ண அளவு எண்கள் போதிய தாகும் . 
அதே மனிதன் உடலுழைப்பு மிகுதியாகச் செய்யாமல் , மூளை 
வேலை செய்தால் , அப்பொழுது அவனுக்கு 2500-3000 உஷ்ண 
அளவு எண்கள் கிடைத்தால் போதும் . அதே மனிதன் , ஒரு 
வேலையும் செய்யாமல் படுக்கையில் படுத்துக் கிடந்தால் , அவ 
னுக்கு 2000 உஷ்ண அளவு எண்கள் போதும் . இவற்றால் , 
உடலுக்குத் தேவையான உஷ்ண அளவு எண்கள் , வெவ்வேறு 
சமயங்களில் வெவ்வேறாக உள்ளன என்பது தெரிய வரும் .. 
ஆனால் , சில நேரங்களில் விஞ்ஞானக் கொள்கைகளால் வரை 
யறுத்துக் காரணம் கூறமுடியாதபடியாகச் சில உடற்கூறுகளும் 
காணப்படுகின்றன . 


மிகவும் பருமனாக உள்ளவர்கள் உண்பதில் மிகவும் விழிப் 
புடன் இருக்க வேண்டும் . தேவையான உஷ்ண அளவு எண்கள் 


352 


உணவும் பட்டமும் 


கிடைக்காதபோது , உடலில் சேர்ந்துள்ள கொழுப்பு அதை 
நிரப்புவதற்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது இயற்கை 
யான உடற் கொள்கையாகும் . இதனால் கொழுப்புக் கரைகிறது . 
ஆகையால்தான் நோயாளி மெலிவடைகிறான் , எனவே 
பருமனைக் குறைப்பதற்குக் கொழுப்புச் சத்துள்ள உணவை 
மிகவும் குறைக்க வேண்டும் . பால் , நெய் , மாமிசம் , எண்ணெய் 
ஆகியவற்றை மிகவும் குறைக்க வேண்டும் . சர்க்கரையை 
மிகுதியாக உண்பதனாலும் உடல் பருக்கலாம் . ஆகையால் , 
கூடிய மட்டும் அதையும் குறைத்தே உண்ண வேண்டும் . 
உஷ்ண அளவு எண்களின் தேவையைச் சிறிது சர்க்கரை மூலம் 
நிரப்பலாம் . பருமனைக் குறைக்கத் தேன் ஒரு சிறந்த பொரு 
ளாகும் . ஆகையால் , காலையிலும் இரவிலும் ஓர் அவுன்ஸ் நீரில் 
அரை அவுன்ஸ் தேனைக் கலக்கிக் குடிப்பதால் , உடலின் பருமன் 
குறையலாம் . கொழுப்பின் அளவைக் குறைக்க வேண்டுமென் 
பதால் , கொழுப்புப் பொருளையே உண்ணக் கூடாதென்பது 
கருத்தல்ல . குறைவாகச் சாப்பிட வேண்டுமென்பதேயாகும் . 
இது போன்று உணவில் எல்லா வைட்டமின்களும் கிடைக்கின் 
றனவா என்றும் பார்த்துக் கொள்ள வேண்டும் . இத்துடன் 
நன்றாக உழைக்கவும் வேண்டும் அல்லது உடற்பயிற்சி செய்ய 
வேண்டும் . 


மேற்கூறியவைகளைப் பின்பற்றியும் , 

பின்பற்றியும் , உடலின் பருமன் 
குறையாவிட்டால் , இரவுணவை விட்டுவிட வேண்டியதுதான் , 
பழங்களையும் பழச்சாறுகளையும் மிகுதியாக அருந்தலாம் . 


பருமனை மெல்ல மெல்லக் குறைக்க வேண்டும் . ஒரு வாரத் 
திற்கு 2 , 3 பவுண்டுவீதம் உடலெடையைக் குறைக்கவேண்டும் , 
பட்டினிகிடந்து திடீரென உடலெடையைக் குறைப்பதால் 
களைப்பும் அசதியும் ஏற்படும் , உணவைக் கட்டுப்படுத்தியும் 
கூடச் சில பருமனான ஆள்களுக்கு உடல் கனம் குறைவதில்லை . 
அவர்களுடைய உடலின் திசுக்களில் மிகுதியான நீர் இருப்பதே 
இதற்குக் காரணமாக இருக்கலாம் . இந் நிலையில் இவர்களுக்குக் 
காப்பி , தேநீர் , பார்லிக் கஞ்சி , முதலியவற்றை மிகுதியாகக் 
கொடுத்துச் சிறு நீரைத் தாராளமாகக் கழியச் செய்து உடலின் 
கனத்தைக் குறைக்கலாம் . 


சிலர் உடற் பருமனைக் குறைக்க மருந்துண்ண விரும்புகிறார் 
கள் . சில நேரங்களில் இம் மருந்துகளால் கேடு நேரிடுகிறது . 
எடுத்துக்காட்டாக , இதற்குச் சிலர் கேடயச் சுரப்பிச் சத்தைப் 
( thyroid extract ) பயன்படுத்துகிறார்கள் , சிறந்த கண்காணிப்பில் 


பல்வேறு நோய்களின் ......உணவு 


858 


லாமல் , இதை மிகுதியாக உண்பதால் தீங்கு நேரிடும் . எனவே , 
இயற்கை முறையில் , உணவுக் கட்டுப்பாட்டின் மூலமும் , ஏற்ற 
பொருள்களை உண்பதன் மூலமும் பருமனைக் குறைக்க முயலுவது 
தான் நல்லது . 


ஆல்கஹால் அல்லது சாராயத்தை ஒருபோதும் அருந்தக் 
கூடாது . 

ஓவல்டின்னும் பருமனைக் குறைக்க உதவுவதன்று . 
காப்பி , தேநீர் ஆகியவற்றுடன் சிறிதளவு பால் சேர்த்துக் 
குடிப்பது நல்லது . 


பருமனாவதற்கேற்ற உணவு 
இதற்கு முன்பு உடற் பருமனைக் குறைப்பதற்கான 
உணவைப்பற்றிப் பார்த்தோம் . இனி , அதற்கு நேர்மாறாகப் 
பருமனாவதற்கேற்ற உணவுபற்றி ஆராய்வோம் . உலகில் பல் 
வேறு விருப்புள்ளவர்களைப் பார்க்கிறோம் . ஒருவர் மெலிவாக 
இருக்க விரும்புகிறார் என்றால் , பிறிதொருவர் பமனாக விரும்பு 
கிறார் . எனவே , அதற்கேற்ற வழியையும் அறிந்துகொள்வது 
அவசியமே . 

பொதுவாக , உடலுக்குத் தேவையான சத்துப் பொருள்கள் 
கிடைக்காததால் மனிதன் மெலிவாகக் காணப்படுகிறான் . சில 
சமயங்களில் நல்ல ஊட்டமான உணவு சாப்பிட்டுங்கூட மெலி 
வாகவே இருக்கும் ஆள்களும் காணப்படுகின்றனர் . இதற்குக் 
காரணம் , ஒரு வேளை , அவர்களின் சீரணிக்கும் திறன் குறை 
வாக இருக்கலாம் ; அல்லது உட்கொண்ட உணவு முழுவதும் 
உடலுடன் ஒன்றாதிருக்கலாம் . ஆகவே , முதற்கண் , இவற்றுள் 
எது காரணமாக இருக்கலாம் என்பதை அறிந்து கொண்டால் 
அதற்கேற்றவாறு மருத்துவம் செய்யமுடியும் . 

உடலில் தேவைக்கு மிகுதியான ஊட்டச் சத்து கொழுப்பின் 
வடிவில் ஆங்காங்குச் சேகரித்து வைக்கப்படுகிறது . இதனால் 
மனி தன் பருமனாகிறான் . எனவே , பெரும்பாலும் , ஊட்டச் 
சத்து , கொழுப்பின் வடிவில் ஆங்காங்குச் சேகரித்து வைக்கப் 
படுகிறது . இதனால் மனிதன் பருமனாகிறான் . எனவே , பெரும் 
பாலும் , ஊட்டமுள்ள உணவை உண்பதால் மனிதன் எளிதில் 
பருக்கக்கூடும் . 

பருக்க விரும்புவோர் களின் உணவில் , புரதம் , கொழுப்பு , 
மாவுப் பொருள் ஆகியவை மிகுந்த அளவிலிருக்க வேண்டும் . 
இவற்றுள் கொழுப்பு தான் மிகவும் முக்கியமானது . புதிய 
கொழுப்பு உண்டாவதில் , கொழுப்புச் சத்தின் 100 பகுதியோ , 

23 


854 


உணவும் ஊட்டமும் 


மாவுப் பொருளின் 248 பகுதியோ அல்லது புரதத்தின் 313 
பகுதியோ தேவைப்படுகிறதென்று ‘ ரப்னர் ( Rubner ) என்பவர் 
எடுத்துக்காட்டியுள்ளார் . 


கீழ்க்கண்ட நேரங்களில் உடல் பருப்பதற்கான உணவு 
தேவைப்படுகிறது : ( 1 ) கடுமையான நோயினின்றும் குண 
மடைந்த நேரம் ( 2 ) காச நோய்போன்று உடலை அழிக்கும் 
நோயுள்ள நேரம் . ( 3 ) நரம்பு பற்றிய நோய்கள் இருக்கும் 
நேரம் . 


கடு கோயினின்றும் குணமடையும் நோயாளிக்கு : நச்சுக் 
காய்ச்சல் போன்ற நோய்களில் நோயாளி பல நாட்கள் நோயுற் 
றிருப்பதால் உடலின் எடை குறைகிறது . உடல் மிகவும் வலுக் 
குறைந்து போகிறது . எனவே , முன் போல வலுப் பெறுவதற்குச் 
சில தனிப்பட்ட சிறப்பான உணவு உட்கொள்வது இன்றியமை 
யாததாகிறது . விரைவில் வலுப்பெற வேண்டுமென்ற ஆத்திரத் 
தில் ஊட்டமுள்ள உணவை மிகுதியாக உண்பது நன்மை பய 
வாது . 

சீரணத் திறனைப் பொறுத்து உணவின் அளவை , மெல்ல 
மெல்லக் கூட்டவேண்டும் . பால் , வெண்ணெய் , நெய் , ஓவல் 
டின் , முட்டை , பருமனான மீன் , பருப்பு வகைகள் , ஆரஞ்சு 
ஆகியவற்றை ஏற்ற அளவில் உண்பதால் உடல் வலுப்பெறும் . 
இவ்வுணவுகளை உட்கொண்டு ஒருவித உழைப்புமின்றிப் 
படுத்துக்கிடந்தால் , உடல் கொழு கொழுத்து சதை உள்ளதாக 
வும் பார்வைக்கு அழகின்றி பியிருக்கும் . ஆகையால் , சிறிது 
உடற் பயிற்சியும் செய்யவேண்டும் . போதிய ஓய்வும் எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . 


உடலை அழிக்கும் நோய் இருக்கும் போது : மிகுதியான 
பாலும் சர்க்கரையும் உட்கொள்வது நல்லது . புரதமும் அதிகம் 
உட்கொள்ள வேண்டும் . எளிதில் சீரணமாகும் புரதம் , மாமிசத் 
திலும் , முட்டையிலுமிருக்கிறது . ஆகையால் , இவைகளை உட் 
கொள்வது நன்மை தரும் . வைட்டமின்களின் குறைவும் ஏற் 
படாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் . காட்லிவர் எண்ணெய் 
மிகவும் நன்மை பயக்கும் . இம் மாதிரியான நோய் இருக்கும் 
போது , நோயாளியின் வயது , உடல் நிலை , விருப்பம் ஆகிய 
வற்றைக் கருத்திற்கொண்டு 

ஏற்ற உணவைக் கொடுக்க 
வேண்டும் . 


நரம்புகளைப்பற்றிய நோய் பெரும்பாலும் வைட்டமின்- B. 
இன் குறைவாலேயே உண்டாகிறது . ஆகையால் , இந் நோய் 
வந்தால் முதன்முதலில் நோயாளியின் உணவில் வைட்டமின்- B , 


பல்வேறு நோய்களின் ....... உணவு 


855 


குறைவாக இருக்கிறதா என்பதைத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . இது குறைவாக இருந்தால் , உடனே அதைப் 
போக்க வேண்டும் . கைக்குத்தலரிசி , முழுக்கோதுமை 
மா வினாலான ரொட்டி , பால் , உருளைக்கிழங்கு , காய்கறிகள் 
ஆகியவற்றை உண்பதன் மூலம் இந்த வைட்டமின் குறையை 
நீக்க முடியும் . இவ்வுணவுகளின் மூலம் நோய் குணமடைய 
வில்லை என்றால் , மருத்துவரின் ஆலோசனைப்படி அதற்கேற்ற 
மருந்தை உண்ணவேண்டும் . 


இரைப்பை நோயுற்றிருக்கும்போது கொடுக்கத்தக்க உணவு 

இரைப்பையில் உணவு சிறிது சீரணமாகிறது . இங்கு 
உணவு நன்றாகக் கடையப்பட்டுப் பிறகு சிறு குடலுக்குள் வரு 
கிறது . சீரணத்தின் பெரும் பகுதியும் சிறுகுடலிலேயே நடை 
பெறுகிறது . ஆகையால் , இரைப்பையினின்றும் தடைப்படாமல் 
உணவு சிறு குடலுக்குள் வரும் வரையில் சீரணம் நன்றாக நடை 
பெறுகிறது . இரைப்பையின் நலம் கெட்டிருக்கும்போது , 
இரைப்பையினின்றும் சிறு குடலுக்கு எளிதில் வரக்கூடிய 
உணவை உட்கொள்ள வேண்டும் . உணவை நன்றாக மென்று , 
அரைத்துச் சாப்பிட வேண்டும் . உண்ணும் உணவின் 
அள விலும் கவனம் செலுத்தவேண்டும் .. உணவின் 

அளவு 
கூடக் கூட இரைப்பையின் தசைகளுக்கும் வேலை கூடு தலாகிறது . 
காய்கறிகளில் சக்கைப் பொருள்களும் , நுண்ணறை நரம்புப் 
பொருள்களும் மிகுதியாக இருப்பதால் , அவைகள் இரைப்பை 
யின் தசைகளுக்கு மிகுந்த வேலையைக் கொடுக்கின்றன . 
இவற்றைவிட , உயிரினங்களிலிருந்து கிடைக்கும் உணவைச் 
செரிப்பதில் , தசைகளுக்குக் குறைந்த உழைப்பே தேவைப் 
படுகிறது . ஆகையால் , அசீரணம் இருக்கும்பொழுது காய்கறி 
களை உண்ணக்கூடாது . ச் சமயத்தில் உணவின் அளவும் 
குறைவாகவே இருக்கவேண்டும் . உணவைச் சிறுகச் சிறுகப் 
பல தடவைகளில் ( 2 அல்லது மூன்று மணிக்கு ஒரு முறை ) 
உண்பது நல்லது . 


அசீரணமுள்ளவர்களுக்குக் கொழுப்புச் சத்துள்ள உணவால் 
மிகுந்த தீங்கு நேரிடுகிறது . சிறப்பாகச் சமைக்கப்பட்ட பின் , 
கொழுப்புப் பண்டங்கள் அதிகத் தொல்லை கொடுக்கின்றன . 
ஏனெனில் , சமைக்கும் போது கொழுப்பு அமிலங்கள் , (fatty 
acids ) , அக்ரோலீன் ( acrolien ) ( கொழுப்பு எரியும்போது இப் 
பொருள் வெளிப்படுகிறது 

வெளிப்படுகிறது . இதன் நாற்றம் மிகவும் நெடி 
யுள்ளது . இது தோலில் பட்டால் புண் ஏற்படக்கூடும் ) போன்ற 
ல பொருள்கள் வெளிப்படுகின்றன . இதனால் இரைப்பைக்கு 


356 


உணவும் ஊட்டமும் 


கேடு ஏற்படலாம் . ஆனால் , வெண்ணெய் சீரணமாகும் போது , 
கொழுப்பைப் போன்று கஷ்டமுண்டாவதில்லை . 


பொதுவாகச் செரிக்குமாற்றல் குறைவாயுள்ளவர்களுக்கு , 
ஏதாவது கொஞ்சம் பளுவான உணவு உண்டால் அசீரணம் 
வந்து விடுகிறது . அவ்வாறு அசீரணம் ஏற்பட்டால் என்ன 
செய்வது ? உணவு சரிவரச் செரிக்கப்படாத காரணத்தால் , 
இந் நோய் ஏற்படும் பொழுது , மேலும் மேலும் இரைப்பையினுள் 
உணவைத் திணிப்பதால் கெடுதலே உண்டாகும் . ஆகையால் 
உணவைக் குறைக்கவேண்டும் . கட்டியான உணவு உண்ணக் 
கூடாது . ஆரோரூட் அல்லது அரிசிக் கஞ்சியின் நீர்த்தெளி 
வுடன் மோர் சேர்த்து , உப்பையும் சிறிது கரைத்துக் குடிப்பது 
தான் நல்லது இதே உணவை மூன்று நான்கு தடவை 
கொடுக்கவேண்டும் . இடையே , ஆரஞ்சுச் சாற்றைக் காய்ச்சிய 
தேனுடன் சேர்த்துச் சிறிது குடிக்கலாம் . நோயாளி நன்றாக 
ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் . ஓய்வு எடுத்துக்கொள்வ 
தால் , தேவையான உஷ்ண 

அளவு எண்கள் குறையும் , 
களைப்பும் மிகுதியாக ஏற்படாது . இந்த உணவினால் இரைப்பை 
நலமடையும் ; பிறகு உணவின் அளவைச் சிறிது சிறிதாகக் 
கூட்டலாம் . 


குடல் நோய்க்கேற்ற 

உணவு : வயிற்றுப் போக்கு 
( diarrhoeaea ) சில சமயங்களில் , உணவிலுள்ள நச்சுப்பொருள் 
களால் உண்டாகிறது . இந் நோய் கடுமையாக இருக்கும் போது 
உணவு கெடாமலிருப்பது தான் நன்று ; மருந்து கொடுக்க 
வேண்டும் . உடலிலுள்ள திசுக்கள் வறட்சியடையாமல் இருப்ப 
தற்காக ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் 4 , 5 
அவுன்ஸ் தண்ணீர் குடிக்கவேண்டும் . தண்ணீரை நன்றாகக் 
கொதிக்கவைத்து , வடிகட்டிப் பிறகு ஆறவைத்துக் கொடுக்க 
வேண்டும் . பார்லித்தெளிவு , அரிசிக் கஞ்சித் தெளிவு , எலுமிச்சை 
அல்லது ஆரஞ்சுச் சாறு ஆகியவைகளை உணவாகக் கொடுக்க 
லாம் . இவற்றுடன் சர்க்கரையைக் கலந்து அருந்தச் செய்வது 
நல்ல தாகும் . ஏனெனிலி , சர்க்கரையைச் சேர்ப்பதால் களைப்புக் 
குறையும் . 

நோயின் கடுமை குறைந்ததும் ஆரோரூட் , 
சவ்வரிசி , அரிசி ஆகியவற்றாலான கஞ்சியுடன் பால் சேர்த்துக் 
கொடுக்கலாம் . 


சீதபேதியின் ( dysentry ) போதும் இதே உணவைக் 
கொடுப்பது நல்லது . இந் நோயின் துவக்கத்தில் இதைத் 
தடுப்பது எளிது . மிளகாய் , மற்றும் காரப்பொருள்களை விலக்கித் 
தயிர் , அல்வா முதலியவற்றை உண்பது நோயைத் தீர்க்கப் 


பல்வேறு நோய்களின்......உணவு 


357 


பெரிதும் உதவியாயிருக்கும் . இந்நோயுள்ளவர் மிகுந்த ஓய்வு 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


மலச்சிக்கலைப் போக்க வல்ல உணவு : மலச்சிக்கல் ஒரு 
மோசமான நோய் , பொதுவாக , ஒரு நாளுக்குக் குறைந்தது 
ஒரு தடவையாவது மலங்கழிக்கவேண்டும் . இரண்டு மூன்று 
நாட்கள் வரை மலங்கழியாவிடில் நாம் 

மலங்கழியாவிடில் நாம் அதை மலச்சிக்கல் 
என்கிறோம் . மலத்தின் மூலமாக , உடலுடன் சேராத சாரமற்ற 
பொருள்கள் , வெளியேற்றப்படுகின்றன . இவ்வாறு 
பொருள்கள் வெளியேற்றப்படாவிடில் , இவை பெருங்குடலில் 
தங்கி அழுகத் தொடங்கும் ; இதனால் நோய்க் கிருமிகளின் 
வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவி கிடைக்கும் . இதன் காரணமாக 
இரத்தத்திலும் நச்சுப் பொருள்கள் கலந்து தலை வலி ஏற்படும் ; 
மலச்சிக்கலினால் பல நோய்கள் வரக்கூடும் ; ஆகையால் இது 
ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் இன்றியமையாத 
தாகும் . 


பல காரணங்களால் மலச்சிக்கல் ஏற்படலாம் . இவற்றுள் 
மூன்று காரணங்கள் மிகவும் முக்கியமானவையாகும் . முதலாவ 
தாக , நல்ல பழக்கங்கள் இல்லாமையால் , இந் நோய் வரலாம் . 
ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் உண்பதனாலும் , 
குறித்த நேரத்தில் மலங்கழிப்பதாலும் , உடலின் தசைகளும் 
உறுப்புகளும் , அந்தந்த வேலைகளுக்குப் பழக்கப்பட்டிருக்கும் . 
எனவே , உறுப்புகளின் தசைகளுடைய நீட்சி , சுருக்கம் , 
இயக்கம் முதலியன ஒழுங்காக நடைபெறும் . இதனால் மலங் 
கழிப்பதும் ஒழுங்காகவும் எளிதாகவும் இருக்கும் . ஆனால் , 
ஒழுங்கின்றி கண்ட நேரங்களில் உண்பதும் , எப்பொழுதும் , 
அலைந்துகொண்டே இருப்பதும் , குறித்த நேரத்தில் மலங் 
கழிக்காமலிருப்பதும் போன்ற ஒழுங்கற்ற செயல்களால் , மலங் 
கழிப்பதில் சிரமமேற்படுகிறது . இம்மாதிரியான சமயங்களில் , 
ஒரு குறிப்பிட்ட உணவுத் திட்டத்தின் மூலம் , மலர்ச்சிக்கலைப் 
போக்குவது 

கடினமாகும் . இதற்குக் குறித்த நேரத்தில் 
உண்பதும் , குறித்த நேரத்தில் மலங் கழிப்பதுமான பழக்கத்தைக் 
கைக்கொள்வதே சிறந்ததாகும் . 


> ஒரு 


இரண்டாவதாகச் சில நோயாளிகளின் பெருங்குடலிலுள்ள 
வட்டவடிவமான தசைகள் சுருங்கிக் குடலைக் கட்டியான 
ரப்பர்க் குழாய் போன்று ஆக்கிவிடுகின்றன . இந் நிலையில் ,, 
பொருள்கள் பெருங்குடலில் மிகவும் மெதுவாகச் செல்லுகின்றன . 
இம்மாதிரியான கட்டிப்பட்ட குடலை ,, இடுப்புப் பெட்டியில் 
( pelvis ) கையால் அமுக்கித் 

அமுக்கித் தொட்டுப் 

தொட்டுப் பார்க்க முடியும் . 


358 


உணவும் ஊட்டமும் 


காய்கறிகள் , பழங்கள் , தவிடு போன்ற பொருள்களைக் கொடுப்ப 
தால் மலம் எளிதில் கழியும் என நம்பப்படுகிறது . ஆனால் , 
குடல் கட்டிப்பட்டிருக்கும் இந் நோய்க்கு இத்தகைய சக்கைப் 
பொருள்களை உண்பதால் கேடு நேரிடும் . இவற்றை உண்பதால் , 
இடுப்பெலும்புப் பெட்டியின் வலப்புறத்தில் கீழ்ப்பகுதியில் வலி 
ஏற்படலாம் ; சில நேரங்களில் 

குடல் வால் 

அழற்சியும் 
( Appendicitis ) ஏற்படலாம் . 


மாவாலான 


இந் நோய் இருக்கும்போது , மிகவும் குறைந்த சக்கைப் 
பொருளுள்ள உணவுப் பொருள்களை யும் , குடலுக்கு எரிச்சலை 
உண்டாக்காத பொருள்களையும் உண்ண வேண்டும் . இத்தகைய 
உணவுகளில் வைட்டமின்- C குறைவாக இருக்கலாம் . இதைப் 
போக்க , 

ஆரஞ்சு , எலுமிச்சை , தக்காளி ஆகியவற்றின் 
சாற்றைக் கொடுக்கலாம் . முழுக்கோ துமை 
ரொட்டி , உலர்ந்த பழங்கள் , மேல் தோலோடு உண்ணப்படும் 
பழங்கள் , பச்சை நிறக் காய்கறிகள் , கிழங்குகள் , கொட்டைப் 
பருப்புகள் , ஓட்ஸ் மாவு , பட்டாணி ஆகியவைகளை விலக்க 
வேண்டும் . சாதாரணப் பிஸ்கட் , வெள்ளை 

ரொட்டி , 
வெண்ணெய் , பாலாடைக்கட்டி , பாலாடை , முட்டை , தேன் , 
ஆரஞ்சு , தக்காளி , எலுமிச்சை போன்ற பழச்சாறு , பால் , 
ரஸ்க் , சர்க்கரை முதலியவைகளை உண்ணலாம் . 

மூன்றாவது வகை மலச்சிக்கல் , குடல் தசைகளின் வலுக் 
குறைவினாலோ அல்லது நலக் குறைவாலோ உண்டாகலாம் . 
இதை நீக்க , மிகுந்த சக்கைப் பொருள்கள் உள்ள உணவை 
உட்கொள்ள வேண்டும் . ஓட்ஸ்மாவு , பசுமைக் காய்கறிகள் , 
முழுக்கோதுமை ரொட்டி , கீரை ஆகியவற்றை உண்ணலாம் . 
மிகு தியான தண்ணீரும் குடிக்க வேண்டும் . இரவில் தூங்கு 
முன்பும் , காலையில் எழுந்தவுடனும் ஒரு குவளைத் தண்ணீர் 
குடிப்பதால் மலம் எளிதில் கழியும் . கொழுப்புச் சத்துள்ள 
உணவும் எண்ணெய் முதலியனவும் பெருங்குடலில் , பொருள்கள் 
எளிதில் செல்ல உதவும் . ஆகையால் மலச்சிக்கல் உள்ளவர்கள் , 
எண்ணெய் , கொட்டைப் பருப்புகள் , கொழுப்புச் சத்துள்ள 
பொருள்கள் முதலியவைகளை உண்பது நல்லது . ஓர் அவுன்ஸ் 
தேனை ஒரு குவளைத் தண்ணீருடன் கலந்து குடிப்பதால் மலம் 
எளிதில் கழியும் . இத்துடன் , இரத்தத்தைத் தூய்மை ஆக்கு 
வதிலும் தேன் மிகவும் பயன்படும் . 


கல்லீரல் நோய்க்கேற்ற உணவு : கல்லீரலிலுள்ள பித்தப் 
பையிலிருந்து பித்த நீர் குடலுக்குள் வராதபொழுது மஞ்சள் 
காமாலை ஏற்படுகிறது . இந்நோய் இருக்கும் பொழுது கண்கள் 


பல்வேறு நோய்களின் .......உணவு 


859 


மஞ்சளாக இருக்கின்றன . நாக்கின் நிறம் சிவப்பாக இல்லாமல் , 
சிறிது 

மஞ்சள் நிறமாகக் காணப்படுகிறது . கொழுப்புச் 
செரிப்பதற்குப் பித்த நீர் மிகவும் இன்றியமையாதது . இந் 
நோய் ஏற்படும்போது பித்த நீர் குடலுக்குள் வரப்பெறாமையால் , 
கொழுப்புப் பொருள் சரியாகச் சீரணிக்கப்படுவதில்லை . பெருங் 

கொழுப்புப் பொருள் மிகுதியாகத் தங்குவதால் , 
கிருமிகள் விரைவில் வளர்கின்றன . இதனால் மலம் மிகவும் 
கெட்ட நாற்றமுள்ளதாக ஆகிறது . மலத்தின் நிறமும் 
மஞ்சளாக இராமல் களிமண் நிறமாக இருக்கிறது . 


குடலில் 


இந் நிலையில் , கொழுப்புப் பொருளைக் குறைவாக உண்ண 
வேண்டும் . ஏனெனில் , அதை மிகு தியாக உண்பதால் , செரிக் 
கப்படாத கொழுப்புப் பொருள் , பெருங்குடலில் தங்கிக் கிருமிகள் 
வளர உதவியாக இருக்கும் . மேலும் , கல்லீரலின் நலத்திற்குக் 
கொழுப்புள்ள 

உணவு 

எவ்வளவுக்கெவ்வளவு 
குறைவாக 
உண்ணப்படுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது . மாவுப் 
பொருளும் புரதமும் மிகுதியாக உண்ணலாம் . கரும்பு , 
பழங்கள் , ரொட்டி முதலியவைகளையும் உண்ணலாம் . பாலி 
லிருந்து பாலாடையை நீக்கிவிட்டு மீதமுள்ள பாலைக் குடிக்க 
லாம் . இட்டலி , சோறு ஆகியவைகளையும் உண்ணலாம் . 


அண்மையில் மஞ்சள் காமாலை நோய் டில்லியிலும் சென்னை 
யிலும் பரவி இருந்தது . அவ்வமயம் ஒருவர் தன் அனுபவத்தால் 
கண்ட மருந்தைச் செய்தித் தாளில் வெளியிட்டிருந்தார் . அம் 
மருந்து வருமாறு : 


மேலாக 
மிளகு 


ஒரு பெரிய நெல்லிக்காயளவு புளியை எடுத்து அதை 
அரைக் குவளைத் தண்ணீரில் நன்றாகக் கரைத்து , 
மிதக்கும் பொருள்களை நீக்கிவிட்டு 

அளவு 
சுண்ணாம்பை அதில் சேர்க்கவேண்டும் . இதை வெறும் வயிற்றில் 
குடிக்க வேண்டும் . பிறகு : உடனே இரண்டு இட்டிலிகளோ , 
சோறோ நெய்யுடன் உண்ண வேண்டும் . இம் மாதிரி ஐந்து 
நாட்கள் உண்பதால் மஞ்சள்காமாலை நீங்கும் . 


இரத்த சோகை : இது பல காரணங்களால் 

வரலாம் . 
உணவுப் பொருள்களில் போதிய இரும்புச் சத்து இல்லாததால் 
இரத்த சோகை ஏற்படலாம் . இதன் காரணத்தால் பல்வேறு 
நோய்களும் ஏற்படலாம் . இதைப் போக்க இரும்புச் சத்து 
மிகுந்துள்ள உணவுப் பொருள்களை உண்ண வேண்டும் . நம் 
நாட்டில் ஆயுர் வேத , சித்த வைத்திய முறைப்படி , அயச் செந் 
துரத்தைத் தேனில் குழைத்துக் கொடுப்பது வழக்கம் , கல்லீரலில் 


560 


உணவும் ஊட்டமும் 


இரும்பு மிகுதியாக உள்ளது . நாள்தோறும் , பவுண்டு கல்லீரல் 
உண்பதனால் , சில நாட்களில் இரத்த சோகை குணமாகிவிடும் . 
இக் காலத்தில் கல்லீரல் சத்து ( liver extract ) முதலிய பல 
மருந்துகளின் மூலம் இந் நோயைக் குணப்படுத்தலாம் . 


இரத்த அழுத்தம் : பெரும்பாலும் இந் நோய் 40 வயதுக்கு 
மேற்பட்டவர்களுக்கு வருகிறது . இதை நன்கு கண்காணிக்காத 
தால் சில சமயங்களில் பக்கவாதம் ஏற்படுகிறது . ஆனால் மிகவும் 
கவனமாக இருப்பதால் இதைக் கட்டுப்படுத்த முடியும் . இதற்கு 
இப்பொழுது பல மருந்துகள் உள்ளன . ஸெர் பாசில் ( serpasil ) 
என்ற மருந்து இந் நோய்க்கு மிகவும் பெயர் பெற்றுள்ளது . 
உணவைக் கட்டுப்படுத்துவதால் , இந் நோயை அடக்கிவிட 
லாம் . இந் நோய்க்கு உப்புக் குறைவான உணவுப் பொருளை 
உண்பது நல்லது . போதிய ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
வெயிலில் செல்லக் கூடாது . மனத்தைக் குழப்பி , வருத்தமும் 
கோபமும் உண்டாகும் செய்திகளில் தலையிடக் கூடாது . 
உப்பைக் குறைப்பதற்குக் கீழ்க்கண்ட உணவுப் பொருள்களை 
உட்கொள்ளளலாம் : பால் , ரொட்டி , அல்வா , 

பிஸ்கட் , 
இனிப்புப் பண்டங்கள் , வெண்ணெய் , ஆரஞ்சு , வாழைப்பழம் , 
தக்காளிப்பழம் , ஆப்பிள் , தேன் , சோறு , மோர் , மிகக் குறை 
வாக உப்புச் சேர்ந்த காய்கறிகள் , பழப்பாகு ( jam ) முதலி 
யவைகள் . 


குறிப்பு : 361 , 372 , 388 , 397 ஆம் பக்கங்களிலுள்ள அத்தியாய 

எண்களை முறையே 27 , 28 , 29 , 30 எனத் திருத்திப் 
படிக்கவும் . 


- 


26. சிறப்பான பொறிகள் 

( The Special Senses ) 


24 


உள்ளது . 


பார்வை : மனிதனின் கண் , ஒரு உருண்டை போன்று 
அமைந்திருக்கிறது . 

குறுக்காக 

அது சுமார் 

மி . மீ . 
விட்டமும் , செங்குத்தாகச் சுமார் 23.5 மி . மீ . விட்டமும் 

கண் உருண்டை இரு உருண்டை களால் ஆனது . 
முன் பகுதி ஒளி ஊடுருவ வல்லது . அது ‘ விழி வெண்படலம் 
( Cornea ) எனப்படும் . கண் உருண்டையின் பின்புறச் சுவர் 
(உட்சுவர் ) ரெட்டினா என்று சொல்லப்படும் , ஒளி உணர்ச்சியுள்ள 
திசுவால் மூடப்பட்டுள்ளது . உருண்டை வடிவமான நரம்பு 
இழை முடிச்சு ( பார்வை நரம்பு ) கண்ணுருண்டையின் பின் 
புறத்திலிருந்து முளைக்குச் செல்கிறது . கண்ணின் முன் 
புறத்தைத் தவிர மற்றப் பகுதி கண் குழியாகிய எலும்புப் பெட்டி 


5 


3 


16 


2 


1 : ரெடினாவின் மத்திய தமனி 
2. பின்னறை 
3. கருவிழி ( Iris ) 
4 , அக்வியஸ் ஹ்யூமர் 

( Aqueous humour ) 
5. விழி வெண்படலம 
6. முன் அறை 
7. ஸிலியரித் தசை 
8. லென்ஸ் 
9. ரெட்டினா திரை 
10. பார்வை நரம்பு 
11. விட்ருவஸ் பாடி ( vitreous 

body ) 


9 


11 


1 


10 


படம் 36 


கண்ணின் பாகங்கள் 


யுள் வைக்கப்பட்டுள்ளது . ஆனால் எலும்புக் குழிக்கும் கண்ணுக் 
கும் இடையில் கனத்த திசு இருக்கிறது . இது கண்மீது எவ்வித 
அதிர்ச்சியும் ஏற்படாமல் 

காக்கின்றது . 

கண்ணிமைகளும் 


862 


உணவும் ஊட்டமும் 


அனிச்சைச் செயலால் மூடிக் கண்களைக் காக்கின்றன . வெளி 
யில் காணப்படும் கண்ணின் பகுதி மென்மையான சவ்வினால் 
மூடப்பட்டுள்ளது . இதற்குக் " கன் ஜங்டிவா ( Conjunctiva ) 
என்று பெயர் . இந்தச் சவ்வு லாக்ரிமல் சுரப்பியால் சுரக்கப் 
படும் கண்ணீரால் அடிக்கடி கழுவப்படுகிறது . இவ்வாறு இல்லா 
விட்டால் இச் சவ்வு காய்ந்து விரைவில் புண்ணாகும் . கண்ணீரில் 
லைஸோஸைம் ( Lysozyme ) என்னும் பொருள் உள்ளது .. இது 
பாக்டீரியாவை அழிக்குந் தன்மையுடையது . 


கண்ணுருண்டையின் சுவர் மூன்று அடுக்குகளாலானது . 
வெளிப்படலம் இழைகளாலானது . இது கண்ணுருண்டையின் 
வடிவத்தை மாறாமல் காத்து , அதற்குள்ளிருக்கும் இரத்தக் 
குழாய்கள் , நரம்புகள் உள்ள பகுதியைக் காக்கின்றது . வெள்ளை 
விழியிருக்கும் இதன் முன் பகுதி ஒளியூடுருவும் தன்மையது . 
ஆனாலும் வெள்ளைப் பகுதி ஒளியூடுருவா மல் இருக்குமாறு இதுவே 
அமைகிறது . 


நடு படலத்தில் ( அடுக்கு ) கண்ணின் முக்கிய தமனிகளும் 
சிரைகளும் உள்ளன . இது முன்புறம் உள்ள கண் பாவையைத் 
தவிர மற்ற இடங்களைச் சூழ்ந்திருக்கிறது . 


உட் படலத்தில் , ரெட்டினா என்னும் திரை போன்ற 
உறுப்பு இருக்கிறது . இதில் ஒளியைப் பெறும் சாதனம் , ஒளியை 
நரம்புச் செயலாக மாற்றும் பொருள் முதலியன உள்ளன 
ரெட்டினா நரம்புள்ள அமைப்பாகும் . இது பல அடுக்குகளா 


லானது . 


| 


கண்ணிலுள்ள லென்ஸ் : இது ஒளி ஊடுருவும் இரு குவி 
லென்ஸ் ( Biconvex lens ) . இதன் குறுக்களவு சுமார் 3 அங்குலம் 
இருக்கலாம் . இது கருவிழிக்குப் பின்னால் உள்ளது . காப்சூல் 
என்று சொல்லப்படும் ஒரு மெல்லிய சவ்வினுள் இது வைக்கப் 
பட்டிருக்கிறது . இதன் நடுப்பாகம் , கண்ணின் பாவைக்குச் 
( pupil ) சற்று அப்பாலிருக்கிறது . இந்த லென்ஸ் இவ் விடத்தில் 
தசை இழைகளால் கட்டப்பட்டுத் தொங்குகிறது . இவ் விழை 
கள் லென்ஸ் காப்சூலுடன் இணைக்கப்பட்டுக் கண்ணின் உட் 
பகு தியுடன் சேர்ந்திருக்கிறது , இதைக் கண்ணுடன் சிலியரித் 
தசைகள் இணைக்கின்றன . இதில் இயங்கு தசை இழைகளும் 
( Involuntary muscle fibres ) பல சாதனங்களும் உள்ளன . 
விழியும் சிலியரியும் லென்ஸுக்கு முன்னால் உள்ள பகுதியை 
அறைகளாகப் ( முன்புற அறை : பின்புற அறை ) பிரிக்கின்றன 
இரு அறைகளும் தெளிந்த ஒளி ஊடுருவும் திரவத்தால் நிரம்பி 


ரு 


சிறப்பான பொறிகள் 


863 


யிருக்கின்றன . இதற்கு அக்யுவஸ் ஹ்யூமர் ( aqueous humour ) 
என்று பெயர் . பிசுபிசுப்பான தெளிந்த ஒளியூடுருவும் பொருள் , 
லென்ஸுக்குப் பின்னால் உள்ள கண்ணுருண்டையில் நிரம்பி 
இருக்கிறது . இதற்கு ‘ விட்ரியஸ் ஹ்யூமர் ( vitreous humour ) 
என்று பெயர் . 


லென்ஸ் , பிம்பம் ரடினாவில் விழுவதற்கேற்றவாறு , தன் 
உருவத்தை மாற்றிக் கொள்கிறது . 20 அடிக்கு அப்பாலுள்ள 
எப் பொருளைக் காண்பதற்கும் இந்த லென்ஸின் குவியுந்தன்மை 
மிகவும் குறைந்து கொள்கிறது . இவ்வாறு செய்வதற்கு 
லென்ஸைச் சேர்ந்த தசைகள் உதவுகின்றன . ரெடினாவில் 
விழும் பொருளின் பிம்பம் மிகவும் சிறியதாக இருக்கும் . பார்க்கக் 
கூடிய மிகச் சிறிய பொருளின் பிம்பம் 0.0025 மி . மீ . குறுக் 
களவைவிடச் சற்றுப் பெரிதாக உள்ளது . 


ரெட்டினாவின் எல்லைப் பகுதியில் ( Extreme Peripheral Part ) 
நிறங்களை நன்கு உணர்வதில்லை . அது , வெண்மை , கறுமை , 
சாம்பல் நிறம் ஆகிய மூன்றையுமே உணர்கிறது . ரெட்டினாவின் 
நடுப்பகுதியில் நிறங்களை அறியும் உணர்ச்சி 

அதிகமாக 
உள்ளன . நீலத்தை அறியும் பகுதி அதிகமாக உள்ளது . இதற் 
கடுத்தாற்போன்று சிவப்பை அறியும் பகுதி இருக்கிறது . இதன் 
பின் மஞ்சளை அறியும் பகுதியின் அளவு இருக்கிறது . இதையும் 
விடக் குறைந்த அளவில் பச்சை நிறத்தை அறியும் பகுதி 
உள்ளது . 


சில ஆட்களின் ரெட்டினா, நிறங்களை அறிந்து கொள்ளும் 
சக்தியை முற்றும் இழந்திருக்கும் . இத்தகையோருக்கு அவர் 
களுடைய சுற்றுப்புறம் கறுப்பும் வெளுப்புமாகவும் , பலவகைச் 
சாம்பல் நிறமாகவும் தோன்றும் . இதற்கு அக்ரோமாடிஸம் 
( Achromatism ) எனப் பெயர் . இது மிகவும் அரிதாக ஏற்படு 
கிறது . 

சாதாரணமான நிறக்குருட்டுத் தன்மையில் , இந் 
நோயுள்ளவர்களுக்குச் சிவப்பும் , பச்சையும் தாம் சரிவரத் தெரி 
யாது . 


கண்கள் அவற்றின் குழியில் சிறு தசைகள் பலவற்றால் 
சுழற்றப்படுகின்றன . ஒவ்வொரு கண்ணுக்கும் இவ்வாறு சுழற்ற 
6 தசைகள் இருக்கின்றன . 


இரு கண்களின் தசைகளும் இணைந்து செயல்படுகின்றன . 
கண்ணிமை , கண்குழியின் மேற்சுவருடன் இணைக்கப்பட்டுள்ள 
ஒரு தசையால் உயர்த்தப்படுகிறது . இமைகள் ஆர் பிகுலேரிஸ் 


864 


உணவும் ஊட்டமும் 


ஆகுலீ ( Orbicularis oculi ) என்னும் தசையால் மூடுமாறு 
செய்யப்படுகின்றன . 


சில கண் கோளாறுகள் : உருவம் தெளிவாகத் தெரியாம 
லிருப்பது இதை ( Spherical aberration ) என்பர் . 


ப்ரெஸ்பயோப்பியா ( Presbyopia ) : இக்கோளாறு நடுத்தர 
வயதைக் கடந்தபின் ஏற்படுகிறது . லென்ஸ் வயதாக 

வயதாக ஆக 
அதன் நீண்டு சுருங்குத் தன்மையை இழுத்து விடுகிறது . இந் 
நோயில் அருகிலுள்ள பொருள் தெளிவாகத் தெரிவதில்லை . 
எனவே இந் நோயாளி சாதாரண எழுத்துள்ள புத்தகங்களைப் 
படிக்கச் சிரமப் படுவார்கள் . குவிலென்ஸ்களின் ( Convex lens ) 
உதவியால் இதைச் சரிப்படுத்தலாம் . 


கண்ணுருண்டை ( Eyeball ) யின் அமைப்பின் மாறுதலால் 
ஏற்படும் கோளாறுகள் : சாதாரணமாக கண்ணுருண்டை 
அநேகமாக உருண்டையாக இருக்கிறது . 


மையோப்பியா அல்லது கிட்டப்பார்வை : இதில் கண் 
ணுருண்டை உருண்டையாக இல்லாமல் நீண்டு விடுகிறது .. 
ஆகையால் பொருளின் பிம்பம் ரெட்டினாவிற்குச் சற்று முன்னா 
லேயே விழுகிறது . எனவே தெளிவற்ற பிம்பம் ரெட்டினாவில் 
விழுகிறது . குழியாடிகள் ( Concave lens ) மூலம் இப்பார்வையைச் 
சரி செய்யலாம் . 


ஹைப்பர்மெட்ரோபியா அல்லது தூரப்பார்வை : இதில் 
பிம்பம் ரெட்டினாவிற்குப் பின்னால் விழுகிறது . எனவே தெளி 

இல்லை . இதை குவிலென்ஸ் ( Conxex lens ) மூலம் 
போக்கலாம் . 


வாக 


மான 


அஸ்டிக்மாடிஸம் ( Astigmatism ) : இது மிகவும் சாதாரண 

கோளாறு , இதில் ஒளிக் கிரணங்கள் ரெட்டினாவில் 
கூர்மையான புள்ளியில் விழுவதில்லை . அவை சிறு சிறு கோடு 
களாக விழுகின்றன . இது பொதுவாக ஓரளவு எல்லாருக்கும் 
இருக்கிறது . இது அதிகமாக இருக்கும் போது இந் நோயிருப்ப 
தாகக் கூறுகிறோம் . 


விட்ரியஸ் பொருளில் ஊடுருவாப் பொருள்கள் : நல்ல 
கண்ணிலும் விட்ரியஸ் பொருளில் ஒளி ஊடுருவா நுண்ணிய 
பொருள்கள் இருக்கின்றன . பொதுவாக இது தென்படுவதில்லை . 
இவற்றிற்குப் பூச்சி பறத்தல் என்பர் . 

மேலோ , 


வை 


சிறப்பான பொறிகள் 


865 


கீழோ அசைவதுபோல் தோன்றும் . ஆனால் , அதைப் பார்க்க 
முயன்றால் மறைந்துவிடும் . 


கண் இணை ஆடி ( Contact lens ) : இவை மெல்லிய கிண்ணம் 
வடிவிலான கண்ணாடித் தகடுகளாலானவை . இவற்றை கண் 
ணின் வெண்படலத்தில் பொருத்தலாம் . வெள்ளை விழிப்படலத் 
தின் குறைபாடுகள் , அஸ்டிக் மாடிஸம் , லென்சின் குறைபாடு 
ஆகிய குறைகளில் இதைப் பொருத்தலாம் . இது வெள்ளைப் 
படலத்தின் வடிவில் செய்யப்படுகிறது . இதைக் கண்ணில் 
பொருத்துவதற்கு முன் இதை உப்புக் கரைசலால் ( Saline 
Solution ) நிரப்புகிறார்கள் . லென்சை பொருத்தியவுடன் இந்தக் 
கரைசல் லெஸுக்கும் விழிக்கும் இடையில் இலேசான படலம் 
போன்றிருக்கும் . இந்த லென்ஸையும் மற்ற லென்ஸ்களைப்போல் 
தேவைக்கேற்றவாறு தேய்த்துச் சரி செய்யலாம் . 


குறைந்த ஒளியும் கண்ணுக்குத் தீங்கும் : குறைத்த ஒளி 
யில் படிப்பதாலும் , மிகவும் சிறிய எழுத்துக்களைப் படிப்பதாலும் , 
கண்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்படுகிறது . இதனால் தலைவலி 
ஏற்படும் . 


கூசும் ஒளியும் ( glare) கண்ணுக்குச் சிரமத்தைத் தரும் . 
இக் கூச்சம் மூவகைப்படும் . ( 1 ) மிகவும் பிரகாசமான வெளிச் 
சம் எங்கும் பரவி , பொருள்களின் வேறுபாடு தெரியாமல் 
செய்யும் கூச்சம் ( Veiling glare ) . ( 2 ) கண்ணினுள் 45 யில் 
மிகவும் பிரகாசமான ஒளி விழுந்து கண்களைக் கூசச் செய்தல் 
( dazzling glare ) . ( 3 ) பிரகாசமான 

நேரிடையாகக் 
கண்ணின் பார்வையில் புகுந்து கூசச் செய்வது ( Blinding glare ) . 
தலைக்குப் பின்புறமிருந்து ஒளிவந்து புத்தகத்தில் விழுந்து அது 
கண்ணைக் கூசாமலிருக்குமாறு வைத்துக் கொண்டு படித்தல் 
சிறந்ததாகும் . 


ஒளி 


காடராக்ட் ( Cataract ) : லென்ஸ் ஊடுருவம் ஆற்றலை 
இழந்து விடுவதால் பார்வை குன்றுகிறது . லென்ஸின் ஒளி 
ஊடுருவந் தன்மையின் குறைவுக்குக் காடராக்ட் என்று பெயர் . 
நடுத்தர வயதைக் கடந்தவருக்கு இந் நோய் ஏற்படலாம் . இக் 
குறைபாடு அதிகரித்து லென்ஸ் முற்றிலும் ஒளி ஊடுருவாததாக 
ஆனபின் அறுவைச் சிகிச்சை செய்யப்படுகிறது . 


கிளாக்கோமா ( Glaucoma ) : இது மிகவும் பயங்கரமான 
நோய் , இந் நோயில் சுண்ணுள்ளிருக்கும் திரவத்தின் அழுத்தம் 
உயருகிறது . இதனால் கண் குருடாகவும் ஆகலாம் . 


866 


உணவும் ஊட்டமும் 


காது 
அமைப்பு : 

மூன்று பாகுதிகளாக உள்ளது . ( 1 ) 
வெளிக்காது ( 2 ) நடுக்காது ( 3 ) உள்காது . 


காது 


வெளிக்காது தலையின் பக்கத்தில் இருக்கிறது . இச் செவியை 
ஆரிக்கிள் அல்லது பின்னா ( Auricle or Pinna ) என்கிறோம் . இத 
னுள் புனல் வடிவான குறுகிய பாதை இருக்கிறது . இதற்கு 
வெளிச் செவிப்பாதை ( External auditory meatus or canal ) 
என்று பெயர் . இப் பாதை , மண்டை ஓட்டின் டெம்போரல் 
எலும்பு வரை செல்கிறது . அதன் முடிவில் இது வளையக்கூடிய 
ஒரு சவ்வினால் மூடப்பட்டிருக்கிறது . இதற்குச் செவிப்பறை 
( drum or tympanic membrane ) என்று பெயர் . புறச்செவியும் 
செவிப்பாதையும் ஒலி அலிகளைச் சேகரித்துச் செவிப் பறைக்கு 
அனுப்ப மட்டுமே பயன்படுகின்றன . 


ளன . 


நடுக்காது டெம்போரல் எலும்பினுள் இருக்கும் ஒரு சிறு 
அறையாகும் . இதற்கும் வெளிக்காதுக்கும் இடையில் செவிப் 
பறை இருக்கிறது . நடுக்காதில் மூன்று மிகச் சிறிய எலும்புகள் 
இருக்கின்றன . இவற்றின் வடிவைப் பொருத்து இவைகளுக்கு 
முறையே சுத்தியல் ( malleus : Lammer ) , பட்டறை ( incus : anvil ) 
அங்கப்படி . ( Stapes : Stirrup ) என்று பெயர் கொடுக்கப்பட்டுள் 

இவை செவிப் பாறையில் இருந்து நடுக்காதின் பள்ளத் 
தின் சுவரை நோக்கி உள்ளன . இவை ஒன்றோடொன்று நுண் 
ணிய மூட்டுக்களால் இணைக்கப்பட்டுள்ளன . சுத்தியலின் கைப் 
பிடி செவிப் பாறையுடன் இணைந்திருக்கிறது . இதன் தலை 
பட்டறையின் நடுப்பாகத்துடன் இணைந்துள்ளது . பட்டறையின் 
ஒரு நீண்ட பகுதி அங்கப்படியின் ஒரு கோடியுடன் இணைந்திருக் 
கிறது . இதன் மற்றொரு முனை நடுக்காதின் உட்சுவரிலுள்ள 
துவாரத்தில் இணைக்கப்பட்டுள்ளது . இத்துவாரத்துக்கு முட்டை 
வடிவான சன்னல் ( Oval window ) எனப் பெயர் . செவிப்பாறை 
யின் உட்சுவரில் சிறிது தாழ்ந்து ஒரு வட்டச் சன்னல் ( round 
window ) இருக்கிறது . இது ஒரு மெல்லிய சவ்வினால் மூடப் 
பட்டுள்ளது . 


நடுக்காதை , மூக்கின் பின்புறத்துடன் ஒரு ஒடுங்கிய வாய்க் 
கால் இணைக்கிறது . இதற்கு யூஸ்டேஷியன் குழாய் ( Eustachian 
tube ) என்று பெயர் . இது வெளிக்காற்றுக்கும் நடுக்காதுக்கும் 
காற்றுச் 

சென்றுவரப் பாதையாக உதவுகிறது . இவ்வாறு 
செவிப் பாறையின் இரு புறமும் உள்ள காற்றழுத்தம் சமமாக 
வைத்துக்கொள்ளப்படுகிறது . 


சிறப்பான பொறிகள் 


367 


நடுக்காதில் இரு சிறிய தசைகள் காணப்படுகின்றன . 
இவை சுற்றிலுமுள்ள எலும்புகளிலிருந்தோ , முருந்திலிருந்தோ 
( Cartillage ) வெளிப்பட்டு இவற்றில் ஒன்று சுத்தியலின் கைப்பிடி 
யுள் செருகப்படுகிறது ; மற்றொன்று அங்கப் படியில் செருகப் 
பட்டுள்ளது . இவ்விரு தசைகளும் ஒன்றுபோல அனிச்சைச் 
செயல்மூலம் சுருங்கிப் பெரும் ஒலி அதிர்வுகள் செவிப்பாறையை 
அடிக்கும்போது , இவ்வெலும்புகளின் வேகத்தைக் குறைத்து 
உள்காதை தீங்கு நேராமல் காக்கின்றன . 


உள்காது நடுக்காதிற்கு அப்பால் இருக்கிறது . இதில் கேட் 
கும் உறுப்பு இருக்கிறது . நத்தையின் ஓடு போன்ற அமைப் 
புள்ள கோச்லியா ( Cochlea ) என்னும் பெயருள்ள , டெம்போரல் 
எலும்பிலுள்ள வளைவுக் கோபுரத்தின் ( Spiral Tower ) உள்ளும் 
அதன் வெளிச் சுவரிலும் கேட்கும் உணர்ச்சியுறுப்பு அமைந் 
திருக்கிறது . வளைவுக் கால்வாய் ( Spiral canal ) மோடியோலஸ் 
( Modiolous ) என்னும் பஞ்சு போன்ற எலும்பின் நடுத்தண்டைச் 
சுற்றி 22 சுற்று சுற்றுகிறது . மோடியோலஸிலிருந்து நீண்டுள்ள 
ஒரு எலும்பின் தட்டு ஸ்க்ரூவைப் போன்று அதைக் சுற்றி வரு 
கிறது . இது கோச்லியாவை இரு வளைவுக் கால்வாய்களாகப் 
பிரிக்கிறது . உயிருடன் இருக்தும்போது பேசிலர் சவ்வு ( Basilar 
membrane ) என்னும் சவ்வுச் சுவரால் இந்த வளைவுக்கால்வாய் 
இரு கால்வாய்களாகப் பிரிக்கப்படுகிறது . மற்றொரு மென்மை 
யான , வெஸ்டி புலர்ச் சவ்வு ( Vestibular membrane ) எலும்புத் 
தட்டின் மேற்பரப்பிலிருந்து கிளம்பி வெளிச் சுவருக்குச் சென்று 
பேசிலர் சவ்வின் வெளிப்புற இணைப்புக்குச் சிறிது மேலே 
பொருத்தப்பட்டுள்ளது . இந்த இரு சவ்வுகளுக்கும் இடையிலும் 
உள்ள வளைந்த குழாய்க்கு மெம்பரேனஸ் கோச்லியா , அல்லது 
கோச்லியாக் குழாய் என்று பெயர் . இக்குழாய்க்கு மேலே 
இருக்கும் கோச்லியாவின் பகுதிக்கு 

ஸ்காலா வெஸ்டிபுலி 
(Scala Vestibuli ) என்று பெயர் . இதற்குக் கீழுள்ள பகுதி 
“ ஸ்காலா டிம்பனி ( Scala tympani ) எனப்படும் . இவ்விரண்டும் 
( பெரிலிம்ப் ( Perilymph ) என்னும் திரவத்தால் நிரம்பியுள்ளன . 
கோச்லியாக்குழாய் என்டோலிம்ப் ( Endolymph ) என்னும் 
திரவத்தால் நிரம்பியிருக்கிறது . 


பேசிலர் சவ்வின்மீது வெவ்வேறு அளவிலும் வடிவிலும் 
உள்ள விசேஷமான 

செல்கள் இருக்கின்றன . இவற்றிற்கு 
ஸ்பைரல் உறுப்பு ( Spiral organ of organ or corti ) என்று பெயர் . 
இவை ஒலியைப் பெறும் உறுப்புக்கள் ஆகும் . இவை நீண்ட 
பொருள் கள் . இவற்றின் உச்சியிலிருந்து மயிர் போன்றவைகள் 


368 


உணவும் ஊட்டமும் 


நீட்டிக் கொண்டிருக்கின்றன . எனவே இவற்றை மயிர் செல்கள் 
( Hair cells ) எனவும் கூறுவர் . இந்த உரோமங்களின் நுனிகள் 
டெக்டோரியல் சவ்வு என்னும் மெல்லிய இழுபடும் சவ்வில் 
படிந்திருக்கின்றன . இவை வென்டிபுலர் சவ்விலிருந்து வெளியே 
நீட்டிக் கொண்டிருக்கின்றன . எண்டோலிம்பில் மிதக்கின்றன . 


உள்ளே உள்ள கேட்கும் குழாய் ( Internal auditory Canal ) 
சிறிய எலும்பாலான ஓடை அல்லது குழாயாகும் . இது சுமார் 
1 செ . மீ . நீளம் உள்ளது . இது உள் காதிலிருந்து உட்சென்று 
மண்டை ஓட்டுப் பள்ளத்தில் சேர்கிறது . இதில் கோச்லியர் 
நரம்புகளும் , வெஸ்டிபுலர் நரம்புகளும் இருக்கின்றன . இந்தக் 
கால்வாயின் வெளிநுனியின் மேல் ‘ மோடியோலஸின் 
( Modiolus ) அடிப்பாகம் இருக்கிறது . மேலும் அதன்மீது ஒரு 
துவாரங்களுள்ள எலும்புத் தகடும் இருக்கிறது . மோடியோலஸின் 
அடிப்பாகத்திலிருந்து கோச்லியார் நரம்பின் மைய்ய இழைகள் 
கால்வாயை அடைகின்றன . வெஸ்டிபுலர் நரம்பிழைகள் , 
துவாரங்களுள்ள தகட்டின் வழியாகச் செல்கின்றன . 


ஒலியைக் கேட்கும் நரம்பிற்குக் கோச்லியர் நரம்பு என்று 
பெயர் . வெளிக்காதும் நடுக்காதும் ஒலி அலைகளை உள் காதுக்கு 
அனுப்ப மாத்திரம் பயன்படுகின்றன் . ஒலியை எழுப்பும் 
பொருளால் காற்றில் உண்டாக்கப்படும் ஒலி அலைகள் செவிப் 
பறையின் மீது அடிக்கின்றன . இதனால் அதிர்வுகள் ( Vibration ) 
ஏற்படுகின்றன . செவிப்பறையில் ஏற்படும் அதிர்வுகள் நடுக்காது 
மூலம் உள்ளே அனுப்பப்படுகின்றன . இதனால் சுத்தியலின் 
கைப்பிடி பட்டறை எலும்பு அங்கவடித்தகடு ஆகியவை அசை 
கின்றன . இதனால் ஸ்கேலா வெஸ்டிபுலி ( Scala vestibuli ) 
யிலுள்ள திரவத்தில் அசைவுகள் 

ஏற்படுகின்றன . 

இந்த 
அசைவுகள் வெஸ்டிபுலர் சவ்வின் மூலம் கோச்லியர் குழாயி 
லுள்ள 

திரவத்துக்கு நன்கு அனுப்பப்படுகின்றன . 
பேசிலார் சவ்வு மூலம் ஸ்கேலாப்பறைக்கு ( Scalatympani ) 
அனுப்பப்படுகின்றன . இவ்வாறு அங்கவடியின் தகடு தட்டை 
வடிவமான சன்னலில் அமுக்கப்படும் பொழுதெல்லாம் பேசிலார் 
சவ்வு , ஸ்கேலாப்பறையை நோக்கி நகர்ந்து , டெக்டோ ரியல் 
சவ்வில் ( Tectorial membrane ) இணைந்துள்ள உரோம செல்களை 
ஈர்க்கின்றன . அங்கவடி வெளிநோக்கி நகரும்போது உரோம 
செல்களில் விரைப்பு தளர்கிறது . இம்மாதிரி பல தொடர்ச்சி 

தூண்டுதல்களால் கேட்கும் நரம்பின் ( auditory nerve ) 
முடிவில் ண்டுதல்கள் ஏற்படுகின்றன . இவற்றைக் கொண்டு 
மூளை அந்தந்த ஒலிகளைத் தெரிந்து கொள்கிறது . 


வை 


சிறப்பான பொறிகள் 


369 


சுவை ( Taste ) 


ஒரு பொருள் , சுவை உணர்ச்சியைத் தூண்ட வேண்டு 
மானால் அது முதலில் கரையவேண்டும் . உமிழ்நீர் இல்லாத 
உலர்ந்த 

வைக்கப்படும் திடப்பொருளின் 
தெரியாது . 


வாயில் 


சுவை 


சுவை அறியும் உறுப்புக்களும் நரம்புகளும் : நாக்கின் 
மேல் புறத்தில் முன்பக்கத்தில் , மடங்குப் பகுதி , சிலேட்டுமப் 
படலத்தின் சிறு சிம்புகளால் நிரம்பி இருக்கின்றன . இவற்றிற்குப் 
‘ பாப்பிலே ( Papillae ) என்று பெயர் . நாவின் ஓரங்களிலும் , 
நுனியிலும் , முன்புறத்திலும் உள்ள பாப்பிலேக்கள் மிகவும் 
சிறியனவாகவும் , கூர்உருளை , உருளை , நாய்க்குடை வடிவமாக 
வும் உள்ளன . இவற்றால் இப்பகுதியின் நாக்கு வெல்வெட் 
போன்று வழவழப்பாக இருக்கிறது . நாக்கின் பின்புறத்தில் 
இந்தப் பாப்பிலேக்கள் பெரிதாக இருக்கின்றன . இதனால் இப் 
பகுதி சொரசொரப்பாக இருக்கிறது . இவை விசேஷ முறையில் 
அமைந்துள்ளன ஒவ்வொன்றையுஞ் சுற்றி ஒரு வளையம் 
அல்லது பள்ளம் இருக்கிறது . எனவே அது அகழியுடன் கூடிய 
ஒரு தட்டைக் கோபுரம் போன்றுள்ளது . இவற்றிற்கு வால்லேட் 
பாப்பிலே ( Vallate papillae ) என்று பெயர் . 


பாப்பிலேக்களின் உறையில் உரோமம் போன்ற நீட்சியுடன் 
கூடிய மென்மையான செல்களின் கூட்டங்கள் நீளவாட்டில் 
கட்டாகக் கட்டப்பட்டுள்ளன . செல்கள் சுவையைப் பெறுவன 
அவற்றால் ஆன கட்டுக்கள் ‘ சுவை மொட்டுக்கள் ’ ( Taste buds ) 
எனப்படும் . ஒவ்வொரு செல்லிலும் சுவை நரம்புகளில் ஒன்றி 
லிருந்து ஒரு இழை வருகிறது . சுவை மொட்டு பாப்பிலாவின் 
மேற்பரப்பில் ஒரு சிறிய துவாரம் மூலம் தொடர்பு கொள்கிறது . 
செல்களின் நுனிகள் இந்த இடத்தை நோக்கிக் குவிகின்றன . 
இங்கு அவை ஒன்று சேர்கின்றன , உமிழ்நீரிலோ , பிற 
திரவத்திலோ கரைந்த பொருள்கள் இத்துவாரங்களில் நுழைந்து 
இரசாயனத் தூண்டுதலைச் செய்கின்றன . 


பல 


அடிப்படைச் சுவை உணர்ச்சிகள் நான்காகும் . அவை 
(( 1 ) இனிப்பு ( 2 ) கசப்பு ( 3 ) புளிப்பு ( 4 ) உவர்ப்பு ஆகும் . 
இவற்றுடன் துவர்ப்பையும் , காரத்தையும் சேர்த்து அறுசுவை 
என்பர் . பிற சுவைகள் இவற்றின் சேர்க்கையே என்பர் . 
சிறந்த சுவைகள் உண்மையில் மூக்கின் மண உணர்ச்சியால் 
ஏற்படுபவையே . இதனால் தான் நீர்கோள் 

ஏற்பட்டிருக்கும் 
போது நாம் சுவையை அறிவதில்லை . 

24 


370 


உணவும் ஊட்டமும் 


இனிப்பையும் உவர்ப்பையும் அறியும் பாப்பிலேக்கள் 
நாவின் முன்பகுதியிலும் நுனியிலும் மிகுதியாக இருக்கின்றன . 
புளிப்பை அறிபவை விளிம்புகளில் 

உள்ளன . 

கசப்பை 
அறியும் சுவை மொட்டுக்கள் நாக்கின் பின்புறமும் நாக்கின் 
வேரிலும் இருக்கின்றன . 


வாசனை ( Smell ) 


உள்ளது . 


வாசனை , சுவையுடன் நெருங்கிய தொடர்புடையது . சில 
விலங்குகளிடம் மோப்பசக்தி மிகவும் அதிகமாக 
நாயின் மோப்பத் திறனை நாம் அறிவோம் . வாசனையுள்ள 
பொருள் இடைவிடாமல் மூலக் கூறளவுள்ள துளிகளை வெளி 
விட்டுக்கொண்டே இருக்கிறது . இவை காற்றில் 

மிதந்து 
வாசனை அறியும் நரம்புகளைச் சேர்த்து வாசனையை அறியச் 
செய்கின்றன . டர்பென்டைன் பெட்ரோல் போன்று எளிதில் 
ஆவியாகும் பொருள்கள் பொதுவாக அதிக வாசனையுள்ளனவாக 
இருக்கின்றன . 


மூக்கின் ஒவ்வொரு பக்கத்திலுமுள்ள சிலேட்டுமப் படலம் 
மூன்று விளிம்புகளாக மூன்று சிறு எலும்புகளால் உயர்ந்துள்ளது . 
வ்வாறு மூக்கின் உட்புறம் ஒவ்வொரு பக்கமும் முற்றுப்பெறாத 
நான்கு அறைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இவை ஒன்றுக்கு 
மேல் ஒன்றாக அமைந்துள்ளன . இவற்றுள் கீழேயுள்ள மூன்று 
அறைகளும் காற்றுச் செல்லும் பாதையாகப் பயன்படுகிறது . 
அவை வெளிபுறத்துடன் மூக்குத் துவாரங்களாலும் , பின்னால் 
தொண்டையுடனும் தொடர்பு கொண்டுள்ளன . எல்லாவற்றிற் 
கும் உயரே உள்ள அறை ஒடுங்கிய பிளவாக இருக்கிறது . இது 
மண்டைப் பெட்டியின் முன்புறத் தரைக்கு அடியில் இருக்கிறது . 
மணத்தை அறியும் கருவிகள் இந்த ஒடுங்கிய இடத்தின் 
ஒவ்வொரு சுவரிலும் உள்ள சிலேட்டுமப் படலத்தின் ஒரு பகுதி 
யில் இருக்கின்றன . இதில் காற்றுச் செல்வதில்லை . இதில் தான் 
மணம் உணரப்படுகிறது . நாம் ஒரு வாசனையை முகரும்போது 
நாம் அதை விரைவாக மூக்கால் முகர்ந்து மூச்சை உள் இழுக் 
கிறோம் . வெளியிலுள்ள குளிர்ந்த காற்றை உள் இழுத்ததும் 
அது மேல்நோக்கிச் செல்லும் காற்றோட்டங்களை உண்டாக்கு 
கிறது . 

இவை உணர்ச்சியுள்ள பகுதிக்கு வாசனையை எடுத்துச் 
செல்கின்றன . வாசனைத் துகள் வாசனை அறியும் பொருள்களை 
நேராக அடைவதில்லை . அது முதலில் சிலேட்டுமப் படலத்தை 
மூடியுள்ள திரவப் படலத்தில் கரைகிறது . பின்னரே அவற்றை 
அடைகிறது . 


சிறப்பான பொறிகள் 


371 


மாத 


மணத்தைப் பெறும் நரம்பு செல்களில் இருவகையான 
இழைகள் இருக்கின்றன . அவை ( 1 ) ஆக்ஸன் ( 2 ) சிறிது 
மாறுபட்ட டென்ட்ரைட் ஆகும் . ஆக்ஸன்கள் செல்களின் 
நடுவிலிருந்து எழுகின்றன . இவை தொகுதிகளாகச் சேர்ந்து 
‘ ஃபைலா ஆல்ஃபாக்டோரியா ( Fila Olfactoria ) என்னும் 
மெல்லிய முடிச்சுக்கள் ஆகின்றன . டென்ட்ரைட்டுகள் திண்ண 
உருளை வடிவமாக 

உள்ளன . இவை தனித்தனியே 
அவற்றைத் தாங்கும் செல்களின் 

தாங்கும் செல்களின் ஓரங்களின் இடைவெளி 
மூலம் ஊடுருவி மேல்மட்டத்திற்கு வருகின்றன . ஒவ்வொரு 
டென்ட்ரைட்டும் வெளிவந்ததும் 6 அல்லது 8 சிறு சிம்புகள் 
உள்ள கொத்தாகப் பிரிகின்றது . ஃபைலா ஆல்ஃபாக்டோரியா 
மண்டை ஓட்டின் தரையிலுள்ள துவாரங்கள் மூலம் மேற்சென்று 
வாசனையை அறியும் மூளையின் பகுதியான ஆல்ஃபாக்டரி 
பல்பை அடைகிறது . இங்கு வாசனையை இழுக்கும் ஆக்ஸான் 
நரம்புகள் மற்ற நரம்புகளுடன் இணைகின்றன . அவை வாசனை 
உணர்வை மூளையிலுள்ள பகுதிக்கு எடுத்துச் செல்கின்றன . 


27. இனப்பெருக்கம் 

( Reproduction ) 


பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள் : பெண்ணின் 
இனப்பெருக்க உறுப்புகள் முட்டைப்பைகள் ( Ovaries ) ஆகும் . 
இவை உண்டாக்கும் செல்கள் முட்டை செல்கள் . இம்முட்டை 
செல்கள் வளர வளர , அந்தந்த நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு 
பெயர்களைப் பெறுகின்றது . மனித முட்டைப் பைகள் இரண்டு . 
இவை 3 செ.மீ. நீளமும் 1.5 செ.மீ. அகலமும் 10 மி . மீ . 
கனமும் உள்ளவை . இவை இடுப்புப் பெட்டியின் இருபுறமும் 
பக்கத்துக்கு ஒன்றாக இருக்கின்றன . முட்டைப் பையின் மேற் 
பரப்பை மூடியிருக்கும் ஜெர்மினல் எபி தீலியத்திலிருந்து- எபி 
தீலியல் செல்லிலிருந்து முட்டை உண்டாகிறது . இந்த செல்லின் 
நீட்சிகள் ( Columns ) முட்டைப் பையின் இணைப்புத்திசு அல்லது 
ஸ்ட்ரோமா ( Stroma ) வினுள் நன்கு ஊடுருவிச் செல்கின்றன . 
செல்களின் சிறு தொகுதிகள் இந்நீட்சிகளிலிருந்து பிரிந்து , 
நடுவிலுள்ள பெரிய செல்லுடன் ஒட்டி நிற்கின்றன . மற்ற 
செல்கள் அதைச் சுற்றி ஒற்றைப் படலமாக அமைகின்றன . 
இந்த அமைப்பு பெருமளவில் 

குழந்தைகளின் முட்டைப் 
பையிலும் கருவின் முட்டைப் பையிலும் காணப்படுகின்றது . 
இவை , ஆரம்ப கிராஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் ( Primary , primitive 
or primordial grattan follicles ) எனப்படும் . நடுவிலிருக்கும் 
சற்றுப் பெரிய செல் ஆரம்ப முட்டை அல்லது 

ஊஸைட் 
( Primordial ovum or oocyte ) எனப்படும் . பருவமடைந்த 
பெண்ணின் முட்டைப் பையில் , பூப்படைந்தது 
மாதவிடாய் நிற்கும் காலம் வரையில் இந்த ஆரம்ப ஃபாலிக்கிள் 
களில் 

இவற்றைத் தூண்டும் ஹார்மோன்களின் 
செல்வாக்கால் அவ்வப்பொழுது முதிர்ச்சியடைகின்றன . 
முட்டைப்பையின் 

ஸ்ட்ரோமாவிலிருந்து வந்த செல்களின் 
இரண்டு அடுக்குகள் முட்டையைச் 

முட்டையைச் சுற்றியிருக்கும் மூலப் 
படலத்தைச் சுற்றி வளர்கின்றன . இவற்றுள் வெளியேயுள்ள 
படலம் இழைகளாலானது ( Filrous ) இதற்கு தேகா எக்ஸ்டேர்னா 
( Theca externa ) 

என்று பெயர் . உட்படல மாகிய 

தேகா 
இன்டேர்னா ( Theca interva ) செல்களையும் , இரத்தக் குழாய் 
களையும் உடையது . ஆரம்ப முட்டையைச் சூழ்ந்திருக்கும் 


முதல் 


சில , 


இனப் பெருக்கம் 


373 


மூலப்படலத்தின் செல்கள் பல அடுக்குகள் ஆழமாக ஆவதற் 
கேற்றவாறு பெருகுகின்றன . இந்த செல்களின் 

தொகுதி 
விரைவிலேயே அதன் நடுவின் அருகில் சேரும் 

சேரும் லிக்கர் 
ஃபாலிக்குலி ( Liquor Folliculi ) என்றும் திரவத்தால் இரு பகுதி 
களாகப் பிரிக்கப்படுகின்றது . ஃபாலிக்கிளின் 

ஃபாலிக்கிளின் ஒருபுறம் செல் 
களின் குவியல் இருக்கின்றது . இதில் முட்டை தங்கியிருக்கிறது . 
இது தன்னைச் சூழ்ந்துள்ள செல்களிலிருந்து , தெளிவான சிறிது 
திண்ணமான சவ்வினால் 

பிரிக்கப்பட்டிருக்கிறது . இந்தச் 
சவ்விற்கு ஸோனா பெல்லுஸிடா ( Zona pellucida ) என்று 
பெயர் . குவிந்திருக்கும் ஸெல்களின் தொகுதிக்கு டிஸ்கஸ் 
ப்ரோலிஜிரஸ் ( Discus proligerus ) அல்லது க்யூமுலஸ் 
ஊஃபோரஸ் ( Cumulus oophorus ) என்று பெயர் . ஸோனா 
பெல்லுஸிடாவைச் சுற்றி ஒழுங்காக ஒரு வரிசையாக அமைந் 
திருக்கும் செல்களுக்கு கரோனா ரேடியேட்டர் ( Corona radiata ) 
என்று பெயர் . ஃபாலிக்குலித் திரவத்தால் பிரிக்கப்பட்டிருக்கும் 
மற்ற செல்களின் தொகுதி , அவை 

வரிசையாக நிற்கும் 
ஃபாலிக்கிள் சுவருடன் அழுத்தப்படுகிறது . இவை மெம்பரானா 
வாக ( membrana or Zona granulosa ) ஆகிறது . ஃபாலிக்கிள் 
முறிர்ச்சியடைந்ததும் அதனுள் திரவம் சேருவதால் விரிவடை 
கிறது . அது மறுபடியும் வெளிப்புறமாக , முட்டைப்பையின் 
மேற்பரப்பை நோக்கி வருகிறது . இது முட்டைப் பையின் மேற் 
பரப்பிலிருந்து முட்டைவடிவக் , கூடு போன்று துருத்துகிறது . 
பின்னர் இது வெடித்து முட்டையை வெளிப்படுத்துகிறது . 
பெண்ணுக்கு இவ்வாறு முட்டை வெளிப்படுவது ( Ovulation ) 
சுமார் 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒழுங்காக நடைபெறுகிறது . 
வெடித்த ஃபாலிக்கிளின் பள்ளம் இரத்தக் கட்டியால் நிரம்பு 
கிறது . இது விரைவில் ,, மஞ்சளான கொழுப்புப் போன்ற 
பொருளால் நிரப்பப்பட்டு இரத்தக்கட்டி அகற்றப்படுகிறது . 
இப்புதிய பொருளுக்கு லூடீன் ( Lutein ) என்று பெயர் . இந்த 
செல்கள் மெம்பரானாக்ரானுலோஸாவிலிருந்தும் , ஃபாலிக்கிளின் 
தேகா இன் டெர்னாவிலிருந்தும் பெறப்படுகின்றன ஃபாலிக்கிளில் 
நிறைந்துள்ள மஞ்சள் தொகுதிக்கு கார்பஸ்லூட்டியம் ( Corpus 
luteum = மமஞ்சள் உடல் ) என்று 

பெயர் இதிலிருந்து 
ப்ரொஜெஸ்டின் ( Progestin ) என்னும் ஹார்மோன் வெளிப்படு 
கிறது . இதன் தூய்மையான ஸ்படிக வடிவை ப்ரொஜெஸ் 
டிரோன் ( Progesterone ) என்பர் . 


முட்டைப் பையிலிருந்து முட்டை வெளிப்படுத்தப்படும் 
போது , அது முதிர்ச்சியடையா திருக்கிறது . அது கருப்பைக் 
குழாயை அடையும் போதோ , ஃபாலோப்பியன் குழாயில் 


874 


உணவும் ஊட்டமும் 


( Fallopian ) வரும் போதோ முதிர்ச்சி அடைகிறது . கருப்பைக் 
குழாய்கள் இரண்டுள்ளன . இவை 

பக்கத்திற்கொன்றாக 
வலப்புற இடப்புறத்தில் இருக்கின்றன . இதன் கோடிகள் 
ஊதுகுழல் போன்று உள்ளன . அதன் விளிம்புகள் வளைவு 
களுடையன . இது முட்டைப் பைக்கு மிகவும் அருகில் இருக் 
கிறது . இந்த கருப்பைக் குழாயின் விரிந்த மேற்கோடி 
முட்டையைப் பெற்றுக் கொள்கிறது . பிறகு இது குழாயிலுள்ள 
சிலியாத் தசையாலும் 

சுவரின் ஒழுங்கான 
அசைவாலும் குழாய் வழியாகச் செல்கிறது . முட்டைப்பைக் 
குழாய்கள் கீழே , கருப்பையின் மேற்புறத்தில் சேர்கின்றன . 

. 
முட்டையும் , விந்தணுவும் ஒன்று சேர்ந்து கருவுறும் நிகழ்ச்சி 
( fertilization of the ovum ) கருப்பைக் குழாயில் நடைபெறுவ 
தாகக் கருதப்படுகிறது . பறவைகளில் கருவுற்ற முட்டையை 
கருப்பைக் குழாய் வெளியே அனுப்புகிறது . ஆனால் பெண்ணின் 
உடம்பிலும் , பாலூட்டும் விலங்கினம் பலவற்றின் உடலிலும் 
கருவுற்ற முட்டை கருப்பைக்கு அனுப்பப்படுகிறது . 


குழாயின் 


கருப்பை நீண்ட பேரிக்காய் போன்ற 

போன்ற வடிவுடையது . 
உள்புறம் காலியாகவுள்ளது . 

இதன் 

சுவர்கள் மிருதுவான 


2 


1. கருப்பை 


3 


2. ஃபாலோப்பியன் குழாய் 


3. முட்டைப்பை 


4 


4. யோனி 


படம் 37 


பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள் 


தசைகளாலானவை . சிலேட்டுமப் படலம் பூசப்பட்டிருக்கிறது . 

சிலேட்டுமப் படலத்துக்கு என்டோமிட்ரியம் 
( Endometrium ) என்று பெயர் . கருப்பையின் ஒடுங்கிய நுனி 
யான கருப்பையின் கழுத்து அல்லது ஸெர் விக்ஸ் ( Cervix ) கீழ் 


இனப் பெருக்கம் 


375 


நோக்கியுள்ளது . 

இதன் 

வாய் அல்லது OS யோனியின் 
( Vagina ) மேற்புற முடிவினுள் திறந்திருக்கும் . யோனி என்பது 
ஒடுங்கிய உறை போன்ற தசையாலான வாய்க்கால் . இதிலும் 
சிலேட்டுமப் படலம் உள்ளது . இது ஆண் உறுப்புணர்ச்சியின் 
போது தன்னுள் வாங்கிக் கொள்கிறது . கருவுற்ற முட்டை 
கருப்பைப் பள்ளத்தை அடைந்ததும் , அதன் சிலேட்டுமப் 
படலத்துடன் தொடர்பு கொண்டு கருவாக வளர்கிற 

றது . 


கருப்பையின் வளர்ச்சி : கன்னியின் கருப்பை , 
க்ராஃபியன் ஃபாலிக்கிள்ஸின் முதிர்ச்சியாலும் , எஸ்ட்ராடியால் 
( Estrodiol ) என்னும் ஃபாலிக்குலர் ஹார்மோன் வெளிப்படுவ 
தாலும் , பருவமடைந்ததும் முழுவளர்ச்சி அடைகிறது . இச் 
சமயத்தில் கருப்பை 50 கிராமோ அதற்குக் குறைவாகவோ 
தான் இருக்கிறது . ஆனால் கருவுற்றிருக்கும்போது அது மிகவும் 
பெரிதாக வளர்கிறது . அப்பொழுது உள்ளே இருக்கும் குழந்தை 
யின் கனத்தை நீக்கி , 1000 கிராம் இருக்கிறது . கருவுற்றது 
முதல் கருப்பைத்தசை இழைகள் நீண்டு , பருத்து வளர்கின்றன . 
ப்ரொஜிஸ்டினின் விளைவாலே இது ஏற்படுகிறது . கரு வளர 
வளர , கருப்பையும் பெரிதாகிறது . கர்ப்பம் உண்டாகி 6 மாதத் 
திற்குப் பிறகு கருப்பைத் தசை வளர்வதை நிறுத்திவிடுகிறது . 
அது முதல் கரு வேகமாக வளர்கிறது . அதனால் அதற்கேற்பக் 
கருப்பை விரிகிறது . 


ஆணின் இனப்பெருக்க உறுப்புகள் ( The male Reproducture 
organs ) பீ ஜங்கள் ( The testes ) : இவை ஆணின் இன உறுப்புகள் . 
எனவே பெண்ணுக்குள்ள முட்டைப்பைப் போன்றது . இவை 
கோழி முட்டை வடிவமான இரு பொருள்கள் . கருவில் இது 
வயிற்றுக்குக் கீழுள்ள பள்ளத்திலிருக்கின்றன . குழந்தை 
பிறப்பதற்கு இரு மாதங்களுக்கு முன்னால் இவை கீழே இறங்கிச் 
சிறுதோல் பையில் , தொங்குகின்றன . இந்தப் பைக்கு 
ஸ்க்ரோட்டம் ( Scrotum ) என்று பெயர் . 


மீஜத்தின் உட்பக்கம் ஒடுக்கமான வளைந்து வளைந்துள்ள 
சிறு குழாய்களாலான அடர்ந்த தொகுதியாகும் . இவற்றிற்கு 
கன்வலூட்டெட் ஸெமினிஃபெரஸ் குழாய்கள் ( Convalated 
Seminiferous tubules ) என்று பெயர் . இழைகளாலான பிரிவுகள் 
பீஜத்திலுள்ள பொருளை மூளை வடிவத்திலான பல பகுதிகளாகப் 
( lobes ) பிரிக்கின்றன . ஒவ்வொரு பகுதியிலும் ஏறத்தாழ ஒன்று 
முதல் 3 வரை சிறு குழாய்கள் ( Convulated tubules ) இருக்கும் 


376 


உணவும் ஊட்டமும் 


அடுத்தடுத்துள்ள பிரிவின் சிறு குழாய்கள் ஒன்று சேர்ந்து 
பெரிய , வரிசையான நீண்ட குழாய்கள் ஆகின்றன . இவை 
சிறிது தூரம் சென்றதும் வலைபோன்ற வடிவில் ஒன்று சேர் 
கின்றன . இதற்கு ரீடேடெஸ்டிஸ் ( Retetestis ) என்று பெயர் . 
இது மறுபடியும் பல குழாய்களுள் சென்று பிறகு ஒரு பெரிய 
குழாயாகிறது . இதற்கு எபிடிடைமிஸ் ( Epididymis ) என்று 
பெயர் . இது பீஜத்தின் பின் பகுதியுடன் சேர்ந்திருக்கிறது . 
இதன் மேற்புறம் அல்லது தலை , வால் அல்லது கீழ்ப்பகுதியை 
விட மிகவும் பெரிதாக இருக்கிறது . வாலிலிருந்து வாஸ் 
டெஃபரென்ஸ் ( The Vas deferens ) என்னும் குழாய் பீஜத்தின் 
முன் விளிம்பு வழியாக இறங்கி வயிற்றின் கீழ் உள்ள பகுதிக்குச் 
( abdomen ) செல்கிறது . அங்கு அது அப்பக்கத்தின் சுக்லப் 
பையின் ( Seminal Vesicle ) குழாயைச் சேர்கிறது . 


சுக்லப் பைகள் இரு வளைந்த குழாய்கள் . இவை சிறு நீர்ப் 
பையின் கீழ்ப்பகுதிக்கும் , ஆசனத் துவாரத்துக்கும் இடையில் 
இருக்கின்றன . சுக்லத்தை வெளியே பீச்சும் 

குழாய்கள் 
( Ejaculatory ducts ) சிறியவை . இவை பக்கத்து த்கொன்னாக 
சுக்லப்பையும் வாஸ் டெஃபரென்ஸ் இணைந்து அமைந்துள்ளன . 
இவை ஆண் குறியின் சிறு நீர்ப் பாதையில் சிறு நீர்ப் பையின் 
வெளியில் சேர்கின்றன . 


or 


சுக்லக் குழாய்கள் ( Seminferous tubules ) பல செல்களின் 
அடுக்குகளாலானவை . எல்லாவற்றிற்கும் வெளியேயுள்ள 
அடுக்கு இருவகைப்படும் . ( 1 ) ஸ்பெர்மடோஜெனிக் செல்கள் 
( Spermatogenic cells ) ( 2 ) காலம்னர் செல் ( Columner cells ) 
( நீண்ட செல்கள் ) . முதலில் குறிப்பிடப்பட்ட செல்கள் பல 
தொடர்ச்சியான பகுப்புகள் மூலம் முதிர்ந்த விந்தணுக்களை 
உண்டாக்குகின்றன . இவை இனசெல் 

( Sex cells 
spermatozoa ) எனப்படும் . நீண்ட செல்கள் ஸெர்டோலி ( Sertoli ) 
செல்கள் எனப்படும் . இவை குழாயின் நடுப்பகுதி மற்றெல்லா 
அடுக்கு களின் வழியாக நீள்கின்றன . உள் செல் அடுக்குகள் 
குழாயின் சுவராக 

உள்ளன . இவற்றில் ஸ்பர்மடோஜினிக் 
செல்கள் பல பருவங்களில் 

இருக்கின்றன . இந்த 

இந்த செல்கள் 
தாராளமாக 

நீந்தும் சுக்ல விந்தாக முதிர்ச்சியடைந்ததும் 
குழாய்ச் சுவரிலிருந்து பிரிகிறது . ஒரு 

ஒரு சுக்ல விந்து 
0.1 மி.மீ. நீளமுள்ளது . அதன் தலை கோழி முட்டை வடிவ 
மாகத் தட்டையாக இருக்கிறது . நீண்டவாலும் இருக்கிறது . 
இவ்வாலால் அது தன்னைத் தள்ளி நகர்கிறது . செல்லின் மிகவும் 
முக்கிய பகுதி 

பகுதி தலையாகும் . இதில் ஒரு பெரிய உட்கருவும் 


- 


சுமார் 


இனப் பெருக்கம் 


377 


L 


படம் 38 


முன் 


( Nucleus ) அதைச் சுற்றி 
முன் 

ஒடுங்கிய புரோடோபிளாச 
தோற்றம் 

பக்கத் விளிம்பும் உள்ளன . கன்வல் 
தோற்றம் 

யூடெட் குழாய்களுக்கு இடை 
- 2 

யிலிருக்கும் இணைப்புத் திசு 
வில் மஞ்சள் பொடியுடன் 
கூடிய ஸைடோபிளாசத்தை 
உடைய செல்கள் பரவலாக 
இருக்கின்றன . இவற்றிற்கு 
இன்டர்ஸ்டீஷியல் செல்கள் 
( Interstital ) cells ) அல்லது 
“ லேடிக்கின் செல்கள் ( Cells 
of Leydig ) என்று பெயர் . 
இவை டெஸ் டோ ஸ் டெ 
ரோன் ( Testosterone ) என் 
னும் ஆண் ஹார்மோனைத் 

தருவதாகக் கருதப்படுகிறது . 
மனிதனின் சுக்ல விந்து 
1. வால் 

சுக்ல விந்துகள் சுக்லக் 
2. நடுப்பகுதி அல்லது கழுத்து குழாய்களிலிருந்து 

பு 
3. தலை 

விவரித்த கால்வாய்கள் மூல 
மாக எபிடிடைமிஸ்க்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன . சுக்ல 
விந்துக் குழாயில் சுக்ல விந்துகள் தானாக அசைவதில்லை . 
ஆனால் எபிடிடைமிஸில் அவை மிகவும் சுருசுருப்பாக நகர் 
கின்றன . புணர்ச்சி உச்சகட்டத்தை அடைந்து 
தருணத்தில் எபிடிடைமிஸ் வாஸ்டெஃபரென்யா சுருங்கி 
சுக்ல விந்துக்களை வெளியே பீச்சும் குழாய்கள் வழியாகச் 
சிறு நீர்ப் பாதையில் தள்ளுகின்றன . அதே நேரத்தில் 
சுக்லப் பைகள் சுருங்கி ஒரு 

பிசுபிசுப்பான திரவத்தைச் 
சுரக்கிறது . இத்திரவத்துடன் சேர்ந்த சுக்ல விந்துக்களைச் 
சுக்லத் திரவம் (Semen ) என்கிறோம் . இச்சுக்லத் திரவம் , சிறு 
நீர்த் துவாரத்தின் வழியாக வேகமாக வெளியே பீச்சப்படுகிறது . 
சிறு நீர்ப் பாதைத் தசையும் பெரினியத்தின் ( Periuium ) தசை 
களும் சுருங்குவதால் இச் செயல் திறம்பட நடைபெறுகிறது . 
ப்ரோஸ்டேச் சுரப்பியிலிருந்து ( Prostate gland ) சுரக்கும் 
மெல்லிய திரவமும் , சிறு நீர் பாதையிலுள்ள சிறிய சுரப்பிகள் 
சுரக்கும் திரவங்களும் சிறு நீர்ப் பாதையில் சுக்லத் திரவத்துடன் 
கலக்கின்றன . சுக்லப் பையிலிருந்து வரும் திரவம் சுக்ல விந்து 
கள் உயிருடன் வாழவும் , நகரவும் இன்றியமையாதன வெனத் 
தோன்றுகிறது . ஆனால் ப்ரோஸ்டேட் , சிறுநீர்ப் பாதைச் 


முடியும் 


878 


உணவும் ஊட்டமும் 


சுரப்பிகளின் திரவம் இதற்கு முக்கியமானதாக இல்லை . அவை 
மசகுபோடுவது போன்று பயன்படுகின்றன எனலாம் . 


புணர்ச்சியின்போது யோனியின் மேற் பகுதியில் சேர்க்கப் 
பட்ட சுக்ல விந்துகள் தங்கள் வால்களை ஆட்டிக் கொண்டு 
அதனால் நகர்ந்து மேலாகச் சென்று , கருப்பையைக் கடந்து , 
முட்டைக் குழாயுட் புகுகின்றன . இச்சுக்ல விந்துக்கள் மணிக்கு 
6 அங்குத வேகத்தில் மேலே செல்கின்றன . பொதுவாக 
முட்டைப் பையில் கருத்தரித்தல் நடைபெறுகிறது புணர்ச்சி 
யின் போது கருப்பை சுருங்குவதால் , அது சுக்ல விந்துக்களை 
முட்டைக் குழாயினுள் இழுக்கலாம் . 


சுக்ல விந்தின் தலை முட்டையை ஊடுருவி உள்ளே செல் 
கிறது . சிறிது நேரத்தில் அதன் வால் மறைந்து விடுகிறது . 
பின் 

கருவாகி 

வளர்கிறது . சுக்லத் திரவத்தின் 
‘ ஹையாலுரோனிடேஸ் (Hyaluronidase ) என்னும் என்ஸீம் 
இருக்கிறது . இது முட்டை தங்கியிருந்த செல்களின் தொகுதியை 
அகற்றி அதனுள் விந்து நுழைவதற்கு வசதி செய்கிறது . 


யோனியில் சேர்க்கப்பட்டபின் சுக்ல வித்து 4 , 5 நாட்களே 
உயிருடன் இருக்கிறது . இதற்கு மாறாக , முட்டை கருத்தரிக்கா 
விட்டால் 7 மணி நேரங்கள் தான் உயிருடன் இருக்கிறது . 
இதன் பின் அது கெடத் தொடங்குகிறது . 


உள்ளன . 


சுக்லப் பிளாஸ்மாவில் ( Seminal plasma ) சுமார் 0.1 முதல் 
100 சதவீ தம்வரை ஸிட்ரிக் அமிலமும் , 01 முதல் 0.5 
சத வீதம் ஃபரக்டோஸும் 0.01 சதவீதம் அஸ்கார்பிக் அமில 
மும் , மற்றும் கிளஸரில் ஃபாஸ்ஃபாரில் கோலைன் , இஞ்சிடால் , 
ஸார் பிடால் பல நொதிகள் ஆகியவை 

எபிடிடை 
மிஸஸ் ( Epididymis ) இருக்கும் சுக்ல விந்துக்கள் , உயிரகமும் , 
க்ளை கோலஸைபல் சர்க்கரையும் இல்லாமையால் வளர்சிதை 
மாற்றமின்றி அப்படியே அசைவின்றிக் கிடக்கின்றன . இதே 
நிலையில் அவை சுமார் ஒரு மாதம் உயிருடன் இருக்க முடியும் . 
உடலுக்கு வெளியில் , உடல் உஷ்ண நிலையில் சுக்ல விந்துக்கள் 
சில மணி நேரங்களே உயிருடன் வாழ்கின்றன . 4 ° C யில் சில 
நாட்களும் 79 ° C யில் சில வருடங்களும் உயிர் வாழ்கின்றன . 


ஆண்குறி : இது விறைத்து நிற்கும் திசுக்களால் ஆனது . 
இத்திசுக்கள் மூன்று நீண்ட வரிசைகளாக அமைந்து , இழை 
களுள்ள திசுக்களால் ஒன்றாகக் கட்டப்பட்டு , தோலால் மூடப் 
பட்டிருக்கின்றன . இம்மூன்று நீண்ட திசுக்சளில் இரண்டு , 


இனப் பெருக்கம் 


379 


இவ்வுறுப்பின் முன்பகுதி ( மேல் பகுதியில் ) பக்கம் பக்கமாக 
இருக்கின்றன . இப்பகுதிக்குக் கார்ப்போரா கர்வர்னோஸா 
பென்னிஸ் ( Corpora Cavernosa penis ) என்று பெயர் . கார்பஸ் 
காவர்னோஸம் யூரீத்ரே அல்லது கார்பஸ் ஸ்பாஞ்சியோஸம் 
( Corpus Canvernosum urethrae or Corpus Spongiosum penis ) 
என்றும் மூன்றாவது திசு மேலே சொன்ன இரண்டிற்கும் கீழே 
இருந்து சிறுநீர்ப் பாதைக்கு வழியமைக்கிறது . ஆண்குறியின் 
முன்புறம் விரிந்து பிரமிட்போன்று அமைந்திருக்கிறது . இதற்கு 
" க்ளான்ஸ் பென்னிஸ் ( Glans penis ) என்று பெயர் . விறைத்து 
நிற்கும் திசுவில் கடற்பஞ்சு போன்ற அமைப்புகள் இருக்கின்றன . 
இதில் இரத்தம் தங்க அதிகமான இடங்கள் இருக்கின்றன . 
இவற்றிற்குத் தத்துகிகள் மூலமாகவும் சிறிய தமனிகள் மூலமாக 
வும் இரத்தம் வருகிறது . இவற்றிலிருந்து சிறு சிரைகள் மூலம் 
இரத்தம் இருதயத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . இரத்தம் 
தங்கும் இடங்களுக்கு இரத்தத்தை அளிக்கும் சிறு தமனிகள் விரி 
வடைகின்றன . இரத்தம் தங்கும் இடங்களின் சுவர்களிலுள்ள 
தசை நார்கள் தளர்கின்றன . சிரைகளைக் காக்கும் தசை சுருங்கு 

இதனால் வெளியே செல்லும் இரத்தம் தடுக்கப்படு 

விறைத்து நிற்கும் திசுவின் இடங்கள் விரிகின்றன . 
இவ்வாறு இரத்தத்தால் நிரம்பிய இவ்வுறுப்பு உறுதியாகவும் 
கடின மாகவும் ஆகி நிற்கின்றது . 


கின்றன . 
கிறது . 


ஆண்குறிக்குச் சமமாக பெண் உறுப்பில் விறைத்து நிற்கும் 
உறுப்பு கிளிட்டோரிஸ் ( clitories ) ஆகும் . இது யோனித் 
துவாரத்துக்குச் சிறிது வெளியே , மேலே இருக்கிறது . யோனித் 
துவாரத்தினுள் , சிலேட்டுமப் படலத்தினடியில் , விறைக்கும் 
திசு இருக்கிறது . 


கர்ப்பமும் கருவின் வளர்ச்சியும் : முட்டையினுள் விந்து 
நுழைந்ததும் கர்ப்பம் ஏற்படுகிறது . உடனே இரண்டின் உட் 
கருவும் அருகருகில் வருகின்றன . இறுதியில் முட்டையின் 
நடுவின் அருகில் இரண்டும் ஒன்று சேர்ந்துவிடுகின்றன . இதன் 
பின் அதிலிருந்து செல்கள் பெருகத் தொடங்குகின்றன . இவ் 
வாறு செல்கள் பிரிந்து இரட்டிப்பாகி செல்களின் பெருந்தொகுதி 
ஏற்பட்டு புதிய ஒரு நபரைத் தோற்றுவிக்கிறது . இவ்வாறு 
முட்டை பிரிந்து பிரிந்து செல்வதற்கு செக்மென்டேஷன் 
அல்லது கிளீவேஜ் ( Segmentation or Cleavage ) என்று பெயர் . 
ஒவ்வொரு செல்லும் இரண்டாகப் பிரியும்போது குரோமோ 
டின் , குரோமோஸோம்களாகப் பிரிகிறது . ஒவ்வொரு குரோமோ 
ஸோமும் பகுதியாகப்பிரிகிறது அதே எண்ணிக்கையுள்ள பாதிப் 


។ 


380 


உணவும் ஊட்டமும் 


பகுதிகள் ஒவ்வொரு உட்கருவிற்கும் செல்கின்றன . 

எனவே 
இவ்வாறு பிரிந்து குழத்தையை உருவாக்கும் எல்லா செல்களி 
லும் , முதலில் ஒன்றாக இணைந்த , கருவுற்ற முட்டையின் உட் 
கருவில் இருந்த குரோமோஸோம்களின் எண்ணிக்கையே 
இருக்கும் . ஒவ்வொன்றும் இரு பெற்றோர்களிடமிருந்தும் குரோ 
மோடின் பொருளைப் பெறுகிறது . 


பலவகைப்பட்ட பாலூட்டி உயிரினங்களில் , கருவின் 
ஆரம்பகால வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்படுகிறது . 
முதலில் உருண்டையான , முசுக்கட்டைப் { Mulberry ) பழம் 
போன்ற வடிவமுள்ள உருண்டையான 

செல்களின் ஒரு 
தொகுதி ஏற்படுகிறது . இதற்கு மொருலா ( morula ) என்று 
பெயர் . இதில் விரைவிலேயே வெளிப்புறச் செல்களின் தொகுதி 
உட்புறச் செல்களின் தொகுதியென இருபிரிவுகள் ஏற்படு 
கின்றன . இதற்குள் திரவம் சேர்கிறது . இந் நிலையில் இருக்கும் 
கருவுற்ற முட்டை ‘ ப்ளாஸ்டோசிஸ்ட் ( Blastocyst ) என்று 
அழைக்கப்படுகிறது . வெளிப்புற செல்கள் இப்பொழுது ஒரு 
அறுலார் வட்டச் சுவராகி ஆகும்படி செய்யப்படுகின்றன . ச் 
சுவருக்கு ட்ரோஃபோபிளாஸ்ட் ( Tropho blast ) என்று பெயர் . 
இதன் மூலம்தான் கரு தனது வளர்ச்சிக்கு வேண்டிய ஊட்டப் 
பொருளைத் தாயிடமிருந்து பெறுகிறது . பின்னர் இந்தச் சுவர் 
பல வளைந்த விளிம்புடையதாக ஆகிறது . இதனால் கருவின் 
தோற்றம் அழகற்றதாகிறது . இவை பெரிதர்க வளர்ந்து பல 
கிளைகளுடன் விளங்குகின்றன . இவை ‘ கோரியானிக் வில்லி ) 
( Chorionic villi ) எனப்படும் . இவை தோன்றுகின்ற முட்டை . 
யின் வெளி உறை ‘ கோரியான் ( Chorion ) எனப்படும் . மிகவும் 
நடுப் பகுதியிலிருக்கும் செல்களின் தொகுதி இரு பைகளின் சுவர் 
களாக மாறுகிறது . ஒன்று அம்னியன்பை ( Amnion sac ) ; மற்றது 
* யோக் பை ( yolk sac ) . இவ்விருபைகளும் தொடர்பு கொள்ளும் 
இடத்திலுள்ள செல்கள் பெருகி ‘ கருக்கேடயம் ( Embryonic 
shield ) அல்லது ‘ கருத்தட்டு (embryonic disc ) என்றழைக்கப் 
படும் , வளைவுபோன்ற மேடாகின்றன . இதிலிருந்து கருவின் 
உடம்பு வளர்கிறது . அம்னியனின் பள்ளம் விரிந்துகொண்டு 
சென்று கருவைத் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது . இப்பை 
விரிந்துகொண்டே 

கோரியனின் உட்பகுதியை 
அடைந்து விடுகிறது . யோக்பை சுருங்கி அநேகமாக மறைந்து 
விடுகிறது . 


சென்று 


கருக்கேடயம் ( Embryonic shield ) சுமார் 2 மி . மீ . விட்ட 
முள்ள தாக ஆனதும் அதன் செல்கள் இரு அடுக்குகளில் அமை 


இனப் பெருக்கம் 


381 


கின்றன . இரண்டிற்கும் இடையில் ஒடுங்கிய இடைவெளி இருக் 
கிறது . இவற்றுள் வெளிப்புற அடுக்கு ‘ எக்டோடெர்ம் ( Ectoderm ) 
என்று அழைக்கப்படுகிறது . உட்புற அடுக்கு ‘ என்டோடெர்ம் 
( Entoderm ) எனப்படும் . சிறிது காலத்துக்குப்பின் இவ்விரண் 
டிற்கும் இடையிலுள்ள வெளியில் மூன்றாவது அடுக்கு உண்டா 
கிறது . இது மெஸோடெர்ம் ( Mesoderm ) என அழைக்கப் 
படுகிறது . இம் மூன்று அடுக்குக்களிலிருந்து , உடலின் எல்லா 
அமைப்புக்களும் ஏற்படுகின்றன . இம் மூன்று அடுக்குக் 
களுக்கும் மொத்தமாக ஜெர்ம் லேயேர்ஸ் ( germ layers ) என்று 
பெயர் . 


எக்டோடெர்மிலிருந்து நரம்பு மண்டலம் , கண்ணின் 
பெரும் பெகுதி , உமிழ்நீர்ச் சுரப்பிகள் , தோல் , மூக்கு , வாயின் 
ஒரு பகுதி ஆகியவற்றின் மேலுறை ( Epithelial lining ) பல்லின் 
வெள்ளைப் பூச்சு ( enamel ) 

பூச்சு ( enamel ) ஆகியவை ஏற்படுகின்றன . 


மெஸோ டெர்மிலிருந்து எலும்புகள் , தசைகள் , இருதயம் ,, 
இரத்த நாளங்கள் , இரத்தம் , நிணநீர் மண்டலம் , சிறுநீரகங்கள் , 
சிறுநீர்ப்பை ( இதன் மேலுறை ( Epithelial lining ) தவிர ) , இணைப் 
புத் திசுக்கள் ஆகியவை ஏற்படுகின்றன . 


என்டோடெர்மிலிருந்து செரிப்புப் பாதை , சுவாசப் பாதை 
இவற்றின் வெளி உறை ( Epithelial lining ) , சிறு நீர்ப்பை , கல் 
லீரல் , கணையம் , பாராதைராய்டு , தைராய்டு சுரப்பிகள் ஆகிய 
வற்றின் எபிதீலியல் பூச்சு ஆகியவை ஏற்படுகின்றன . 


பிளாஸ்டோஸிஸ்ட் ஏற்பட்டு ட்ரோ ஃபோ பிளரஸ்ட் வளரு ம் 
வரையான செயல்கள் ஃபாலோப்பியன் குழாயில் நடைபெறு 
கின்றன . முட்டை கருவுற்று மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுள் 
பிளாஸ்டோஸிஸ்ட் கருப்பையின் பள்ளத்திற்குள் வந்துவிடு 
கிறது . கருப்பையின் சிலேட்டுமப் படலத்தை அரிக்க ட்ரோஃ 
போபிளாட் முயலுவதால் ஏற்படும் விளைவாலும் , அதனால் 
சிலேட்டுமப் படலத்தில் ஏற்படும் எதிர் விளைவாலும் முட்டை 
கருப்பையில் நன்றாகத் தங்க முடிகிறது . அது தொத்தும் கிருமி 
போல் ( Parasite ) தாய்த் திசுவிலிருந்து ஊட்டத்தைப் பெற்றுக் 
கொள்கிறது . கருப்பையில் இப்பொழுது டிசைடுவா ( Deciduva ) 
என்றும் சிறப்பான திசு ஏற்படுகிறது . இத்திசு குழந்தை பிறந்த 
பின் வெளியே வந்து விடுகிறது . 


கருவிற்கு 8 வாரங்கள் ஆகும்போது கோரியனின் பெரும் 
பகுதி தொடர்பற்றுப் போகிறது . கோரியானிக் வில்லி , கோரியன் 


382 


உணவும் ஊட்டமும் 


சேர்ந்து 


கருப்பைச் சுவருடன் இணைந்துள்ள இடந் தவிரப் பிற இடங் 
களில் மறைந்து வருகின்றன . இணைந்துள்ள 

இடங்களில் 
இவை அளவில் மிகவும் பெரிதாக வளர்ந்து உள்ளன . 
அவை கடற்பஞ்சு போன்ற பொருள்களால் சூழப்பட்டுள்ளன . 
இப் பொருள்கள் டிஸைடுவல் திசுக்களால் ஆகியுள்ளன . இதில் 
இரத்தம் உள்ள இடங்கள் இருக்கின்றன . இவ்வாறு கருவின் 
திசுக்களும் , தாயின் திசுக்களும் மிகவும் நெருக்கமாகப் பிணிக் 
கப்பட்டுள்ளன . 

கோரியானிக் வில்லியில் கருவின் இரத்தத்திற் 
காக இரத்தக் குழாய் மண்டலம் நன்றாக உள்ளது . இதற்கு 
இரத்தம் தாயிடமிருந்து கிடைக்கிறது . தாயின் ( டிஸைடுவா ) 
திசுக்களும் , கருவின் திசுக்களும் 

அமைந்துள்ள 
அமைப்பை தாய்சேய் இணைப்புத் தசை ( Placenta ) என்பர் . 
நன்றாக முழு வளர்ச்சியடைந்த தாய் சேய் இணைப்புத் தசை 
தட்டு வடிவமான ஒரு தொகுதி போன்றிருக்கும் , இது கருப்பைச் 
சுவரில் 3 பகுதியை அடைத்துக் கொள்கிறது . கருவின் இரத்த 
ஓட்டமும் தாயின் இரத்த ஓட்டமும் பிளாசென்டாவில் மிகவும் 
நெருங்கி வந்தாலும் இரண்டும் கலப்பதில்லை . கோரியானிக் 
வில்லியின் சன்னமான தந்துகிகளின் சுவர்கள் தாயின் தந்துகி 
களின் இடையில் இருக்கின்றன . தாயிடமிருந்து கருவிற்கு 
கோரியானிக் இரத்தக் குழாய்களின் சுவர்கள் மூலமாக உயிரகம் 
உணவுப் பொருள்கள் முதலியன கிடைக்கின்றன . கருவிலிருந்து 
கரியமில வாயுவும் மற்றக் கழிவுப் பொருள்களும் தாயின் இரத்தத் 
துட் செல்கின்றன . இவ்வாறு பிளாசென்டா , கருவின் , சுவாச 
மண்டலம் , உணவு மண்டலம் கழிவை வெளியேற்றும் உறுப்புக் 
கள் போலச் செயல் படுகிறது . 


கருவின் இரத்த ஓட்டம் : கருவின் இருதயம் , இரத்தத்தை 
அம் பிஸிகல் தமனிகள் ( Umbilicul arteries ) என்னும் இரு குழாய் 
கள் மூலம் பிளாசென்டாவில் செலுத்துகிறது . இரத்த இரத்தத் 
தில் உயிரகம் குறைவாகவும் கரியமிலவாயு அதிகமாகவும் இருக் 
கின்றன . அம்பிலிகல் சிரை ( Umblical vein ) என்னும் ஒரு குழா 
யின் மூலம் உயிரகம் ஊட்டப் பெற்ற இரத்தம் பிளாசென்டாவி 
லிருந்து கருவுக்கு வருகிறது . அம்பிலிக்கல் குழாய்கள் ஒன்றாக 
வளைந்தோ முறுங்கியோ செல்கின்றன . இவை மிருதுவான 
ஜெல்லி போன்ற பொருளால் மூடப்பட்டிருக்கின்றன . முறுங்கிய 
இக் குழாய் தொப்புட் கொடி ( Umbilical cord ) என வழங்கப்படு 
கிறது . இக் குழாய் கருவின் தொப்புளின் வழியாக கருவினுள் 
புகுகிறது . 

அம்பிலிகல் சிரையிலுள்ள உயிரகம் நிறைந்த இரத்தத்தின் 
ஒரு பகுதி கல்லீரல் வழியாக , கருவின் கீழ்ப் பெரிய சிரையை 


இனப் பெருக்கம் 


388 


( Inferior Vena Cava ) அடைகிறது . ஆனால் பெரும்பகுதி 
நேராகவே இச் சிரையில் சேர்கிறது . அங்கு அது கீழே உள்ள 
உறுப்புக்களிலிருந்தும் , வயிற்றுப் பாகத்திலிருந்தும் வரும் 
இரத்தத்துடன் கலக்கிறது . இவ்வாறு கலந்த இரத்த வலது 
ஆரிக்கிளில் சேர்கிறது . அதில் பெரும்பகுதி ஆரிக்குலர் அறை 
களூக்கு இடையிலுள்ள ஃபோரமென் ஓவலே ( Foramen Ovale ) 
என்னும் வாய்வழியாக இருதயத்தின் இடப்புறத்தை அடை 

ஆனால் மிகவும் குறைந்த பகுதி வலது வென்ட்ரிக் 
கிளுக்கு வருகிறது . ஃபோரமென் ஓவலே மூலம் சென்று இடது 
வென்ட்ரிக்கிளை அடைந்த இரத்தம் பெரிய தமனிக்குள் ( Aorta ) 
செலுத்தப்படுகிறது . ஒரு பகுதி உடலின் பல பாகங்களுக்கும் 
செல்கிறது . மீதியுள்ள இரத்தம் அம்பிலிக்கல் தமனிகள் மூலம் 
பிளாசென்டாவிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . அங்கு அது 
மீண்டும் தாயின் இரத்தத்தால் உயிரகம் ஊட்டப்படுகிறது . 


கிறது . 


கருவின் உடம்பின் மேல்பகுதியிலிருந்து வரும் இரத்தம் 
மேற்புறப் பெருஞ்சிரை ( Superior Vena Cava ) மூலம் வலது 
ஆரிக்கிளை அடைகிறது . பின்பு அது வலது வென்ட்ரிகிளுக்குச் 
செல்கிறது . அங்கிருந்து அது பல்மனரித் தமனியில் செலுத்தப் 
படுகிறது . ஆனால் இதில் ஒரு சிறு பகுதிதான் நுரையீரல் 
களுக்குப் பயன்படுகிறது . பெரும்பகுதி குறைவான இடத்தையே 
சுற்றிச் செல்கிறது . பின்பு இது பெரிய தமனியைச் சேர்கிறது . 
பெரிய தமனிக்கு இந்த இரத்தத்தைக் கொணரும் குழாய்களுக்கு 
டக்டஸ் ஆர்டீரியோஸஸ் ( Ductus arteriosus ) என்று பெயர் . 


குழந்தை பிறந்தவுடன் சில முறை சுவாசித்தவுடன் அதன் 
நுரையீரல்கள் விரிவடைகின்றன . இரத்த மண்டலப் பாதை 
யும் , தனியாகச் சுவாசிக்கும் உயிருக்கு ஏற்றவாறு மாற்றம் 
அடைகிறது . ஃபோராமென் ஓவலே அடைபடுகிறது . டக்டஸ் 
ஆர்டீரியோஸஸால் ஏற்படுத்தப்பட்ட கால்வாய் மறைந்து 
விடுகிறது . இனி . வலது ஆரிக்கிளை அடைந்த இரத்தம் முழுவதும் 
பல்மனரி ஓட்டமாக மாற்றப்படுகிறது . அம்பிலிக்கல் இரத்தக் 
குழாய்கள் சுருங்கி கட்டியான கயிறு போன்றாகின்றன . 

கருப்பமும் பிரஸவமும் ( Pregnancy and Parturition ) : 
முட்டை கருவுற்றதிலிருந்து குழந்தை பிறக்கும் வரையில் உள்ள 
காலம் கர்ப்பகாலம் ( Pregnancy or gestation ) எனப்படும் . 
பெண்களுக்குக் கர்ப்ப நாட்கள் சுமார் 280 ஆகும் . ( 9 முதல் 
91 மாதம் ) கருவுற்றதிலிருந்து 8 வாரங்கள் வரை , கருவைக் கரு 
( Embryo ) என்பர் . இதன்பின் அதைச் சிசு ( Foetus or fetus ) 
என்பர் . சுமார் 41 அல்லது 5 மாதத்திலிருந்து கருப்பையில் 


384 


உணவும் ஊட்டமும் 


சிசு அசைவது தாய்க்கு தெரியும் . ஆங்கிலத்தில் 

. இதை 
( quickening ) என்பர் . சிசு அம்னியன் சவ்வினாலும் கோரியன் 
சவ்வினாலும் ஆன பையில் திரவத்திற்குள் ( Liquor ampiei ) 
கிடக்கிறது . இத்திரவம் வெளியுலக மோதலால் சிசுவிற்கு 
அதிர்ச்சி 

ஏற்படாமல் காக்கிறது . இந்தச் சவ்வுப்பை , 
கருப்பையை நிரம்பிக் கொண்டிருக்கிறது . இது சிசுவைவிட 
மிகப் பெரியதாக உள்ளது . இதனால் சிசு அதற்குள் தாராளமாக 
அசைய முடிகிறது . 


வடிவில் 


கருப்பத்தின் பின்பகுதியில் சிசு தலைகீழாக இருக்கும் . அதன் 
பின்பகுதி முன்னோக்கி இடப்புறமாக இருக்கும் . இவ்வாறு இது 
இடுப்பு எலும்புப் பள்ளத்தில் சரியாகப் பொருந்தியிருக்கும் . சிசு 
இவ்வாறு கீழே இறங்குவதற்கு , இடுப்பு முட்டுகள் மென்மை 
யாகவும் , திசுக்கள் தளர்ந்தும் உதவுகின்றன . வயிற்றுத் 
( abdominal ) தசைகள் சுருங்குவதாலும் , கருப்பையின் தசை 
சுருங்குவதாலும் குழந்தை எளிதில் வெளியே தள்ளப்பட்டுப் 
பிறக்கிறது . கருப்பையின் சுவர்கள் முதலில் வலுவில்லாமல் 
சுருங்கி , வரவர அதிக வலுவுடன் சுருங்குகின்றன . இதனால் 
குழந்தையின் தலை நல்ல 

அமைக்கப்படுகிறது . 
கருப்பையின் வாயும் மெல்ல மெல்ல விரிகிறது . இதே நேரத்தில் 
யோனியின் சுவர்கள் விரியக்கூடியனவாகவும் , வளையக் 
கூடியனவாகவும் ஆகின்றன . பின்னர் சிசுப்பை யோனியினுள் 
துருத்துகிறது . சிறிது நேரத்தில் இது உடைகிறது . அதிலிருந்த 
அம்னியோடிக் திரவத்தில் ஒரு பகுதி வெளியேறுகிறது . 
கருப்பைவாய் போ திய அளவு விரிந்ததும் கருப்பை வலுவாகச் 
சுருங்குவதாலும் , வயிற்றுப் பகுதித் தசைகளும் சுருங்குவதாலும் 
சிசு வெளியேற்றப்படுகிறது . சிறிது நேரம் வரை தொப்பூல் 
கொடியினாலும் பிளாசென்டாவினாலும் கருப்பையின் உட்பகுதி 
யுடன் சிசு இணைந்திருக்கிறது . 15 அல்லது 30 நிமிடத்துக்குப் 
பின் பிளாசென்டாவும் , பையும் அகற்றப்படுகின்றன . இவற்றை 
“ நஞ்சு விழுதல் ( after birth ) என்று கூறுவர் . பிரசவம் ( Labour 
or parturition ) என்பது , கருப்பை காலியாகி கர்ப்பம் முடியும் 
வரை நிகழும் நிகழ்ச்சித் தொடருக்குப் பெயர் , 


பிரசவத்தின் பிந்திய காலம் ( The Puerperium or Puerperal 
period ) : கருப்பையினின்று பிளாசென்டா , சிசிச்சவ்வு ( நஞ்சு ) 
ஆகியவை வெளிவந்தபின் கருப்பை சுருங்கத் தொடங்குகிறது . 
இவ்வாறு பிடித்துப் பிடித்து சுருக்கம் ஏற்படுவதால் இரத்தக் 
திறந்த வாய்களைச் 

சுருக்குகிறது . இதனால் 
இரத்தப் பெருக்கு அதிகமாக ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது . 
விட்டுவிட்டு கருப்பை சுருங்குவதால் வலி ஏற்படும் . இதை 


குழாய்களின் 


இனப் பெருக்கம் 


385 


அடுத்துவரும் நாட்களில் கருப்பைத் தசை சுருங்குகிறது . 
தேவையற்ற திசுக்கள் உள்ளே எடுத்துக் கொள்ளப்படுகின்றன . 
கருப்பை பழைய நிலையை அடைகிறது . இந்த முறைக்கு 
ஆங்கிலத்தில் இன் வல்யூஷன் ஆஃப் தி யூட்ரெஸ் ( Involution 
of the uterus ) என்று பெயர் . இது நிகழும்போது யோனியி 
லிருந்து 

வெளிப்படும் இரத்தம் முதலியன மெல்ல மெல்லக் 
குறையும் . 6 முதல் 10 வாரங்களில் 

நிகழ்ச்சி 
முடிவுறுகிறது . 


பொதுவாகக் குழந்தை பிறந்தநாள் முடிவில் தாயிடம் பால் 
நன்றாகச் சுரக்கிறது . குழந்தையைப் பால் குடிக்க விட்டால் 
அது உறிஞ்சுவதால் , கருப்பை சுருங்குவதற்கான அசைவுகள் 
தூண்டப்படுகின்றன . பிரசவத்திற்குப் பின்னுள்ள நாட்களில் 
இரத்தப் பெருக்கும் , தொத்து நோயும் ஏற்படக்கூடும் . 


பாலை சுரக்கும் சுரப்பிகளின் அமைப்பும் வளர்ச்சியும் : 
பெண்ணின் மார்பகங்கள் ( breasts ) பல செல்களின் தொகுதி 
யாலானவை . இவை ஃபாலிக்கிள் அல்லது குழிகள் ஏற்படுமாறு 
அமைந்துள்ளன . இவை கிளைகள் பல உள்ள குழாய்கள் மூலம் 
வடிக்கப்படுகின்றன . இதன் திசு சரியான தூண்டு தலால் 
பாலைச் சுரக்கின்றது . இத்திசு இணைப்புத் திசுவினால் ஆன சுவர் 
களால் ஒவ்வொரு மார்பிலும் சுமார் 20 பகுதிகளாகப் ( lobes ) 
பிரிக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு பகுதியும் பல சிறு பகுதி 
களாகப் ( lobules ) பிரிக்கப்பட்டுள்ளது . மார்பின் நடுவில் சிறிய 
கூருருளை வடிவமான மேடு இருக்கிறது . இது விறைத்து நிற்கும் 
திசுவினால் ஆகிக் கறுப்புநிறத் தோலால் மூடப்பட்டுள்ளது . 
இதற்குக் காம்பு ( nipple ) எனப்பெயர் . இதைச் சுற்றியும் கரிய 
பகுதி இருக்கிறது . இதற்கு ஆங்கிலத்தில் ஏரியோலா ( areola ) 
என்று பெயர் . சுரப்பிகளையுடைய இந்தத் திசு முழுவதும் , 
கொழுப்பு நிறைந்த திசுவில் இருக்கிறது . அவ்வாறே 
இத்தகைய திசுவால் மூடப்பட்டிருக்கிறது . பால் சுரக்கும் 
நிலையில் பால் சுரப்பியிலிருந்து பால் ஃபாலிக்கிள்களின் பள்ளத் 
தில் சுரக்கிறது . பின்னர் சிறு குழாய்களின் அமைப்பின் மூலம் 
அவைகளிலிருந்து அகற்றப்படுகிறது . ஒவ்வொரு பகுதி ( lobe ) 
யிலிருந்தும் பால் ஒரு குழாயினால் ( lactiferous duct ) முலைக் 
காம்பிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . அதனுடைய நுனியி 
லுள்ள சிறு துவாரம் மூலம் பால் வெளிப்படுகிறது . 


இந்தப் பால் சுரப்பிகள் , பெண் , பருவமடையும்போது 
வளர ஆரம்பிக்கின்றன . பருவமடையுமுன் பெண்களின் இச் 

25 


886 


உணவும் ஊட்டமும் 


சுரப்பி ஆண்களின் சுரப்பி போன்றே வேறுபாடின்றி இருக்கிறது . 
பருவம் வந்ததும் பெண்களின் இச்சுரப்பியின் பாற்குழாய்களின் 
அமைப்பு விரிவடைகின்றது . கருவுற்ற பின் தான் இது பால் 
சுரக்கும் அளவுக்கு வளர்ச்சியடைகிறது . எனவே பால் சுரப்பி 
யின் வளர்ச்சியில் இரு கட்டங்கள் இருக்கின்றன . ( 1 ) பருவம் 
வந்ததும் உள்ளது . இதில் பல குழாய்களின் அமைப்புடன் 
நின்று விடுகிறது . 

ஃபாலிக்குலர் 

ஹார்மோனாகிய 
எஸ்ட்ராடியோல் ( estradiol ) என்பதால் நடைபெறுகிறது . 
( 2 ) கர்ப்பம் 
கர்ப்பம் உற்றிருக்கும் போது 

உற்றிருக்கும்போது ஃபாலிக்கிள்கள் மிகவும் 
விரைவாக வளர்கின்றன . இது புரோஜெஸ்டினால் ( progestin ) 
ஏற்படுகிறது . கர்ப்பத்தின்போது இரத்தத்தில் எஸ்ட்ராடியோல் 
அதிகமாக இருப்பதும் குழாய்களின் அமைப்பிற்கு உதவுகிறது . 
கர்ப்பகால முடிவில் சுரப்பியினுள் பால் இருப்பினும் , அது 
குழந்தையோ , குட்டி யோ பிறக்கும் வரை வெளிப்படுவதில்லை . 


மாதவிடாய் ( Mensus ) 


பருவம் அடைந்தது முதல் கருப்பையின் சிலேட்டுமப்படலம் 
( endometrium ) ஒழுங்காக மாதந்தோறும் மாறுதலடைகிறது . 
இதனால் கருப்பையிலிருந்து இரத்தம் வருகிறது . இந்த இரத்தப் 
போக்கு அல்லது மாதவிடாய் 4 முதல் 6 நாட்கள் வரை இருக்க 
லாம் . 

மாதவிடாய் சுமார் 28 நாட்களுக்கொரு 
முறை 
ஏற்படுகிறது . 


மாதவிடாய் தோன்றியதிலிருந்து முதல் 14 நாட்களில் 
( follicular or proliferative phase of the cycle ) ஒரு முட்டை 
ஃபாலிக்கிள் ( ovarian follicle ) பெரிதாகி முட்டைப்பையின் மேற் 
பரப்பிற்கு வருகிறது . ஏறக்குறைய 14 ஆவது நாளில் முட்டை 
முதிர்ச்சியடைகிறது . இதை அடுத்த 14 நாட்களும் லூட்டியல் 
அல்லது ஸெக்ரீட்டரி ஃபேஸ் ( luteal or secretary phase ) எனப் 
படும் . அடுத்த மாதவிடாய்க்குச் சற்று முன் கார்பஸ் லூட்டியம் 
அழிகிறது . 

மாதவிடாயின் முதல் மூன்று நாட்களில் கருப்பையின் 
சிலேட்டுமப் படலத்தின் மேற்பாகம் அழிந்து , இரத்தப் 
பெருக்குடன் வெளியேற்றப்படுகிறது . இப்பொழுது இப்படலம் 
1 மி . மீ . கனமிருக்கும் . பிற்பகுதியான 14 நாட்களில் ஸ்பைரல் 
தமனிகள் மூலம் கருப்பையின் மேல்புறப் படலத்துக்கு இரத்தம் 
இடைவிடாது வருகிறது . மாதவிடாய்க் காலம் நெருங்கியதும் , 
இந்த இரத்தம் குறைவாக அளிக்கப்படுகிறது பிறகு சில மணி 
நேரம் இரத்தம் வருவதில்லை . இதனால் என்டேர்மீட்ரியம் 


இனப் பெருக்கம் 


887 


ஏராளமான 


அழிகின்றது . மாதவிடாய்ப் போக்கில் சிலேட்டுமத்துடன் 
கூடிய இரத்தம் வருகிறது . முதலில் 

வெள்ளை 
வடிகங்கள் இருக்கின்றன . இந்த இரத்தம் கட்டிப்படுவதில்லை . 
இழக்கும் இரத்தத்தின் அளவு பெண்ணுக்குப் பெண் வேறுபடு 
கிறது . பொதுவாக அது 6 முதல் 50 மில்லி லிட்டர் ஆகும் . 
இதில் 3 முதல் 24 மி.கி. இரும்பும் 1 முதல் 7 கி . நைட்ரஜனும் 
இழக்கப்படுகிறது . 


மா தவிடாயின் முடிவுல் ( 3 , 4 ஆவது நாளில் ) என்டோ 
மீட்ரியம் மறுபடியும் வளர்கிறது . 5 முதல் 14 ஆவது நாள் வரை 
ஸ்பைரல் தமனிகளிலிருந்து புதிய தந்துகிகள் வளர்கின்றன . 
என்டோ மீட்ரியல் சுரப்பிகள் வேகமாக வளர்கின்றன . இதனால் 
இந்தக் காலம் முடிந்ததும் என்டோமீட்ரியம் சுமார் 3 முதல் 
4 மி.மீ. கனமாக ஆகிவிடுகிறது . அடுத்த 14 நாட்களில் சுரப்பி 
கள் வளர்ந்து கொண்டேயிருக்கின்றன . மிகவும் சுரக்கவும் 
செய்கின்றன . இதன் முடிவில் சுரப்பிகள் விரிவடைகின்றன . 
இவற்றில் 

சுலேட்டுமமும் க்ளைகோஜினும் இருக்கின்றன . 
அவற்றின் சுவர்கள் மடிப்பைப் பெற்று , செல்களின் ஓரங்கள் 
தெளிவாக இல்லை . ஸ்ட்ரோமாவின் மேல்புற செல்கள் பெரிதா 
கின்றன . இம்மாற்றங்கள் கருவுறும் முட்டையைப் பெற்றுக் 
கொள்வதற்கான தயாரிப்புகள் எனக் கருதலாம் . இந்தத் 
தயாரிப்புகள் முடிந்ததும் என்டோ மீட்ரியம் 6 முதல் 7 மி.மீட்டர் 
கனமாக இருக்கும் . முட்டை கருவுறாவிடில் என்டோ மீட்ரியத் 
தில் சிறிது இரத்தம் தேங்கி , அழிவு ஏற்பட்டு , மாதவிடாயாக 
வெளிப்படுகிறது . 


முட்டை முதிர்ச்சியடைந்து 6 ஆவது முதல் 20 ஆவது 
நாளுக்குள் வெளிப்படலாம் . முட்டை வெளிப்படும்போது 
கருப்பையின் கழுத்து நீர் போன்ற வழவழப்பான திரவத்தைச் 
சுரக்கிறது . இதில் குளூகோஸ் மிகுதியாக இருக்கிறது . இதனால் 
சுக்ல விந்து உள் நுழைய வசதி ஏற்படுகிறது . 


27. சைவ உணவும் ஊன் உணவும் 


மிகப் பழங்காலத்தில் மனிதன் காட்டில் வசித்தவத்தபோது 
அவன் காட்டு விலங்குகளை வேட்டையாடி , அவற்றின் ஊனை 
உண்டு வந்தான் . மெல்ல மெல்ல நாகரிகம் வளர்ந்ததும் 
மக்கள் ஓர் இடத்தில் தங்கி வாழத் தொடங்கினார்கள் . அப் 
பொழுது பயிர்த் தொழிலும் செய்யத் தொடங்கினார்கள் . அது 
முதல் மரக்கறி உணவு நமது உணவில் அதிக இடம் பெறலா 
உற்று . இன்றைய உலகில் ஊன் தின்பவர்கள் தாம் மிகுதியாக 
யிள்ளனர் ; ஆனால் , அவர்கள் அனைவரும் ஊனையே முழு 

நம்பி வாழவில்லை ; பிற மரக்கறி உணவுடன் 
ஊனையும் புசிக்கிறார்கள் . 


உணவாக 


இவ்விருவகை உணவுகளின் சிறப்பைப்பற்றி மக்களிடையே 
மிகுந்த கருத்து வேறுபாடு காணப்படுகிறது . ஊன் உணவுதான் 
மேலானது என அதை அருந்துகிறவர்கள் கூறுகிறார்கள் . அதன் 
மூலம்தான் முதல் தரப் புரதம் கிடைக்குமென்றும் , அது எளிதில் 
சீரணமாகக் கூடியதென்றும் , அதுவே உடலுக்கு வலுவைத் 
தரவல்லதென்றும் அவர்கள் கூறுகின்றனர் . இன்னும் சிலர் , 
ஊன் உணவு அருந்துபவர்கள் மிக்க வலுவுள்ளவர்களாக இருக்க 
முடியுமென்றும் கருதுகிறார்கள் . நமது பாரதநாட்டுச் சுதந்திரத் 
தந்தை காந்தி அடிகளுங் கூட முதலில் இவ்வாறுதான் எண்ணி 
னார்கள் ; பிறகு அதைத் தவறென உணர்ந்தார்கள் . 


பாபச் 


சமய 


ஊன் 


உணவை 


சிலர் , சமயக்கொள்கையின் காரணத்தால் , ஊன் தின்றல் 
கெட்டதெனக் கருதுகிறார்கள் . உயிர்க் கொலையையும் உயிர் 
களுக்குத் தீங்கு செய்வதையும் பொதுவாக எல்லாச் சமயங்களும் 

செயல்களாகக் கருதுகின்றனர் . ஆகையால் , 
நம் பிக்கையுள்ள சிலர் 

வெறுக்கிறார்கள் . 
மரக்கறி உணவினாலேயே நாம் நமது தேவைகளைப் பூர்த்தி 
செய்துகொண்டு , உடற்கட்டுடன் வாழ முடியுமென அவர்கள் 
கருதுகின்றனர் . பால் , சைவ உணவாகக் கருதப்படுவதை 
ஈண்டு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் . இப்பொழுது 
சிலர் முட்டையையும் சைவ உணவில் சேர்த்துக்கொள்ளுகிறார் 
கள் . பாலைக் குடிப்பதால் பசுவிற்குக் கேடு நேராததுபோல , 
முட்டையை உண்பதால் கோழிக்கும் தீங்கு நேரிடுவதில்லை . 


சைவ உணவும் ஊன் உணவும் 


389 


எனவே , இதையும் சைவ உணவாக ஏன் கொள்ளக்கூடாது 
என்பது இவர்கள் கூற்றாகும் . ஆனால் , இக் கூற்று சரியில்லை . 
ஏனெனில் , பாலிலிருந்து ஒருவித உயிரினமும் ( கன்றுக்குட்டி ) 
உண்டாவதில்லை . ஆனால் , முட்டையினின்றும் கோழிக்குஞ்சு 
வெளிப்படுகிறதே ! முட்டையைத் தின்பதால் அந்த உயிர் 
கொல்லப்படுகிறது . 


அவை 


சைவ உணவு உண்பவர்கள் , மனித உடலின் அமைப்பும் 
பற்களின் அமைப்பும் சைவ உணவிற்கே ஏற்றபடி உள்ளன 
என்று கூறுகிறார்கள் . ஊனைத் தின்னும் விலங்குகளின் பற்களும் 
நகங்களும் மிக நீண்டும் கூர்மையாகவு மிருக்கின்றன . 
கள் ஊனைக் கிழிக்க ஏற்றபடி இருக்கின்றன . ஆனால் மனிதனின் 
பற்கள் பெரும்பாலும் கடிப்பதற்கும் அரைப்பதற்குமேற்றபடி 
இருக்கின்றன . இரண்டே பங்கள் தாம் 

ரண்டே பங்கள் தாம் கிழிக்கத்தக்கனவாக 
இருக்கின்றன . 

இதற்கெதிர்க் கூற்றாக , ஊன் தின்பவர்கள் , மனிதனின் 
பற்கள் சைவ உணவிற்கே ஏற்றபடி படைக்கப்பட்டிருப்பின் , 
அவற்றுள் கிழிக்கவும் உடைக்கவும் உதவும் பற்களே இருக்க 
வேண்டியதில்லை என்று கூறுகிறார்கள் , இதற்கு எடுத்துக் 
காட்டாக , அவர்கள் யானையைக்கூறி , அதன் பற்களில் ஒன்று 
கூட இத்தகைய தாக இல்லை என்கிறார்கள் . எனவே , மனிதன் 
ஊன் தின்னலாம் என்வே கடவுளின் படைப்புக் கூறுவதாக 
அவர்கள் வாதிக்கிறார்கள் . 


இதுபற்றி இரண்டு கட்சிக்காரர்களும் தங்கள் தங்கள் 
திறமைக்கேற்ப பல கூற்றுகளைக் கூறலாம் . இருவகைக் கூற்று 
களிலும் ஒப்புக் கொள்ளக்கூடிய செய்திகள் உள்ளன . எல்லா 
மக்களும் சைவ உணவை உட்கொண்டால் , காய்கறிகளுக்கு 
மிகவும் தட்டுப்பாடு ஏற்படும் . அதே சமயம் கால்நடைகளும் 
மிகவும் பெருகிவிடும் . இது 

பொருளாதார 

நெருக்கடியை 
உண்டுபண்ணும் . இதைத் தவிர இருவகை உணவுகளிலும் 
தனிதனிச் சிறப்புகள் இருக்கின்றன . 


ஊன் உணவின் மூலம் முதல் தரப் புரதம் எளிதில் கிடைக் 
கிறது . நோய்வாய்ப்பட்டு மிகவும் மெலிந்துள்ள ஆண்களுக்கு 
ஊட்டமுள்ள உணவு கொடுத்து , விரைவில் அவர்களை வலுவுள்ள 
வர்களாகச் செய்வதில் , முட்டை போன்ற ஊன் உணவு மிகவும் 
பயனுள்ளது . 

உணவின் பெரும் பகுதியும் உடலோடு 
ஒன்றுகிறது . இவ்வுணவின் 

மிகக் குறைந்த அளவே , 
உடலினால் தன் மயமாக்கப்படாமல் , மலத்துடன் வெளிப்படு 


ஊன் 


390 


உணவும் ஊட்டமும் 


2 @ 


கை 


யாவன : 


கிறது . இத்தகைய நல்ல தன்மை , ஊன் உணவிலிருக்கிற 
தென்றாலும் , அதில் சில குறைபாடுகளும் உள்ளன .. 

( 1 ) காய்கறிவிட ஊன் விலை மிகவும் கூடுதலாக 
இருக்கிறது . ( 2 ) சில சமயங்களில் , ஊனைத் தயாரிப்பதில் 
போதிய கவனமின்மையால் நோய்க் கிருமிகள் வளர்ச்சியடை 
கின்றன . இதனால் உடலுக்கு ஊறு நேரிடுகிறது . ( 3 ) சில 
குறிப்பிட்ட நோய்களுக்கு ஊன் உணவு தீமை பயக்கும் ,. 
( 4 ) ஊன் உணவினால் இரத்த அழுத்தம் கூடுவதாகச் சிலர் 
கருதுகின்றனர் . 


சைவ 


ஊன் 


களாவன : 


சைவ 


இனி , சைவ உணவின் நன்மைகளைப் பார்ப்போம் . 
உணவு 

உண்பவர்கள் வலுவுள்ளவர்களாக இருக்கமுடியா 
தென்று சிலர் நினைப்பது சரியன்று . ஏனெனில் , தனி மரக்கறி 
உணவையே உண்ணும் , யானை எல்லா விலங்குகளையும் விடப் 
பெரியதாகவும் வலுவுள்ள தாகவும் இருக்கிறது . ஆகவே , நாம் 
தானியங்கள் , காய்கறிகள் , பழங்கள் , பால் முதலியவற்றையே 
உண்டபோதிலும் 

உணவு 

உண்பவர்களைப்போன்று 
வலுவுள்ளவர்களாக இருக்க முடியும் . சைவ உணவின் நன்மை 

( 1 ) பொருளாதார நோக்குடன் பார்த்தால் ஊன் 
உணவைவிடச் சைவ 

உணவு மிகவும் மலிவானது 
( 2 ) பாலில் முதல்தரப் புரதம் இருப்பதால் அதை உட்கொள் 
வதன் மூலம் சைவ உணவிலுள்ள குறைபாடு நீங்குகிறது . 
( 3 ) காய்கறிகளிலுள்ள நுண்ணறை நரம்புப் பொருள்களின் 
காரணத்தா ல் 

சக்கைப் பொருள் 

அதிகமாகி 
மலச்சிக்கல் ஏற்படாமலிருக்கும் . மலச்சிக்கலுடன் பருத்த 
உடலால் அல்லலுறும் நோயாளியின் இச் சைவ உணவை ஏற்ற 
தாகும் . சாராயம் ( alcohol ) குடிப்பதால் ஏற்படும் நோய்களுக் 
கும் இச் 

உணவே 

நல்லதாகும் . ( 4 ) சிலவகை 
அசீரணம் , வயிற்றுப்போக்கு , குடல் நோய் முதலியவைகளுக்குச் 
சைவ உணவு மிகவும் நன்மை அளிக்கிறது . ( 5 ) நரம்பு பற்றிய 
நோயின் காரணத்தால் தூக்கமின்மை ஏற்படும் போது சைவ 
உணவு மிகுந்த நன்மை தரும் . ( 6 ) சைவ உணவில் பாலை 
மிகுதியாகக் குடிப்பதால் , குடலுள் பொருள்களின் அழுகுந் 
தன்மை மிகவும் குறைகிறது . 


உணவில் 


சைவ 


வன : 


சைவ உணவிலும் சில குறைபாடுகள் உள்ளன . 

அவையா 
( 1 ) சக்கைப் பொருள்கள் மிகுதியாக இருப்பதால் தன் 
மயமாகாத உணவின் அளவு , ஊன் உணவுடன் ஒப்பிடும் போது 
மிகுதியாகிறது . இதனால் உணவு மிகுதியாக வீணாக்கப்படு 
கிறது . ( 2 ) முதல்தரப் புரதம் கிடைப்பதற்குப் பாலையே நம்பி 


சைவ உணவும் ஊன் உணவும் 


391 


இருக்கவேண்டியிருக்கிறது . பாலின் விலை இப்பொழுது மிகவும் 
கூடுதலாக இருப்பதால் , நம் நாட்டில் பலருக்கும் அது கிடைப்ப 
தில்லை . ( 3 ) காசநோய் ( T.B. ) நச்சு காய்ச்சல் போன்ற நோய் 
களால் தாக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் ஊட்டமளிக்க , ஊன் 
உணவு போன்று , சைவ உணவு அத்துணை பயனளிப்பதில்லை . 
சைவ உணவின் மூலம் , உடல்வலுவடைய மிகுதியான காலம் 
பிடிக்கிறது . 


உணவைத் தேர்ந்தெடுக்கும் பொழுது உண்பவரின் சுவைக் 
கேற்ப அதைத் தேர்ந்து கொள்வது முக்கியமாகும் . ஓர் உணவு 
எத்துணை ஊட்டமுள்ள தா கயிருப்பினும் , அதை 

உண்பவர் 
விரும்பாவிடில் , அதனால் அவருக்கு நன்மை ஏற்படாது ; 
தீமையே விளையும் . உணவு சீரணிக்கப்பட்டுத் தன்மயமாவதில் 
உண்பவரின் உணர்ச்சியும் , கொள்கைகளும் முக்கிய விளைவுகளை 
உண்டாக்குகின்றன . எடுத்துக்காட்டாக , நமது நாட்டின் 
தந்தையான காந்தியடிகள் , தமது சிறு வயதில் ஊண் உண 
விலேயே 

பாரத மக்கள் 

வலுவடைய முடியுமென்றும் , 
ஆங்கிலேயர்களை நாட்டினின்றும் 

ஓட்ட 

முடியுமென்றும் 
கருதினார் . இவ்வாறு எண்ணி , அவர் ஒரு நாள் வெள்ளாட்டின் 
ஊனை உண்டார் . அவ்வாறு உண்ட பின்பு , அவருடைய 
வயிற்றில் ஆடு , மே , மே என்று கத்துவது போலத் தோன்றிய 
தாக அவர் தனது சுய சரிதை யில் எழுதியிருக்கிறார் . தான் 
ஊன் உண்டதற்காக மிகவும் வருந்தினார் . இதிலிருந்து சமயக் 
கோட்பாட்டின்படி ஊன் உண்பதைப் பாவம் என்று கருதுபவர் 
களுக்கும் , ஊன் உண்ணும் வழக்கமில்லாதவர்களுக்கும் , ஊன் 
உணவு எவ்வளவு கெட்டதாகப்படுமென்று அறிந்து கொள்ள 
லாம் . 

எனவே , சைவ உணவு உண்பவர்களை ஊன் தின்னும் 
படி வற்புறுத்தக்கூடாது . சைவ உணவு உண்பவர்களும்கூடச் 
சரியான முறைப்படி ஏற்ற உணவுகளைத் தேர்ந்தெடுத்து உண் 
டால் , ஊன் உண்பவர்களைப்போலவே , வலுவுள்ளவர்களாகவும் 
உடல் நலமுள்ளவர்களாகவும் இருக்க முடியும் . 


முடிவுரை 


இனி , இதுவரையில் எழுதியவற்றைச் சுருக்கமாக ஈண்டுக் 
கூறுவோம் . உடல் நலத்துடன் வாழ்வதற்கு உணவுப் பொருள் 
களில் தேவையான சத்துப் பொருள்கள் ஏற்ற அளவில் இருக்க 
வேண்டும் . நம் உடலில் எப்பொழுதும் இரத்தம் ஓடிக்கொண்டே 
யிருக்கிறது . பயனற்ற நுண்ணறைகள் அப்புறப்படுத்தப்படு 

புதிய நுண்ணறைகள் உண்டாக்கப்படுகின்றன . 
பழுதடைந்த நுண்ணறைகள் செப்பனிப்படுகின்றன . 


கின்றன ; 


நாம் 


352 


உணவும் ஊட்டமும் 


ஏதேனும் ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் . இவ் 
வனைத்திற்கும் திறன் ( சக்தி ) இன்றியமையாததாகிறது . 
உஷணத்தின் வடிவில் திறன் நமக்குக் கிடைக்கிறது . உணவுப் 
பொருள்கள் உயிரகத்துடன் சேரும்பொழுது , உ யிரகச் 
சேர்க்கை ( oxidation ) உண்டாகிறது . இதனால் வெப்பமும் 
திறனும் வெளிப்படுகின்றன . இம்மாதிரியாக உண்டாகும் 
வெப்பத்தை விஞ்ஞானிகள் ஓர் அளவினால் மதிப்பிடுகிறார் கள் . 
இவ் அளவை உஷ்ண அளவு எண்கள் { calories ) என்கிறார்கள் . 
உடல் நலமுள்ள ஒருவருக்கு , நாளொன்றுக்குச் சுமார் 2500 
3000 உஷ்ண அளவு எண்கள் தேவைப்படுகின்றன . 


உடலுக்குத் தேவையான உணவுச் சத்துக்கள் ஆறுவகைப் 
படும் . அவையாவன : ( 1 ) புரதம் , ( 2 ) கொழுப்பு , ( 3 ) 
மாவுப் பொருள் , ( 4 ) உலோகச் சத்து , ( 5 ) வைட்டமின்கள் , 
( 6 ) தண்ணீர் இவற்றுள் உடலின் வளர்ச்சிக்கும் , உடலைப் 
பழுதுபார்ப்பதற்கும் புரதம் இன்றியமையாததாகும் . 

பால் , 
பாலாடைக்கட்டி , முட்டை , இறைச்சி , மீன் , கோதுமை , 
உணவுத் தானியங்கள் , பருப்புகள் , கடலை , உருளைக்கிழங்கு , 
அவரை , கொட்டைப் பருப்புகள் இவற்றின் மூலம் இச் சத்தைப் 
பெறக்கூடும் . 


நம் நாட்டவர்களின் உணவில் , முக்கியமாக , இச் சத்துக் 
குறைவாகக் காணப்படுகிறது . ஆகையால் , மக்கள் இதை 
நன்கு கவனிக்க வேண்டும் . மேற்குறித்த உணவுப் பொருள்களை 
பயன்படுத்துவதால் , இதன் குறையை ஓரளவு 

போக்க 
முடியும் . ஏழைகளுக்குப் பசுவின் பால் கிடைப்பது அரிதாக 
இருக்கிறது . இதன் விலை மிகவும் கூடுதலாக இருக்கிறது . 
பாலின் உற்பத்தியைக் கூடச் செய்தால் அதன் விலை மலிவாக 
லாம் . இதற்குப் பசுக்களை நன்றாகப் பேணி வளர்க்கவேண்டும் . 
இக் காலத்தில் சில இடங்களில் , இறைச்சியின் பொருட்டுப் 
பசுவைக் கொல்லுகிறார்கள் . இதுபற்றிச் சமயக் கண்கொண்டு 
பார்க்காமல் பொருளாதார நோக்குடன் சிந்தித்தால் , நாட்டு 
மக்களின் உடல் நலம் பெரிதும் பசுவைப் ( பாலைப் ) பொறுத் 
திருக்கிறதென்பது தெரியவரும் . எனவே , பசுக்களைக் காப்பது 
மிகவும் இன்றியமையாததாகும் . அவைகளுக்கு நல்ல தீனி 
போட வேண்டும் . மேச்சல் தரைகளை நல்ல நிலையில் வைத் 
திருந்து , ஊட்டமுள்ள தீனிகளை உண்டாக்கிப் பசுக்களுக்கு 
கொடுப்பது மிகவும் நன்மையளிக்கும் . 


இதைத் தவிர , அரசினரும் பல இடங்களில் ஏழைக் 
குழந்தைகளுக்கு இலவசமாகப் பால் கிடைப்பதற்கான ஏற்பாடு 


சைவ உணவும் ஊன் உணவும் 


393 


கள் செய்யவேண்டும் . பணக்காரர்கள் பெருந்தன்மையுடனும் 
அறநோக்குடனும் உதவி செய்வார் களாயின் , ஊர்கள் தோறும் 
ஏழைக் குழந்தைகளுக்கு இலவசமாகப் பால் தரும் வீடுகளை 
ஏற்படுத்த முடியும் . 


புரதத்திற்குப்பின் உடலுக்குத் திறனைக் கொடுப்பதற்குக் 
கொழுப்பும் மாவுப் பொருளும் பயன்படுகின்றன . இரண்டும் , 
திறனையும் வெப்பத்தையும் கொடுத்த போதிலும் , கொழுப்பு , 
மாவுப் பொருளை விடக் கூடுதலான உஷ்ண அளவு எண்களைக் 
கொடுக்கிறது . பொதுவாக , நம் நாட்டு மக்களின் உணவில் 
மாவுப் பொருளின் குறைவு ஏற்படுவதில்லை . இதற்கு மாறாக , 
மிகவும் கூடுதலாகவே 

காணப்படுகிறது . இதைக் 
குறைத்துப் புரதத்தின் அளவைக் கூட்ட வேண்டும் . பால் , 
நெய் , வெண்ணெய் , எண்ணெய் , முட்டை , இறைச்சி , கல் 
லீரல் , மீன்கள் ஆகியவை மூலம் கொழுப்பை அதிகம் பெறலாம் . 
உணவுத் தானியங்கள் , உருளைக்கிழங்கு , சர்க்கரைவள்ளிக் 
கிழங்கு முதலியவற்றில் மாவுப் பொருள் மிகுதியாக இருக்கிறது . 


இவைகளைத்தவிர , நம் உடலில் பல உலோகச் சத்துகளும் , 
காணப்படுகின்றன . இவைகள் முக்கியமாக இரும்பு , சுண் 
ணாம்பு , பாஸ்வரம் , குளோரின் முதலியன வாகும் . இவைகளைப் 
பசுமையான காய்கறிகள் மூலம் பெறமுடியும் , உலோகச் சத்து 
களைப் பெறப் பசளைக்கீரை , முட்டைக்கோசு , பட்டாணி , 
வாதாம்பருப்பு , பருப்பு வகைகள் , கீரைகள் , வெங்காயம் , 
பால் , முட்டை , மீன் முதலியவற்றை உட்கொள்ளலாம் . 


இந் நான்கு சத்துகளும் உணவில் சேர்ந்திருந்தாலும் , 
வைட்டமின்கள் கிடைக்கவிட்டால் , உடல் சரியான நிலையில் 
இருக்காது . வைட்டமின்கள் கிடைப்பதற்காகத் தனிப்பட்ட 
உணவு உண்ண வேண்டியதில்லை . ஏனெனில் , இவை உணவுப் 
பொருள்களுடன் சேர்ந்தே இருக்கின்றன . ஆனால் , சில சமயங் 
களில் , உணவுப் பண்டங்களைத் தயாரிக்கும்போதும் சமைக்கும் 
போதும் வெப்ப மிகுதியால் வைட்டமின்கள் சில அழிந்து 
போகின்றன . இக் காலத்தில் , 

சில 

வைட்டமின்களைச் 
செயற்கை முறையில் ( synthetic preparation ) தயாரிக்கப்பட்ட 
செயற்கை வைட்டமின்களை உட்கொள்ளலாம் . 

வைட்டமின்கள் பல உள . அவற்றுள் வைட்டமின்- A , B , 
C , D , E , K ஆகியவை மிகவும் முக்கியமானவை . 

உடல் 
வளர்ச்சிக்கும் , நோயைத் தடுப்பதற்கும் வைட்டமின்- A மிகவும் 
தேவையாகும் . இது இல்லாவிட்டால் , மாலைக்கண் நோய் ,, 


394 


உணவும் ஊட்டமும் 


கண் வீக்கம் , எடைக் குறைவு ஆகிய நோய்கள் உண்டா 
கின்றன . பால் , வெண்ணெய் , நெய் , பசளை , புதினா , கொத்து 
மல்லி , காரெட் , முட்டை , மீனெண்ணெய் , நிலக்கடலை 
யெண்ணெய் , தேங்காயெண்ணெய் , தக்காளி , முள்ளங்கி ஆகி 
யவை மூலம் இவ் வைட்டமினைப் பெறலாம் . 


நம் நாட்டின் சிறுவர்களிடத்தில் பெரும்பாலும் இவ் வைட்ட 
மினின் குறைவே காணப்படுகிறது . ஏழைகளுக்குப் போதிய 
பால் கிடைப்பதில்லையாதலால் , இவ் வைட்டமினைப் பெறக் 
காரெட் , முள்ளங்கி , கீரை வகைகளை உட்கொள்ள வேண்டும் . 


வைட்டமின்- B மூன்று வகைப்படும் . 

அவையாவன : 
வைட்டமின்- B ,, B ,, B ,, இவற்றுள் B , குறைந்தால் , பெரிபெரி 
என்ற ஏற்படக் கூடும் . அப்போது நாடி மெதுவாகத் துடிக் 
கிறது ; பசி நன்றாக எடுப்பதில்லை . இந் நோயைப் போக்கக் 
காடிச் சத்து , கைக்குத்தலரிசி , இறைச்சி , முட்டை முதலிய 
வற்றை உண்ண வேண்டும் . 


வைட்டமின்- B , இல்லாமற்போனால் , உதடுகள் வெடிக் 
கின்றன . நாக்கில் பொடிப்புகள் ஏற்பட்டுச் சிவப்பாகி . 
நரம்பு மண்டலத்திற்கும் கண்களுக்கும் இவ் வைட்டமின் ,, 
மிகவும் தேவையானது . இதைக் காடிச் சத்து , பசுமையான 
காய்கறிகள் , இறைச்சி ஆகியவற்றின் மூலம் பெறலாம் . 


வைட்டமின் -B ,,, பாலிக் அமிலமும் ( folic acid ) இரத்தத் 
தின் தூய்மைக்கு மிகவும் இன்றியமையாதன . இதன் குறை 
வால் இரத்தக் குறைவு ஏற்படும் , பசுமைக் காய்கறிகள் , 
இரு தயம் , காடிச் சத்து இவைகள் மூலம் இதைப் பெறலாம் . 


வைட்டமின்- C , இரத்த வடிகங்களின் பெருக்கத்திற்கும் , 
இரத்தக் குழாய்களின் நல்ல நிலைக்கும் இன்றியமையாதது . 
இது இல்லாதபோது ‘ ஸ்கர் வீ என்னும் நோய் வருகிறது . இவ் 
வைட்டமினின் குறைவால் , காயங்கள் , புண்கள் முதலியன 
விரைவில் குணமடைவதில்லை ; எடை குறைகிறது . இரத்தக் 
குறைவு , சீரணக் குறைவு முதலிய நோய்கள் 

முதலிய நோய்கள் வருகின்றன . 
நெல்லிக்காய் , எலுமிச்சை , ஆரஞ்சு , முட்டைக் கோசு , 
பீட்ரூட் , பசுமையான காய்கறிகள் . தக்காளி முதலியவை மூலம் 
இதைப் பெறலாம் . பாசிப்பயறு , கடலை போன்ற முழுப் பயறு 
களைத் தண்ணீரில் ஊறவைத்து , முளை விடச் செய்தால் , அவை 


1 


சைவ உணவும் ஊன் உணவும் 


395 


களில் இவ் வைட்டமின் நிரம்ப உள்ளது . மிகுந்த வெப்பத் 
தினால் இவ் வைட்டமின் அழிந்து போகிறது . 


எலும்புகளின் வலுவிற்கு வைட்டமின்- D மிகவும் இன்றி 
யமையாதது . 

உணவில் இல்லா விடில் , சிறப்பாகக் 
குழந்தைகளுக்குக் கணைநோய் ( tickets ) வருகிறது ஞாயிற்றின் 
ஒளியின் மூலம் , இதை எளிதில் பெறமுடியும் . ஆகையால் , நம் 
நாட்டில் வெயிலில் திரியும் குழந்தைகளுக்கு இந் நோய் வருவ 
தில்லை . பால் , வெண்ணெய் , நெய் , முட்டை , இறைச்சி , 
மீனெண்ணெய் ஆகியவற்றின் மூலம் இவ் வைட்டமினைப் பெற 
லாம் . 


உள்ளது . 


வைட்டமின்- E இனவிருத்திக்கு இன்றியமையாததெனக் 
கருதப்படுகிறது . எல்லா உணவுத் தானியங்களிலும் இது 

கோதுமை , கோதுமை எண்ணெய் ( wheat germ oil ) 
முளைவிட்ட கோதுமை , பசளைக்கீரை , 

இலைகள் , 
தக்காளி , காரட் , சோயாபீன்ஸ் முதலியற்றில் இது மிகுதியாக 
உள்ளது . 


பசுமை 


காயங்களிலிருந்து வெளிப்படும் இரத்தம் உறைவதற்கு , 
வைட்டமின்- K மிகவும் இன்றியமையாதது . பொதுவாக இதன் 
குறைவு ஏற்படுவதில்லை . 


இந்த எல்லா உணவுச் சத்துக்களையும் ஏற்ற அளவில் பெறு 
வதற்கு அடியிற் கண்ட உணவுப் பொருள்களை உண்டால் 
போதிய தாகும் . 


( 1 ) ரொட்டி அல்லது கைக்குத்தலரிசி அல்லது ஏற்ற 
அளவில் இரண்டும் . ( 2 ) நெய் , வெண்ணெய் , எண்ணெய் 
அல்லது மார்ஜரீன் , வனஸ்பதி நெய் முதலியன . ( 3 ) பால் 
அல்லது தயிர் . ( 4 ) பாலாடைக்கட்டி , இறைச்சி அல்லது மீன் , 
கொட்டைப் பருப்புகள் , முட்டைகள் அல்லது பருப்புகள் . ( 5 ) 
பச்சை அல்லது மஞ்சள் காய்கறிகள் . ( 6 ) பழங்கள் , தக்காளி 
ஆரஞ்சு , கொய்யா , நெல்லிக்காய் , பப்பாளி , ஆப்பிள் 
முதலியன . ( 7 ) உருளைக்கிழங்கு , சர்க்கரைவள்ளிக்கிழங்கு , 
சேனைக்கிழங்கு , வெண்டைக்காய் , பாகற்காய் முதலியன . 


முன்னர்க் கூறியபடி , இப் பொருள்களைச் சமைப்பதிலும் 
பாதுகாப்பாக வைத்திருப்பதிலும் போதிய கவனம் செலுத்த 
வேண்டும் . குறைவான தண்ணீரில் காய்கறிகளைச் சமைத்து , 


396 


உணவும் ஊட்டமும் 


அத் தண்ணீரை , அப்பாற் கொட்டிவிடாமல் பயன்படுத்த 
வேண்டும் . உணவுப் பண்டங்களைச் சமைத்தபின் , எவ்வளவு 
விரைவில் உண்ணமுடியுமோ அவ்வளவு விரைவில் உண்ண 
வேண்டும் . சிறிது நேரம் கழித்து உண்பதாயின் , அவற்றை 
எறும்பு , ஈ , கொசு , முதலியவைகள் மொய்க்க முடியாதபடி 
நன்கு மூடி வைத்திருக்கவேண்டும் . 


மேற்கூறியபடி நடப்பின் , மக்களின் உடல் நலம் நன்றாக 
இருக்கும் ; அவர் வலுவுடனும் இருப்பார்கள் . இதனால் நமது 
நாடும் வலுவுள்ளதாக இருக்கும்- பிற நாடுகளைப் போன்று 
மற்றத் துறைகளிலும் நல்ல முன்னேற்றமடையும் . அத்தகைய 
நன்னாள் அண்மையிலேயே வரும் என நம்புவோமாக . 


28. குடும்பக் கட்டுப்பாடு 

( Family Planning ) 


உலகம் தோன்றிய நாளிலிருந்து உயிரினங்களும் பெருகி 
வருகின்றன . பலவான் வாழ்வான் ( The Servival of the fittest) 
என்பது போன்று அறிவினால் ஆற்றல் படைத்த மனிதன் மற்ற 
விலங்குகளை வேட்டையாடிக் கொன்று அவற்றின் எண்ணிக் 
கையைக் குறைத்து வருகிறான் , சில விலங்கினங்கள் முன் பிருந் 
தனவாக அறிகிறோம் , ஆனால் இப்பொழுது அவை காணப்பட 
வில்லை . 


ஆனால் மனிதன் மற்றவற்றிலும் வலிமை படைத்திருப்பதால் 
அவன் இனம் குறையாமல் பெருகி வருகிறது . இப்பொழுது 
விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தால் பல நோய்களுக்கு மருந்து 
கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . நோய்களைத் தடுக்கும் முறை 
களும் நன்கு அறியப்பட்டுள்ளன . இதனால் இறப்பு விகிதம் 
குறைந்து பிறப்பு விகிதம் கூடியுள்ளது . 


மால்தூஸ் போன்ற பொருளாதார நிபுணர்கள் ஜனப் 
பெருக்கம் மிகவும் வேகமாய்ப் பெருக்கல் வாய்ப்பாட்டின் முறை 
யில் அதிகரிக்கிறது என்றும் இன்னும் பல ஆண்டுகள் சென்றால் 
உலகத்தில் மனிதனுக்கு நிற்கத்தான் இடம் இருக்கும் என்று 
அஞ்சுகிறார்கள் . எனவே ஜனத் தொகையைக் கட்டுப்படுத்து 
வது மிகவும் இன்றியமையாததாகும் . 


மக்கள் தொகை பெருகும்போது உணவுப் பற்றாக் குறை 
ஏற்படுகிறது . இதனால் 

விலைகள் ஏறுகின்றன . நடுத்தர 
மக்களின் வாங்கும் சக்தி குறைகிறது . இதனால் சத்துணவு 
உடலுக்குக் கிடைத்தல் அரிதாகிறது . அதன் விளைவாக நோயும் 
வறுமையும் மிகுகிறது . வாழ்க்கை நரகமாகிறது . 


சிறு 


மேலும் குடும்பமாக இருந்தால் , குழந்தையைச் 
சீராட்டிப் பேணிக் கொஞ்சிக் குலாவ வாய்ப்பு அதிகம் . 
பெரிய குடும்பமாகிவிட்டால் பணமரிப்பு குறைவது இயல்பே . 
எனவே , அளவோடு பெற்று வளமோடு வாழவேண்டியது 


398 


உணவும் ஊட்டமும் 


அனைவருடைய கடமையாகும் . இதற்கு ஏற்ற திட்டத்தையே 
குடும்பக் கட்டுப்பாட்டுத் திட்டம் என்கிறோம் . 


இதன்படி ஒரு குடும்பத்திற்கு ஒரு கணவன் மனைவிக்கு இரு 
குழந்தைகளுக்குமேல் பிறத்தல் 

கூடாது . 

ஆசைக்கு ஒரு 
பெண்ணும் ஆஸ்திக்கொரு ஆணும் என்பதுபோல் இரண்டே 
போதும் . இரண்டுக்குமேல் என்றுமே வேண்டாம் என்பதே 
இப்போதைய நமது நாட்டின் கோஷம் ஆகும் . 


மேலும் விரைவில் தாய் ஆவதால் பெண்ணின் உடல் நலம் 
கெட்டுவிடுகிறது . அடிக்கடி கருவுறுவதால் உடல் தளர்ந்து 
நோய்கள் ஏற்படுகின்றன . கருச்சிதைவும் ஏற்பட்டுச் சொல் 
லொணாத் துன்பம் ஏற்படுகிறது . எனவே செயற்கை முறையில் 
திட்டமிட்டுக் கருத்தரிக்காமல் இருப்பதால் , நாட்டின் மக்கள் 
தொகையும் கூடாது . குடும்பமும் பெருகாது ; வேலையின்மை 
வளராது . வருவாய் போதாமல் கடனாளியாகும் வாய்ப்பும் 
குறையும் . 

வாழ்க்கையை இன்புறத் துய்க்கலாம் . 
இதற்கு நமது அரசு மிகவும் பிரசாரம் செய்து வருகிறது . 
அதனால் பயனும் ஏற்கப்பட்டுள்ளது . 

சில 

மா நிலங்களில் 
குறிப்பாக நமது தமிழ் நாட்டில் இந்தக் குடும்பக் கட்டுபாட்டுத் 
திட்டம் நல்ல பயனை அளித்திருக்கிறது . 


எனவே 


குடும்பக் கட்டுப்பாடு பல முறைகளில் செய்யப்படுகிறது . 
ஆண்கள் , நிரோத் ( உறைகளை ) அணிவதால் , புணர்ச்சியின் 
போது வெளிப்படுத்தும் சுக்ல திரவம் யோனியுள் செல்லாமல் 
தடுக்கப்படுகிறது . இதனால் கர்ப்பம் ஏற்படாது . மக்களுக்கு 
மலிவான் முறையில் குடும்பக் கட்டுப்பாடு செய்து கொள்ள இது 
மிகவும் உதவுகிறது . இதே போன்று பெண்களுக்கு லூப் 
பொருத்தப்படுகிறது . இதன் மூலம் யோனியில் பாய்ந்த சுக்ல 
திரவம் , கருப்பையினுள் புகாமல் தடுக்கப்படுகிறது . இதனால் 
கர்ப்பம் ஏற்படுவதில்லை . உறையைக் ( நிரோத் ) கழற்றுவது 
போல் , லூப்பையும் டாக்டரின் உதவியால் வேண்டும்போது 
வெளியே எடுத்து விடலாம் . 


மற்றும் வாசெக்டெமி ( Vasactany ) முறைப்படி ஆணின் 
விந்துக் குழாய் அறுவை சிகிக்சையின் மூலம் சிறிது துண்டிக்கப் 
பட்டு , 

திரவம் 

வெளிவராமல் தடுக்கப்படுகிறது . 
இவ்வாறே பெண்களின் கருப்பையை மாற்றி வைத்து கருத்தரிக் 
காமல் செய்யப்படுகிறது . 


சுக்ல 


குடும்பக் கட்டுப்பாடு 


899 


மேலும் இக்காலத்தில் கருத்தடை மாத்திரைகள் பல 
வந்துள்ளன . ஆனால் இவற்றை அனுபவமுள்ள மருத்துவர் 
களின் ஆலோசனையின் மேல் பயன்படுத்துவதே நல்லது . 


பல 


குடும்பக்கட்டுப்பாடின் விஷ்யமாக அரசு பல ஆலோசனைக் 
கேந்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறது . மக்கள் மனத்தில் இதன் 
முக்கியத்தை நிலை நிறுத்தப் இடங்களிலும் சிவப்பு 
முக்கோணங்கள் போடப்பட்டுள்ளன . ரேடியோ மூலமும் 
மிகுந்த பிரசாரம் செய்யப்படுகிறது . எனவே மக்கள் பெருமள 
வில் இதன் இன்றியமைடாத தன்மையை உணர்ந்து விடுகிறார் 
கள் . ஒரு பெற்றோருக்கு இரு குழந்தைகள் என்று வைத்துக் 
கொண்டாலும் மக்கள் தொகை பெருகத்தான் செய்யும் . 
என வே இருவருக்கு ஒரு குழந்தை என்று வைத்துக் கொண் 
டால்தான் மக்கள் தொகை 

ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் . 
மேலும் விவாக வயதின் அளவைக் கூட்டவேண்டும் . ஆண்கள் 
25 வயதுக்கு முன்பும் பெண்கள் 20 க்கு முன்பும் திருமணம் 
செய்து கொள்ளக்கூடாது எனச் சட்டம் இயற்ற வேண்டும் . 


நம் நாட்டின் மா நில அரசுகள் பலவும் குடும்பக்கட்டுப்பாட்டு 
இயக்கத்தைத் தீவிரமாக நடத்தி வருகின்றன . மஹாராஷ்டிரா 
ஆந்திரம் , ஆகிய மா நிலங்களில் கட்டாயக் கருத்தடைச் சட்டம் 
கொண்டுவரப்படுகின்றன . தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதந்தைக் 
குறைத்துக் குடும்பக்கட்டுப்பாடுத் திட்டத்தை தீவிரமாகக் 
கொண்டுவரும் நோக்கத்துடன் நடப்பு நிதி ஆண்டைக் 
குடும்பக் கட்டுப்பாடு ஆண்டாகக் கொண்டாடத் தமிழகக் 
கடும்பக் கட்டுப்பாடு சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது 
இத் திட்டப்படி நடப்பு நிதி ஆண்டில் தமிழ் நாட்டில் மூன்று 
முதல் மூன்றரை லட்சம் பேர் களுக்குக் கருத்தடை அறுவைச் 
சிகிச்சை செய்ய இலக்கு குறிப்பிடப்பட்றிள்ளது . 


சென்ற மார்சுடன் முடிந்த முந்தைய நிதி ஆண்டில் 
கருத்தடை அறுவைச் சிகிச்சைக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 
இலக்கைக் கடந்து நம் தமிழ் நாடு ஒரு சாதனை புரிந்துள்ளது . 
குறிப்பிடப்பட்ட இலக்கு 2,11,300 அறுவைச் சிகிச்சைகள் . 
ஆனால் சென்ற ஆண்டில் 2,83,458 ஆட்களுக்குக் கருத்தடை 
அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது . நடப்பு ஆண்டிலும் இது 
தீவிரப்படுத்தப்படும் . குறிப்பாக , ஏழை மக்களிடையேயும் 
சேரியில் வாழும் மக்களிடத்திலும் இத்திட்டத்தின் கருத்தை 
நன்கு பதியவைக்கத் திட்டமிட்ட பிரசாரத்துக்கு ஏற்பாடுகள் 
செய்யப்படுகின்றன . கிராமிய நாடகங்கள் , வில்லுப்பாட்டு , 


400 


உணவும் ஊட்டமும் 


புகழ் வாய்ந்த நடிக நடிகையர்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் 
துண்டு சினிமாப் படங்கள் மூலம் குடும்பக் கட்டுப்பாட்டுப் 
பிரசாரம் செய்யப் போகிறார்கள் . மேலும் சினிமாக் கொட்டகை 
ஒவ்வொன்றிலும் , காட்சி நேரத்தின் போது குடும்பக்கட்டுப் 
பாட்டுப் பிரசார விளம்பர ஸ்லைடுகள் போடுவது கட்டாயமாக்கப் 
படும் என்று தெரிய வருகிறது . 


இவ்வளவும் செய்வதற்காக இவ்வாண்டில் நிதி ஒதுக்கீடு 
அதிகமாகும் . சென்ற நிதி ஆண்டில் இந்த இனத்திற்காக 
ஆறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது . இந்த 
நிதி ஆண்டில் இது ஆறு கோடியே முப்பது லட்சம் ரூபாயாக 
உயர்த்தப்படும் என்று தெரிகிறது . குடும்பக்கட்டுப்பாட்டின் 
அவசியத்தை வலியுறுத்தி பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித் 
துள்ள கருத்துக்களும் , யோசனைகளும் தமிழ் மொழியில் புத்தக 
மாக வெளியிட எண்ணியுள்ளனர் . சிறு கிராமங்களில் இது 
பரப்பப்படும் . கருத்தடை அறுவைச் சிகிச்சை 
கொள்கிறவர்களுக்கு இன்னும் சிறிது அதிகக் கவர்ச்சியான 
ஊக்கப் பரிசுகள் அளிக்கப்படும் என்று தெரிகிறது . 


செய்து 


எனவே நம் நாட்டில் இத்திட்டம் நல்ல பலனை அளித்து , 
நாம் வறுமையும் நோயுமின்றி , வளமுடனும் இன்பமுடனும் 
வாழலாம் என நம்புவோமாக ! 


பிற்சேர்க்கை 
- 
அ 


பலவகைப்பொருள்களில்(உண்ணத்தகுந்தபகுதியிலுள்ள)உள்ளஉணவுச்சத்துகளும், 

உஷ்ணஅளவுஎண்களும். (இதுஹெல்த்புல்லெட்டின்நிர்23ஐத்தழுவியுள்ளது) 


/ 


பொருள்களின்பெயர் 


100கிராமுக்கு 

ட்டமின்B, 


)•17|006(83-14 


333-8 


0.0090 017|1.00 


: 


உணவுத்தானியம் 

ஆரோரூட்மாவு அரிசி(கைகுத்தல்பச்சரிசி) கைகுத்தல்புழுங்கலரிசி மில்குத்துப்பச்சரிசி 


8:49|0 3578-27 


350 2 


0 00710 165|2-22 


100 


குறைவு 


5 


0 39177.62 


348 


0 01010277|2.75 


100 


6 85 


0.55|79.4 


348-7 


0 00710-108 


1:02 


26 


- 


: 


6.44064(78.86 


மிகக் 
குறைவு 

ஷை 
க்ஷ 


3470 


0•007|01492:22 


100 


... 


மில்குத்துப்புழுங்கலரிசி அவல் ஓட்ஸ் 
மாவு 


6.63 


1 15178:26 


349 9 


0.01610 217|8:00 


100 


13:55 


7.59162•94 


374-3 


0.045|3 384|3.81 


325 


மிகக் குறைவு க்ஷ 


பார்லி 


11:47 


1:28169 34 


334-8 


0.02510•225|3-70 


150 


மிகக் 
குறைவு 


சவ்வரிசி 


0 24|0 17|87-09 


350•9|001910.006 


00 


1.27 


-- 


+.* 


3 


402 


க 


பொருள்களின்பெயர் 


வைட்டமின்C 100கிராமுக்கு கிடைக்கும் மிலிகிராம் 


பருப்புவகைகள்: 


341 9 


0 136 
0 
• 
264 
8.80 


220 


190 


மிக 
உள்ளது 


360 6 


0.185 
02369.83 


316 


93 


ஷை 


372-4 


58:7 


0 067 
( 
0 
311 
8 
* 
89 
0 
200 
0367 
9 
• 
80 
0 068 
) 
0 
• 
298 
| 
4:44 


64 


140 


நிரம்ப 
உள்ளது 


315 1 


150 


3580 


0.033 
] 
0.357 
| 
5.00 


+1 


345 4 


( 
0.130 
0 
• 
250 
) 
1.98 


450 


150 


குறைவு 


*. 


துவரை(தோலின்றி)...22-27 17115723 முழுக்கடலை 

17.08 
5-26161-23 

( வறுத்தகடலை(தோலின்றி)22:5451758-93 

உளுந்து 
( 
தோலின்றி 
) 23.95 1 3816041 
பட்டாணி 
( 
உலர்ந்தது 
) 
..... 
19.68114156.51 
பட்டாணி 
( 
வறுத்தது 
) 
... 
22-74 
139 
163.43 
பெரும் 
பயறு 

( 
தட்டைப் 
பயிறு 
) 
25.10 
/ 
0.74 
( 
59:56 
சிறு 
பயறு 
( 
தோலின்றி 
) 
... 
23 
: 
9 
12615669 
சோயாபீன்ஸ் 

43 
22 
/ 
19 
• 
50 
/ 
20 85 
இலை 
களுள்ள 
காய்கறிகள் 
: 
கொத்துமல்லி 

3-29 
10.64 6.52 பசலை 

1 92 
| 
0.85 
4:07 
புதினா 

4.81 059 
8.10 
முட்டைக்கோசு 

1:75 
011 6.38 
தண்டுக்கீரை 

4 90 
| 
0:50 
5.77 


342.8 


0.143 
0 
281 
| 
8:40 


158 
) 


155 


நிரம்ப 


... 


431-8 


0 
• 
237 
0 68911 
: 
50 


710 


300 


உள்ளது 

டி 


*,. 


4500 


( 
0.137 
0 058 
9.97 


க்ஷ 


135-2 


12630 2630 3000 


1.6 


70 


.. 


47.7 


ணவும் ஊட்டமும் 


0.061 
0010495 
0 
• 
204 
0077 
//5.56 


570 


0 
• 
204 
0-077 
| 
15-56 


2700 


*.. 


33-5 


0034 
0.046 
/ 
076 


50 


1242 


472 


050001002-40 


0 5000 1001 
2.40 


2000 
2500 
11000 


29 
குறைவு 
172 9 


கிழங்குகள்: 


சேனை 
( 
பெரியது 
) 


1 24002[18:33 


78-4 


0.046 
0.022 


0 
• 
046 
0.022 


062 


434 


பிற்சேர்க்கை 


1:41 


009(28-46 


120 3 


0.06110•016 


1 30 


24 


மிக 
மிகக் 
உள்ளது 
குறைவு 

ஷை நிரம்ப 
17.3 


சேனை 
( 
சிறியது 
) உருளைக்கிழங்கு 


1.73 


.. 


0 1322:80 


99.3 


0.00410.034 


0.68 


40 


40 


உள்ளது 


காரெட் 


... 


092 
0.07 
10.75 


47.3 


0°030 


0 0.08210:030 


1:52 


2020 


60 


2:5 


பீட்ரூட் 


62.0 


0 
1950057 


098 


70 


8.8 


35.2 


004600017 


0.47 


3 


60 


1 65 0.05|13.74 
முள்ளங்கி 
( 
ரோஜா 
நிறம் 
) 
0 
* 
61 
| 
032 
7.46 
முள்ளங்கி 
( 
வெண்மை 
) 
. 

006 4-25 
சர்க்கரை 
வள்ளிக்கிழங்கு 
| 
124 

124 
| 
032 
30.89 


... 


169 


} 


20-3 


0.05410 025 


23 
) 


0-40 


60 


15.0 


... 


131410 017(0050 


0.79 


10 


.. 


240 


மிக 
உள்ளது 


ஏழிலைக் 
கிழங்கு 
பிற 
காய்கறிகள் 
: 


0 68 
0 
• 
20 
| 
38 
77 


159.6 


0.04510039 


0.92 


... 


- 


மாங்காய் 


*.. 


0.650.11 


8.84 


39.0 


0.012/0017 


4-48 


150 


வெள்ளரிக்காய் 


0.45 


0.06 


2:76 


13.4 


0.01210:025 


1-48 


30 


6.9 


. 


மிகக் 
குறைவு 


... 


9.38 


50 8 


0.02610043 


1.66 


.. 


88.4 


பலாக்காய் 

261 0:31 
பாகற்காய் 
( 
பெரியது 
) 
... 
1 
* 
64 

1 64 
015 
க்ஷ 
( 
சிறியது 
) 
2.87 
| 
098 


4-26 


250 


0.023 
10065 


2 22 


210 


24 


மிகக் 
குறைவு 


: 


9.86 


50•7 


0•015 


0-01510.144 


9.35 


210 


24 


884 


408 


பொருள்களின்பெயர் 


வைட்டமின்C 


404 


பூசனி 


0.41 


0:06 


318 


14-9 


0.025 
{} 
17 


0.45 


21 


0.9 


மிகக் குறைவு 

56 


வாழைக்காய் 


1.41 


023[14:61 


66.2 


0.005 
0027 
1060 


5 


நிரட்ய 


23.9 


உள்ளது 


I•45 


0.19 


1+ 


1. 


5.0 


275 


0034 
/ 
0048 


0.12 


வாழைப்பூ புடலங்காய் 


0.46 
| 
031 


447 


22.5 


0024 


0.045 
00024 


1:28 


160 


*- 


மிகக் 
குறைவு 

31 3 


*- 


1.88 
0.06457 


263 


00160.039 
2 
• 
37 


320 


23 


3:5! 


5.29 


38 
: 
9 


0.034 
| 
0061 


1.25 


38 


110 


.. 


65.8 


131 


0 
• 
261 
6 
44 


33.3 


0 


0.024 
0064 


1 31 


5 


22.5 


2 
• 
20 


0 
• 
2017.76 


--- 


41 
: 
6 


0.0940078 


1:54 


58 


குறைவு ஷை 


21 


15.6 


தக்காளிக்காய் காலிப்ளவர் 
கத்தரிக்காய் வெண்டை 
சர்க்கரைப் 
பூசனி 
கொட்டைகளும் 

விதைகளும் 
முந்திரிப்பருப்பு 
எள்ளு தேங்காய் 


1.36 
| 
( 
0 07 


5:39 


276 


0 
009 
0.030 
067 


84 


20 


20 


... 


596 3 


100 


குறைவு 


21:194693/22•29 18.3343-26|25 25 4.4741.60|1319 


563-7 


0.053 
0.449 
4.95 
1 
453 
0574 
| 
1054 
0 
• 
013 
/ 
0 
• 
243 
1-70 


107 


ܙܝܙ 


: 


444-7 


08 


மிகக்மிகக் 
குறைவு 
குறைவு 
குறைவு 

80 


உணவும் ஊட்டமும் 


.. 


2075 
58-92 
10:50 


6553 


0 
• 
225 
| 
0 
: 
492 
| 
3:47 


-- 


•++ 


பாதாம் 
பருப்பு நிலக்கடலை வறுத்தநிலக்கடலை 


26 
72 
140 
• 
13 
20 
• 
29 


. 


549-2 


0048 
0.392 
| 
1:56 


63 


300 


குறைவு 


31 
* 
54 
| 
39 
76 
| 
1931 


561-2 


21 


0 
• 
005 
( 
) 

435 


0.29 


**. 


** 


தாளிப்புப்பொருள்கள் இஞ்சி புளி 


668 


00160.063 


257 


67 


.. 


6.0 


2:3309412:26 3:060.146751 


பிற்சேர்க்கை 


283-5 


100 


*. 


2.6 


0 0.1721011010 90 0.12810.1635 00 


ஏலம் 


1021 


218/42-19 


2292 


18.71 


0 58 
50.95 


2839 


1.08310.487|31-00 


870 


3.0 


சீரகம் மல்லி 


14:0811:04(36.76 


212-7 


0 63010 366/17•94 


.. 


! 


மிகக் 
குறைவு 


1 
80 
| 
008 
13:24 


609 


0.04010.058 


1.18 


1570 


10 5 


... 


11:53 
6 79 
49.50 


305.2 


0.46010.199|16.80 


25 


40 


வெங்காயம் 
( 
சிறியன 
) 
... 
மிளகு மிளகாய் 
வற்றல் 
பச்சை 
மிளகாய் 


... 


1588 
1624 
31:51 


245-7 


0•16310•371 


2.25 


576 


512 


2.87 
| 
0.59 


6.17 


41-5 


0.02910.079 


1:31 


454 


... 


•. ..... 


22 
04 
| 
39.64 
23.87 


540-4 


0 48810•704|17.88 


270 


110:5 
மிகக் 
குறைவு 


இலவங்கம் 


... 


5 24 
| 
4 80 
47 
83 


292.4107390097 


4 90 


.. 


.. 


வெள்ளைப் 
பூண்டு 


6.31 
| 
0.13 
128 95 


142-2 


0.025|0 305 


1:31 


13-2 


6.33 


5 10 
169.38 


348-7 


0.14610284|18.60 


S0 


மஞ்சள் பெருங்காயம் பழங்கள் 


-- 


3.95 


1.136778 


2971 


0692 


45|22 20 


..... 


.. 


0 57 
| 
004 
| 
12.00 


... 


002 


606 
10 


092 


98 


--- 


அன்னாசி மாதுளை 


629 


02110-007 0-00901066027 


... 


163 
0104 
1456 


65.1 


... 


•+ 


15.6 


405 


406 


.9 


பொருள்களின்பெயர் 


மிலிகிராம் 


1:46 


0.1914:57 


65.8 


00130.040104 


00130.040)1.04 


299 


0.64|00711.65 


5000 


0.0070.022025 


4800 


குறைவு 


கொய்யா மாம்பழம் பலாப்பழம் 
விளாம்பழம் சாதாரணவாழைப்பழம் 


1 8610101788 


79-9 


0020 
/ 
0-028 


0020 
/ 
0.028 
0.46 


540 


10 


T•310:5615 55 


96.5 


0.127 
) 
0107 
| 
062 


"* 


* 


1.060.082475 


1041 


00110.031/0 50 


124 


*. 


5.5 


மிகக் 
குறைவு 


மலைவாழைப்பழம் 


1•220.06/1799 


77.4 


(0•0070.025|027 


124 


.. 


8:5 


-- 


நாவல் 


எ 


0670.1019-74 


82:5 


0.016/0011)1.00 


... 


... 


1:02 


0•08 


3:90 


2014 


0.0080018|008 


320 


40 


322 


தக்காளிப் 
பழம் ஆரஞ்சு 
எலுமிச்சை 


0850.32|10:56 


48.5 


10460022008 


350 


40 


: 


0.98/0.8511:29 


56 7 


0.070|00142:33 


67.7 

38:5 சாற்றில் 


பப்பாளி 


0.47 


0:03 


9.50 


40•2 


0 013 
0.0091042 


2020 


--- 


45-5 


... 


ஆப்பிள் 


0:31 


0-08 
13-40 


55.0 


00130021 


உணவும் ஊட்டமும் 


1 68 


40 


2.1 


மிகக் 
குறைவு 


அத்திப்பழம் 


131 


0 
• 
23 
1702 
| 
75 
: 
4 


0 
055 
) 


10055 
0 
26 


0 
26 


1.16 


-- 


2.4 


பேரீச்சை 


304 


016167:31 


282 8 


0.0670.7610:58 

0.76 
10:58 


600 


30 


... 


குறைவு 

மிகக் 
குறைவு ஷை 


பிற்சேர்க்கை 


உலர்ந்ததிராட்சை 


1 9601877.41 


319.1 


0 101 


0.175 
) 
3.98 


75 


- 


13:54|13.72|0.70 


180 4 


0 073 
| 
0221 
] 
2 
• 
47 


1233 


... 


: 


ஊன்முதலியன 
முட்டை 
( 
வாத்து 
) கோழிமுட்டை 
நண்டுத் 
தசை 


13.3313.32 


173.2 


0056 
0271 


2-07 


1197 


1000 


4 


--- 


887 


1:07|3:37 


58.6 


1.370 
0.147 
/ 
21 
/ 
20 


1300 


.. 


மிகக் 
குறைவு 


மாட்டிறைச்சி 


220612:58 


1137 


0.004 
| 
0190 
| 
077 


590 


50 


நிரம்ப 
உள்ளது 


193-9 


0.1470.151 


2:52 


30.8 


60 


வெள்ளாட்டிறைச்சி 18:54[1330 செம்மறியாட்டின்கல்லீரல்19297491-40 
பெரிய 
மீன் 

2260006 


150 2 


0 005 
) 
0378 
) 
6.30 


120 


22308 256 


909 


0 
020 
0.185 
] 
0.83 


9.0 


மிகக் 
குறைவு ஷ 


21-49 
| 
1 63 


100 6 


0055/0413 


2:28 


25.6 


9.0 


சிறியமீன் 
பன்றி 
இறைச்சி 


18.664.40 


114-2 


0034|0 198 


2:27 


320 


மிகக் 
குறைவு 


பால் 
முதலியன பசுவின்பால் 


3.30 
| 
360 

3.60450 


66.8 


0.1200•093]0•24 


180 


: 


நிரம்ப 


... 


உள்ளது 


எருமைப்பால் 


4-75 


770|4-45 


.. 


106.1 


0-203|0125 


162 


407 


.. 


அ 


408 


பொருள்களின்பெயர் 


.. 


3.60|4:00|530 


716 


0.1280103 


182 


1.18|3.74|7.20 


. 


672 


0•0340.015 


208 


. 


வெள்ளாட்டுப் 
பால் தாய்ப்பால் பாலாடைநீக்கப்பட்ட 

பால்பொடி தயிர் 


38:04|0 09150 94 


356-7 


1.370|0 995)1-43 


165 


நிரம்ப 
உள்ளது க்ஷ 


2.862 94|5.30 


591 


0 120/0 088/0.31 


மிகக்மிகக் குறைவுகுறைவு 


மோர் 


0 
• 
84 


108 


1:40 


180-7 


..... 


/0.0300.030|1.78 07860-5242.10 


பாலாடைக் 
கட்டி 


241025.106.30 


347 
: 
5 


273 


: 


382-1 


280 


-- 


வெல்லம் 
வெற்றிலை 
( 
இலை 
மட்டும் 
) 
காட்லிவர் 
எண்ணெய் 
.. 


036 
006 
95:03 3:07080 
6 
14 


0.075 
0.038 
| 
11 
: 
40 
0-227 
0-044 
) 
5-74 


44.0 


9635 


*.. 


100 


900.0 


.. 


45000 168000 


... 


உணவும் ஊட்டமும் 


வைட்டமின்C-48 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography) 


1. Hutchison s Food and the Principles of Dietetics 


2. Chemistry of Food and Nutrition by Henry C. Sher 


man . 


3. Perkin and Kipping s Organic Chemistry - Part I 


4. " Peoples Health (Magazine) 


5. Nutrition Notes by the Nutrition Department , 

Women s Christian College , Madras . 


6. Health Bulletin , No. 23 


7. The Dalda Cook - book 


8. The New Modern Medical 

Medical Counsellor - Huberto . 
Swartout 


9. " The Human Body and its Function - Best & Taylor 


10. " Human Physiology - Winter and Bayliss 


கலைச்சொற்கள் 


- 


-- 


அ 
அடிப்படை அளவு 

Unit 
அடிப்படை வளர்-சிதை - 
மாற்றம் 

Basal Metabolism 
அமிலோப்சின் 

Amylopsin 
அமினோ அமிலம் 

Amino acid 
அமினோபெக்டின் 

Aminopectin 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் National Research Council 
தேசிய ஆராய்ச்சிக்குழு 

of U.S.A. 
அமோனியா 

Ammonia 
அயோடின் 

lodine 
அழகுத் தன்மை 

Putrifactory Process 
அனைத்து நாட்டுச் சங்கத்தின்- League of Nations Technical 
வல்லுநர் குழு 

Commission 
அனைத்து நாட்டுச் சங்கம் League of Nations 
அன்ஹைட்ரேஸ் 

Anhydrase 


ஆ 


ஆய்வுக்கூடம் 
ஆல்புமின் , வெண்கரு , 
முட்டைப் புரதம் . 


Research Laboratory 
Albumin 


இடுப்புப்பெட்டி 
இணைப்புத்திசு 
இயங்கு தசைகள் 
இரசாயன அமைப்பு 


Pelvis 
Coppective tissue 
Involuntary muscles 
Chemical structure or 

composition 


- 


இரசாயன 

வளர் -சிதை 
மாற்றம் 
ரசாயன விளைவு 
இரத்தத்தின் வெள்ளை 
செல்கள் 


Chemical Metabolism 
Chemical action 


--- 


Leucocytes 


கலைச்சொற்கள் 


411 


- 


--- 


Blood pressure 
Vaso - dilatation 
Fibronogen 
Heart disease 
Iron 
Stomach 


இரத்த அழுத்தம் 
இரத்தக் குழாயின் விரிவு 
இரத்தப் புரதம் 
இருதய நோய் 
இரும்புச் சத்து 
இரைப்பை 
இரைப்பைச் சுவர்களின் அலை 
போன்ற அசைவுகள் . 
ரைப்பையில் ஊறும் 
சீரண நீர் 
ரைப்பையின் கீழ்ப்பகுதி 
ரைப்பையின் முடிவுத் 
துவாரம் 
இரைப்பையின் மேற்பகுதி 


Peristaltic movements 


Gastric juice 
Pyloric end of the stomach 


- 


- 


Pylorus 
Cardiac portion of the 

stomach 
Fibres 
Iosulio 


இழைகள் 
ன்ஸுலின் 


உட 


Absorption 
Health Bulletin 


- 


--- 


= 


--- 


உடலுடன் கலத்தல் ; 
லோடு ஒன்றுதல் ; தன்மய 
மாதல் ; உட்கலத்தல் . 
உடல் நலத்துறை வெளியீடு 
உடல் நலப் பாதுகாப்பு 

அமைச்சுக் குழு . 
உட்கரு 
உட்கருச் சுற்றுப் பசை 
உணவுச்சத்துகள் 
உணவுப்பாதை 
உமிழ் நீர் 
உமிழ்நீர்ச் சுரப்பிகள் 
உயிரகச் சேர்க்கை 
உயிர்த் தாது 
உயிரகம் 
உலர் த்தப்பட்ட பால் 
உலர்த்தும் முறை 
உலோகப் பொருள்கள் 
உள் வரி மென்தோலுறை 
உறிஞ்சு குழல் 
உறுப்பற்ற உயிரின் உப்புகள் 
உஷ்ண அளவு எண்கள் 


-- 


-- 


Ministry for Health 
Nucleus 
Cytoplasm 
Food constituents 
Food Canal 
Saliva 
Salivary glands 
Oxidation 
Protoplasm 
Oxygen 
Dried milk 
Dehydration 
Mineral elements 
Endo Cardium 
Villi 
Inorganic salts 
Calories 


-- 


--- 


- 


412 


உணவும் ஊட்டமும் 


தள 


- 


ஊன் நுண்குமிழி ; உள் வெளி 
ஊடுகலப்பொழுங்கு 


Food vacuole 
Osmoregulation 


--- 


எரேப்ஸின் 
என்ஸைம் ; நொதி 


Erepsin 
Enzyme 


ஒலியிக் அமிலம் 


Oleic acid 


க 


- 


Hard water 


-- 


- 


கடின நீர் 
கணநோய் ; எலும்புருக்கி 

நோய் 
கணையம் 
கந்தகம் 
கப்ரயிக் அமிலம் 
கப்ரிக் அமிலம் 
கப்ரிலிக் அமிலம் 
கரிச்சத்து 
கரியமிலவாயு 


-- 


-- 


கரு 


-- 


கருச்சிதைவு 
கரும்புச் சர்க்கரை 
கலப்புணவு 
கல்லீரல் 
காசநோய் , க்ஷயம் 
காசினோஜன் 
காடிச்சத்து 
காடி நீர் 
காபின் 
காமாலை 
காரத்தன்மையான 
காரப்பொருள் 
கார்பனேட் 
காலக்டோஸ் 
கால்சியம் ஆக்ஸலேட் 
குடல்வாய் 


Ricket 
Pancreas 
Sulphur 
Caproic acid 
Capric acid 
Caprylic acid 
Carbon 
Carbon - di - oxide 
Embryo 
Abortion 
Cape sugar , sucrose 
Mixed diet 
Liver 
Tuberculosis 
Caseinogen 
Yeast 
Vinegar 
Caffeine 
Jaundice 
Alkaline 
Alkali 
Carbonate 
Galactose 
Calcium oxalate 
Pyloric hole 


--- 


-- 


413 


கலைச்சொற்கள் 


- 


குடல்வால் 
குடல்வால் அழற்சி 
குறு இழைகள் 
கேசீன் 
கேடயச் சுரப்பிகள் 
கேடயத் துணைச்சுரப்பிகள் 
கொலெஸ்ட்ரால் 
கொழுப்பு 
கொழுப்பு அமிலங்கள் 
கொழுப்பு நீர் 
கோதுமைப் புரதம் 
க்ளிசரால் 
குளூகோஸ் 


- 
- 


Appendix 
Appendicitis 
Cilia 
Casein 
Thyroid glands 
Para - thyroids 
Cholestrol 
Fat 
Fatty acids 
Lymph 
Wbeat protein 
Glycerol 
Glucose 
Gluten 
Glycojen 
Gliadin 


-- 


க்ளூடென் 


க்ளை கோஜன் 
க்ளையாடின் 


-- 


-- 


Roughage 
Vagus perves 
Balanced diet 
International upit 


-- 


-- 


சக்கைப் பொருள் 
சஞ்சாரி நரம்புகள் 
சமன் செய்த உணவு 
சர்வதேச அடிப்படையளவு 
சவ்வூடுபரவலின் 

சக்தி 
சாராயம் 
சிறந்த விகிதம் 
சிறுகுடல் 
சிறுநீரகங்கள் 
சிறு நீர் 
சுண்ணாம்புச் சத்து 
சுரப்பிகள் 
சுருங்கும் நுண்குமிழி 
சுவர் 
செயற்கை முறை 
செரித்தல் , சீரணம் 
செவ்வடிகங்கள் 
சோடியம் 


-- 


--- 


Osmotic pressure 
Alcohol 
Optimal ratio 
Small intestines 
Kidneys 
Uripe 
Calcium 
Glands 
Contractile vacuole 
Septum 
Synthetic process 
Digestion 
Red corpuscles 
Sodium 


--- 


--- 


- 


ப 


டானின் 
டெக்ஸ்ட்ரின் 


Tanuin 
Dextric 


--- 


1 


414 


உணவும் ஊட்டமும் 


- 


டெட்டனி 
டைசாக்கரைட்ஸ் 
ட்ரிப்ஸின் 


Tetany 
Disaccharides 
Trypsin 


--- 


-- 


தசைத்திசு 
தராதர அடர்த்திக் கனம் 
தானிய முளை இலை 
திசுக்கள் 
திராட்சை மது 
திறன் 
தையாமைன் 
நச்சுக் காய்ச்சல் 


Muscular tissue 
Specific gravity 
Scutillum 
Tissues 
Wine 
Energy 
Thiamine 
Typhoid fever 


-- 


-- 


-- 


--- 


-- 


நஞ்சு 
நரம்புத்திசு 
நரம்பு மண்டலம் 
நிக்கோடினிக் அமிலம் 
நிறமி 
நீரகம் 
நீர்த்த உலோக அமிலங்கள் 
நீள் இழைகள் 
நுண்ணறை 
நுண்ணுயிரணுக்கள் ; 

நுண்ணுயிரினங்கள் 
நுண்ணுறுப்புகள் 
நுண்பொருள் துலக்கி 


Placenta 
Nervous tissue 
Nervous system 
Nicotidic acid 
Pigment 
Hydrogen 
Dilute mineral acids 
Flagalla 
Cell 
Microbes 


--- 


--- 


நுனி 


Organelles 
Microscope 
Apex 
Nitrate 
Nitrite 
Antiinfective vitamin 


நைட்ரேட் 
நைட்ரைட் 
நோய்த்தடுப்பு வைட்டமின் 


--- 


ய 


பக்கம் நோக்கிச் செல்லும் 

பெருங்குடற் பகுதி 
பயற்றுப் புரதம் 
பயோட்டின் 
பழப்பாகு 
பாகுபாடு 
பார்லி சர்க்கரை 


Transverse colod 
Millet protein 
Biotin 
Jam 
Analysis 
Maltose 
Cream 
Cheese 
Folic acid 
Polisaccharides 


பாலடை 


பாலடைக் கட்டி 
பாலிக் அமிலம் 
பாலிசாக்கரைட்ஸ் 


415 


கலைச்சொற்கள் 


--- 


| 


-- 


--- 


- 


பால்கட்டி 
பால் சர்க்கரை 
பால்புரதம் ; லாக்டால்புமின் 
பால்மிட்டிக் அமிலம் 
பாஸ்டூர்முறை 
பாஸ்பேட் 
பாஸ்வர அமிலம் 
பாஸ்வரம் 
பித்த நீர் 
பித்தப்பை 
பிட்யூட்டரி 
பிறப்பியல்புகள் 
புரதம் 
புரோக்டோஸ் 
புழை 
பூமியின் இழுப்புச் சக்தி 
பெப்சின் 
பெரிய தமனி 
பெல்லக்ரா 
பொட்டாசியம் 
பொய்க்கால்கள் 
பௌதிகத்தன்மை 
ப்யூடிரிக் அமிலம் 


--- 


Condensed milk 
Lactose 
Lactalbumin 
Palmitic acid 
Pasteurization 
Phosphate 
Phosphoric acid 
Phosphorus 
Bile 
Gall bladder 
Pituitary 
Natural instincts 
Protein 
Fructose 
Orifice 
Gravitational power 
Pepsin 
Aorta 
Pellagra 
Potassium 
Pseudopodia 
Physical quality 
Butyric acid 


-- 


--- 


--- 


--- 


--- 


-- 


மக்னீசியம் 
மயிரிழைக் குழாய்கள் 
மலத்துவாரம் 
மாமிசக் குழம்பு 
மார்ஜரீன் 
மாவுச்சத்து 
மாவுப்பொருள் 
மாறியுள்ள சர்க்கரை 
மானோசாக்கரைட்ஸ் 
மானோஸ் 
மின் வேகப் பாஸ்டூரை 

ஸேஷன் 
முகுளம் 
முதலுயிர் 
முளை சூழ் தசை 
முன் கழுத்துக் கழலை 
மூச்சுமண்டலம் 


Magnesium 
Capillaries 
Anus 
Soup 
Margarine 
Starch 
Carbohydrates 
Invert sugar 
Manosaccharides 
Manose 


--- 


Flash pasteurization 
Midulla oblangata 
Protogen 
Endosperm 
Goitre 
Respiratory system 


- 


416 


உணவும் ஊட்டமும் 


- 


-- 


Moleculer 
Element 
Soft water 


- 


மூலக்கூறுகள் 
மூலப்பொருள் 
மென்னீர் 
மேல்நோக்கிச் செல்லும் 
பெருங்குடற் பகுதி 
மோர்த்தெளிவு 


-- 


Ascending colon 
Whey 


-- 


--- 


யூரிக் அமிலம் 
யூரியா 


Uric acid 
Urea 


--- 


ர 


ரிபோஃப்ளேவின் 


- 


Riboflavine 


-- 


Vein 
Haemoglobin 
Metabolism 
Aeceterator nerves 
Reaction 
Nitrogen 


--- 


வடி இரத்தக் குழாய் 
வடிகங்கள் 
வளர் -சிதை- மாற்றம் 
விரைவுபடுத்தும் நரம்புகள் 
வினைபடு தன்மை 
வெடியுப்பு வாயு 
வெடியுப்பு வாயுவின் சேர்க்கை 

யாலான பொருள் 
வெண்பூச்சு 
வெப்ப அரிதிற் கடத்தி * * 
வெப்ப எளிதிற் கடத்தி 
வெப்பத்திறன் 
வெப்பம் காக்கும் கூசா 
வெளிப்புறத் திசு 
வைட்டமின் 


--- 


Nitrogenous matter 
Enamel 
Bad conductor of heat 
Good conductor of heat 


Heat energy 


1 


Ther nos flask 
Epithelial tissue 
Vitamin 


ஸ 


- 


ஸெலுலோஸ் 
ஸ்டியரிக் அமிலம் 
ஸ்டீயாப்ஸின் 
ஸ்படிகம் 


Cellulose 
Stearic acid 
Steapsin 
Crystal 


- 


- 


ஹ 
--- 


ஹார்மோன் 

Harmone 
ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் - Hydrochloric acid 


